தமிழ மொழி வரலாற 


Garvodaya Ilakkiya Pannai 


Collected Works of 
Professor T. P. Meenakshisundaran 


Volume 1| 


A History of Tamil Language 
(Translated from the English original 
by Dr. 5 Jeypragasam) 


சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை 
பேராசிரியர்‌ தெ, பொ. மீ நூல்கள்‌ வரிசை 
தொகுதி 2 


Sarvodaya llakkiya Pannai 
Madurai 625 001 
1982 


ரத. பொ. மீ. 
தமிழ்‌ மொழி வரலாறு 


தமிழாக்கம்‌ 


டாக்டர்‌ ச. செயப்பிரகாசம்‌ 


ரர 


சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை 
மதுரை 625 00/ 
1982 


இரண்டாம்‌ பதிப்பின்‌ மறு அச்சு 
மார்ச்‌ 1982 
பிரதிகள்‌ 2000 


உரிமை 1 திருமதி காமாட்சி சண்முகம்‌ 
சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை வெளியீடு எண்‌: 2 


(மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌ உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களால்‌' தமிழ்‌ மொழி மற்றும்‌ 
இலக்கிய பட்ட மேற்படிப்புக்கு பாடநூலாக இந்நூல்‌ அறிவிக்கப்பட்டுள்ள து.) 


விலை ரூ 12-50 


இந்திய அரசு சலுகை விலையில்‌ 
வழங்கிய தாளில்‌ இந்நூல்‌ அச்சிடப்பட்டுள்ள து 


வெளியிட்டோர்‌ 
சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை 
32/1 மேல வெளி வீதி, மதுரை 625 00! 
தொலைபேசி 31746 


௮ச்சிட்டோர்‌ 
திரு வி. ஆர்‌. சங்கரசுப்பு 
வைகை அச்சகம்‌, மதுரை 625 00! 


மொழிபெயர்ப்பாளரின்‌ முன்னுரை 


பேராசிரியர்‌ தெ. பொ. மீ. அவர்களின்‌ மறைவுக்குப்‌ பின்னர்‌ 
“தமிழ்‌ மொழி வரலாறு”? நூலின்‌ இரண்டாம்‌ பதிப்பு மறு 
அச்சாகிறது. கடந்த கால்‌ நூற்றாண்டுக்‌ காலத்தில்‌ மொழியியல்‌ 
துறையில்‌ ஏற்பட்டுள்ள புரட்சிகரமான வளர்ச்சிகளையும்‌, தமிழ்‌ 
மற்றும்‌ தராவிடமொழிகளில்‌ நிகழ்ந்துள்ள புதிய ஆராய்ச்சிகளையும்‌ 
கருத்தில்‌ கொண்டு புத்தம்‌ புதிய தமிழ்மொழி வரலாற்று நூலை 
எழுத அவர்‌ திட்டமிட்டிருந்தார்‌. ஆனால்‌ அது கனவாகவே நின்று 
விட்டது. தென்னக மொழியியல்‌ துறைக்கு இது ஈடுசெய்ய 
முடியாத பேரிழப்பாகும்‌. 


இந்நூலின்‌ தமிழாக்கத்திற்குப்‌ பின்புலமாக இருந்த 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ இராம. சண்முகம்‌, திருமதி. காமாட்சி 
சண்முகம்‌, தமிழாக்கத்தைச்‌ செம்மைப்படுத்திய பேராசிரியர்‌ 
சு. குழந்தைநாதன்‌, டாக்டர்‌ கோ. விஜயவேணுகோபால்‌ ஆகி 
யோருக்கு நான்‌ பெரிதும்‌ நன்றிக்கடன்‌ பட்டுள்ளேன்‌. இவ்‌ 
வெளியீட்டின்‌ அச்சுப்படிகளை திருத்தி உதவிய டாக்டர்‌ அஞ்சலி 
அன்னாபாய்‌, திரு. ௮. சோமசுந்தரம்‌ இரு. எஸ்‌. கிருஷ்ணசாமி 
ஆகியோருக்கு நன்றி. பேராசிரியர்‌ தெ.பொ. மீ, நூல்‌ வரிசை 
வெளிவர என்றும்‌ உதவிவரும்‌ சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை 
அறங்காவலர்‌ குழுச்செயலர்‌ திரு. சு. லோகநாதன்‌, இணைச்செயலர்‌ 
திரு. வி. ரெங்கசாமி ஆகியோருக்கு எனது நன்றிகள்‌ உரியதாகும்‌. 

பேராசிரியர்‌ தெ.பொ. மீ. நூல்கள்‌ வரிசை தொடர்ந்து 
வெளிவர தமிழ்‌ கூறும்‌ நல்‌ உலகம்‌ ஆதரவளிக்கும்‌ என உறுதியாக 
நம்புகிறேன்‌. 


மதுரை 625 009 
14 - 3 - 1982 _— ச. செயப்பிரகாசம்‌ 


SCHEME OF TRANSLITERATION 


உயிரொலிகள்‌ 
அ 8 ஆ க/: இ ர ஈ ர] உ 1 ஊ 
௭ ௪ ஏ ச/2 ஒ 0 ஓ 0/௦: ஐ a ஒள 


கீழிடை இதழ்விரி முன்னுயிர்‌ 6 


மேல்‌ இதழ்விரிப்‌ 


பின்னுயிர்‌ (குற்றியலுகரம்‌) £ 


மேல்கீழ்‌ இதழ்விரி முன்னுயிர்‌ ஐ 
நடுவிடை இதழ்விரி நடுஉயிர்‌ ௯ 


ப்‌; ம: என்பன 


முக்கின்‌ உயிர்களாகும்‌ (Nassal vowels) 


மெய்யொலிகள்‌ 
க்‌ ச்‌ ட்‌ த்‌ ப்‌ ற்‌ 
க்‌ 21. ]/7 ptr 
8 Jj ம ம ம்‌ 
ங்‌ ஞ்ரீ ண்‌ in ம்‌/77 
ய்ற Hr ல்‌/ வ்‌ ழ்‌[ 


குரல்வளை வெடிப்பொலி ந்‌ 

பல்லிதழ்‌ பிளந்துரசொலி நீ 

நுனியண்ண குழிந்துரசொலி ஒலிப்பிலா 
ஒலிப்புடை 


வண்‌ 


நாவளை குழிந்துரசொலி. ஏ 


ள்‌/ 


(ம 


Oo 0 0 வ கே. பகு உ. ம 


மொழி பெயர்ப்பாளரின்‌ முன்னுரை 


Scheme of Transliteration 


தமிழ்‌ மொழி வரலாற்றுக்கான 
அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 


மூலத்‌ இராவிட மொழி 

தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 
குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 
தொல்காப்பியத்‌ தமிழ்‌-ஒலியனியல்‌ 
தொல்காப்பியத்‌ தமிழ்‌ _- உருபனியல்‌ 
சங்ககாலத்‌ தமிழ்‌ 

பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 
தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 
இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 


கலைச்‌ சொற்பட்டியல்‌ 


உள்ளுறை 


17 
31 
53 
68 
101 
146 
165 
219 
268 
302 





தமிழ்‌ மொழி வரலாற்றுக்காள 
அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 


1. 0 முன்னுரை 


“பரிணாம வளர்ச்சிக்‌ கோட்பாடு'' என்பது அறிவியல்‌ 
அடிப்படையில்‌ முதன்முதலாக உயிரியல்‌ மாற்றங்களை ஆராய்‌ 
வதற்கே பயன்படுத்தப்பெற்றது. பின்னர்‌ அக்கோட்பாடு மானிட, 
வியலின்‌ பல்வேறு துறைகளுக்கும்‌ விரிவுபடுத்தப்பெற்றது. 
இந்தியாவைப்‌ பொறுத்தவரையில்‌ இப்பரிணாம வளர்ச்சிக்‌ கோட்‌ 
பாடு “பரிணாம வாதம்‌' என்ற பெயரில்‌ நெடுங்காலமாகவே வழங்கி 
வந்துள்ளது. ஆயினும்‌ மொழி ஆராய்ச்சிக்கு அக்கொள்கை ஓரு 
போதும்‌ பயன்படுத்தப்‌ பெறவில்லை, ஏனெனில்‌ உயர்தனிச்‌ செம்‌ 
மொழி அல்லது சரியான வழக்கு என்பதில்‌ பற்றுக்‌ கொண்டோர்‌ 
அதனின்றும்‌ மாறுபட்டவைகளையெல்லாம்‌ பிழையானவை என்றும்‌ 
இழிந்தவை என்றும்‌ நம்பியதே இதற்குக்‌ காரணமாகும்‌. மேலும்‌ 
இலக்கியம்‌, தத்துவம்‌, நியாயசாத்திரம்‌, சமயம்‌ முதலிய எத்‌ 
துறையாயினும்‌ அத்துறையின்‌ பிற்கால வழக்குகளில்‌ ஏற்பட்ட 
மாற்றங்களையெல்லாம்‌ மூல நூல்களின்‌ மீதே ஏற்றிச்‌ சொல்லும்‌ 
உரை மரபும்‌ காரணமாகும்‌. இவையன்றி என்றும்‌ மாறாத இளமை 
யுடையதாக, கன்னித்தாயாக, மொழியைத்‌ தெய்வ நிலைக்கு உயர்த்‌ 
தியமையும்‌ மொழியை வரலாற்று முறையில்‌ அணுகுவதற்கு இடை. 
யூருக அமைந்தது. தமிழரும்‌ தம்மொழியைக்‌ “கன்னித்தமிழ்‌” 
என்பர்‌. 


்‌ எனவே இழிவழக்குகளின்‌ வரலாறு (History of Corruption) 
என்பதினின்றும்‌ வேறுபட்ட தமிழ்மொழி வரலாறு என்பது புதுமை 
யானது; மரபு வழிப்பட்டேோரால்‌ பொதுவாகச்‌ சரியானது என 
ஒத்துக்‌ கொள்ளப்படாதது. திராவிடமொழிகள்‌ அனைத்தும்‌ அடிப்‌ 


* மூல ஆதாரங்கள்‌ (8௦5) 


2 தமிழ்‌ மொழி வரலாறு 


படையான தும்‌ தூய்மையானதுமான தமிழிலிருந்தே தொடங்கி 
வளர்ந்தன என்று கருதியதால்‌ கால்டுவெல்லின்‌ திராவிடமொழி 
களின்‌ ஒப்பிலக்கணமும்‌ இந்த இழிவழக்குகளின்‌ வரலாறு என்ற 
கொள்கைக்கே ஆக்கம்‌ தந்தது. நமது பல்கலைக்கழகங்களில்‌ ஆங்கில 
மொழி வரலாறு கற்பது தமிழ்‌ மொழி வரலாறு ஒன்‌ றின்‌ தேவையை 
நமக்கு உணர்த்தியுள்ளது. எனினும்‌ இத்தகைய வரலாற்றைத்‌ 
தொடர்புறக்கூறும்‌ தனித்ததொரு பாடநூல்‌ எதுவும்‌ இல்லை 
என்பதும்‌ உணரத்தக்கது. இத்தேவையை ஒரளவு நிறைவு செய்யும்‌ 
நோக்கிலேயே இந்நூல்‌ அமைதறெது. 


2. 0 மொழியின்‌ மாறுபடும்‌ இயல்பு 
2, | சொற்களும்‌ அவற்றின்‌ பொருள்களும்‌ 


வரலாற்றின்‌ பல்வேறு கால கட்டங்களில்‌ அரசியல்‌, 
பண்பாட்டு, வணிகத்‌ தொடர்பிலான சூழ்நிலைகளால்‌ தமிழ்மொழி 
பிறமொழிகளுடன்‌ தொடர்பு கொள்ள நேரிட்டமையால்‌ தமிழ்‌ 
வழக்காற்றில்‌ இணைந்துவிட்ட பல பிறமொழிச்‌ செொற்களின்‌ 
வரலாற்றைக்‌ கூறும்‌ “தமிழின்‌ புறவரலாறு” (External history of 
ail) இதில்‌ முதலிடம்‌ பெறுகிறது. தமிழ்மொழியின்‌ சொற்‌ 
றொகுதி (Vocabulary) வளர்ச்சியினை மொழியின்‌ “சொல்‌ மாற்றம்‌” 
{Lexical change} என்ற வகையில்‌ விளக்கலாம்‌. இது தமிழ்‌ மொழி 
வரலாற்றின்‌ சுவையானதொரு பிரிவாக அமையும்‌. இயற்‌ சொற்‌ 
களிலும்‌ (148116 words) பிற மொழிச்‌ சொற்களிலும்‌ (Foreign 
௩) தொடர்ச்சியான பொருள்‌ மாற்றங்களும்‌ (Semantic 
anges) நிகழ்ந்துள்ளன. பொருள்‌ மாற்றங்கள்‌ ஒரு குறிப்பிட்ட 
*பொருளமைப்பை க்‌ (5ஒMantic structure) காட்டி நிற்கின்றன. 
ச முதாயத்தில்‌ காலத்திற்கு காலம்‌ நிகழ்ந்த வளர்ச்சிப்‌ போக்குகளை 
எதிரொலிக்கும்‌ வகையில்‌ வாழ்க்கையின்‌ பலநிலைகளை வெவ்வேறு 
மூறையில்‌ வலியுறுத்திக்‌ கூறுமுகத்தான்‌ ஒருசொல்‌ தன்‌ பொருள்‌ 
எல்லையிலிருந்து வேறொரு எல்லைக்கு மாறுதல்‌ பொருள்‌ அமைப்பில்‌ 
ஒரு மாற்றத்தையே உணர்த்தி நிற்கிறது. சான்றாக *அறம்‌' என்ற 
சொல்‌ “அறம்‌ என்ற பொருள்‌ எல்லையிலிருந்து “சமயம்‌” என்ற 
பொருள்‌ எல்லைக்கு ஆழ்வார்கள்‌, நாயன்மார்களின்‌ பாக்களில்‌ 
மாறுகிறது, இச்‌ சொல்‌ அடிப்படையில்‌ *நல்‌ ஒழுக்கம்‌” என்ற 
அபாருளையே தந்து பின்‌ சமயக்‌ கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ 
நல்லன எல்லாவற்றையும்‌ குறிக்கும்‌ சொல்லாகியது. 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 3 


2. 2 ஓலியனியல்‌ (Phonology) 

மற்றொரு பிரிவு மொழியின்‌ ஒலிகள்‌ தொடர்பானது. ரகரமும்‌ 
ஆடொலியாகிய றகரமும்‌ (இவ்வொலி ஒரு காலத்தில்‌ நுனியண்ணத்‌ 
தடையொலியாக ஓலிக்கப்பெற்றது) தமிழில்‌ பெரும்பாலான கிளை 
மொழிகளில்‌ ஒன்றாகிவிட்டன. இது மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்‌ 
பையே (Phonemic structnre) மாற்றுகின்றது. ஆனால்‌ ஈருயிரிடை 
வரும்‌ கடையண்ணத்‌ தடையொலியை உரசொலியாக ஒலிப்பது 
மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்பைப்‌ பாதிக்காத வெறும்‌ ஒலி 
மாற்றமே. 
9,3 உருபொலியனியல்‌ (Morphophonemics) 

உருபொலியன்‌ மாற்றங்கள்‌ எனச்‌ சில உள்ளன. அவை 
யாவன: (அ) உருபுகளின்‌ வடிவம்‌ அல்லது ஒலியன்‌ அமைப்பில்‌ 
மாறுபாடுகள்‌. காட்டு; “பொலன்‌” என்னும்‌ சொல்‌ “பொன்‌” 
எனவும்‌ “மண்‌” என்னும்‌ சொல்‌ “மண்ணு” எனவும்‌ மாறுதல்‌, (ஆ) 
இலக்கண வடிவுகளின்‌ மாற்றங்களில்‌ மாற்றங்கள்‌. காட்டு : “அதன்‌” 
என்னும்‌ சொல்‌ “அதற்கு” என்ற சொல்லில்‌ *அதற்‌--” என்ற 
மாற்று வடிவத்தையும்‌ பின்னர்‌ “அதனுக்கு” என்ற சொல்லில்‌ 
“அதனு--” என்ற மாற்று வடிவத்தையும்‌ பெறுதல்‌. 


2.4 உருபனியல்‌ (Morphology) 

உருபன்களின்‌ கட்டமைப்பிலும்‌ மாற்றங்கள்‌ உள்ளன. 
பழைய வடிவங்களுக்குப்‌ பதிலாகவோ அல்லது கூடுதலாகவோ 
புதிய உருபன்கள்‌ தோன்றுதலும்‌ அல்லது உருபுகளை அடுக்கி வழங்‌ 
கும்‌ முறைமையில்‌ மாற்றங்களும்‌ இவ்வகையில்‌ அடங்கும்‌. செயப்‌ 
பாட்டு வினை விகுதியின்‌ வளர்ச்சியையும்‌ துணை வினைகளின்‌ 
வளர்ச்சியையும்‌, (பால்‌ விகுதிகள்‌ தொடக்கக்காலத்தில்‌ வழக்கில்‌ 
இல்லை என்று கொண்ட நிலையில்‌) பால்‌ காட்டும்‌ விகுதிகளின்‌ 
வளர்ச்சியையும்‌ எடுத்துக்‌ காட்டுகளாகத்‌ தரலாம்‌. 
2. 5 தெரடரியல்‌ (Syntax) 

தொடரியல்‌ அமைப்பிலும்‌ மாற்றங்கள்‌ உள்ளன. காட்டு: 
“நோகோ யானே” என்னும்‌ தொடரில்‌ யான்‌ என்னும்‌ எழுவாய்‌ 
பயனிலைக்குப்‌ பின்னால்‌ பழங்காலத்தே பெரிதும்‌ பயின்று வந்துள்‌ 
சது. இதனை வெறும்‌ செய்யுள்‌ விகாரம்‌ என்று தள்ளிவிடமுடியாது. 
இத்தகைய தொடரமைப்பு இன்றைய தமிழில்‌ எழுவாய்‌ முன்னும்‌ 


4 தமிழ்மொழி வரலாறு 


பயனிலை பின்னுமாக அமையும்‌ பெருவழக்கினின்றும்‌ மாறுபட்ட 
பழைய வழக்கினைச்‌ சுட்டி நிற்கிறது. 


3.0 அடிப்படைச்‌ சான்றுகள்‌ (Sources) 
3. 1 இலக்கியம்‌ 


தமிழ்‌ மொழியின்‌ வரலாற்றுக்கான அடிப்படைச்‌ சான்று 
களுக்கு இலக்கியங்களையே முதன்மையாகக்‌ கொள்ள வேண்டிய 
திருக்கிறது. இலக்கியம்‌ என்று குறிப்பிடுகன்‌ ற பொழுது இலக்கியத்‌ 
தரம்‌ வாய்ந்த நூல்கள்‌ என்ற வரையறைக்கு உட்படுத்தாது 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ பற்றிய உரைநடை அல்லது செய்யுள்‌ 
வடிவில்‌ உள்ள எல்லாத்‌ தமிழ்‌ நூல்களையும்‌ குறிப்பதாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இங்கு இலக்கியக்‌ கோட்பாடுகளின்‌ அடிப்படையில்‌ 
தள்ளப்‌ பெற்ற இலக்கியமல்லாத நூல்களே ஒருவேளை நமக்குப்‌ 
பெரும்பயன்‌ தருவனவாக இருக்கலாம்‌. நூல்களையும்‌ இருவகை 
களாகப்‌ பிரித்தல்‌ வேண்டும்‌, 1. இலக்கிய மொழி நடையில்‌ 
(literary language) அமைந்தவை, 2. பேச்சு மொழி நடையில்‌ 
(Colloquial language) அமைந்தவை. மிகுந்த தொல்லைகளோடன்றி 
இலக்கிய மொழியில்‌ பேச்சு மொழி வழக்குகளைக்‌ கண்டறிதல்‌ 
கடினமே. கலம்பகங்களிலும்‌ சைவ, வைணவக்‌ குரவர்கள்‌ பாடிய 
பாடல்களிலும்‌ நாட்டுப்‌ பாடல்களிலும்‌ தற்காலப்‌ பாடல்களிலும்‌ 
பேச்சு வழக்கிலுள்ள சில தொடர்கள்‌ மீட்டும்‌ மீட்டும்‌ வருதலைக்‌ 
காணலாம்‌. *“பழமொழி”' போன்ற சில இலக்கிய நூல்களில்‌ குறித்‌ 
துப்‌ பாதுகாக்கப்‌ பெற்று வரும்‌ பழமொழிகள்‌ பேச்சு வழக்கு 
இலக்கியத்‌ திறனைச்‌ சார்ந்தன ஆயினும்‌ இலக்கிய மொழி நடை 
யிலேயே காணப்பெறுகின்றன. பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்‌ 
கத்திற்குப்‌ பின்னரே பாமர மனிதனின்‌ தேவைகளை நிறைவு 
செய்கின்ற இலக்கியங்கள தோன்றி வளர்வதனைக்‌ காண்கிறோம்‌. 
இவ்வகையில்‌ கள்வனின்‌ பாட்டாகிய நொண்டிச்சிந்து, குடியானவரின்‌ 
நாடகமாகிய பள்ளு, கட்டபொம்மன்‌ கும்மி, ராமப்பையன்‌ அம்மானை, 
கான்சாகிப்‌ சண்டை போன்ற பழையனவும்‌ புதியனவுமாகிய கதைகள்‌, 
நிகழ்ச்சிகள்‌ ஆகியனவற்றை எளிய நடையில்‌ விளக்கும்‌ பல 
அம்மானைகள்‌ ஆகியனவற்றைச்‌ சுட்டலாம்‌. பத்தொன்பது, இருபதாம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ படித்தறியா த பாமரமக்களின்‌ பேச்சுவழக்குக்கள்‌ 
கொண்ட நாடகங்கள்‌, புதினங்கள்‌ ஆகியவற்றைக்‌ காண்கிறோம்‌. 
இவை பேச்சு வழக்கினை ஆராய்வதற்கு இன்றியமையா தன. 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 3 


3.1.1 எச்சரிக்கைகள்‌ (Safeguards) 


மேற்கூறியவற்றை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கின்ற போது 
மிக்க கவனத்துடன்‌ பயன்படுத்துதல்‌ வேண்டும்‌, முதலாவதாகப்‌ பல 
நூல்களுக்கு நல்லனவும்‌ நம்பக்கூடியனவு மான பதிப்புக்கள்‌ இல்லை. 
பல நூல்கள்‌ பதிப்பிக்கப்பெறாமல்‌ உள்ளமையால்‌ அவற்றை ஏடு 
அல்லது கையெழுத்துப்படி நிலையிலேயே ஆராய வேண்டியுள்ளது. 
அப்படியே நூல்கள்‌ மிக நல்லமுறையில்‌ கிடைப்பதாயிருந்தா லும்‌ 
அவை பழையனவும்‌ புதியனவுமாகிய வழக்காறுகளைக்‌ கொண்ட 
அருங்‌ காட்சியகமாகவே உள்ளன. தமிழ்ப்‌ புலவர்கள்‌ “முன்னோர்‌ 
மொழி பொருளே யன்றி யவர்‌ மொழியும்‌ பொன்னே பேரற்‌ 
போற்றுவர்‌??.! பேச்சுமொழி இலக்கியங்களில்‌ கூடப்‌ புலவர்கள்‌ 
வட்டார வழக்கு மாற்றங்களைக்‌ குறிக்க இயலாத நிலையில்‌ உள்ள 
தமிழ்‌ நெடுங்கணக்கினையே பயன்படுத்துவதால்‌ பழைய ஒலிப்பு 
முறையினைக்‌ கண்டறிதல்‌ கடினமாகின்றது. 


3. 2 தமிழ்ச்‌ சான்றோர்‌ இயற்றிய இலக்கண நூல்கள்‌ 


அடுத்து நமக்குக்கிடைக்கும்‌ அகச்சான்றுகளாவன இலக்கணங்‌ 
களும்‌ அவற்றின்‌ உரைகளுமே. மொழியின்‌ அமைப்பினை விளக்க 
எழுந்த சிறந்த முயற்சிகள்‌ இவை. நல்ல காலமாக இந்நூல்களில்‌ 
தமிழ்‌ ஒலிகள்‌ பற்றிய ஒலிப்பு முறை விளக்கங்கள்‌ உள்ளன. இது 
போலப்‌ புணர்ச்சி மாற்றங்களும்‌ விரிவாக விளக்கப்பெற்றுள்ளன. 
மொழியினது உருபனியல்‌ பற்றி விளக்கும்‌ பகுதியும்‌ இங்கு உண்டு. 


3. 2.1 எச்சரிக்கைகள்‌ 


மேற்கூறிய அகச்சான்றுகளையும்‌ மிகுந்த எச்சரிக்கையுடனேயே 
கையாளல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ பழைய கருத்துக்களையே தங்கள்‌ 
காலத்திய மொழியில்‌ விளக்குகின்ற போக்கே இந்நூல்களில்‌ காணப்‌ 
படுகிறது. மேலும்‌ பின்னைய இலக்கண ஆசிரியர்கள்‌ ஒலிப்பு மூறை 
களைப்‌ பற்றி விளக்கும்‌ பொழுது தங்கள்‌ காலத்தில்‌ வழக்கிலி 
ருக்கும்‌ ஒலிப்பு முறையினை ஆராய முயற்சி செய்தார்களா என்பது 
ஐயத்திற்குரியது. எடுத்துக்காட்டாகப்‌ பின்னைய இலக்கண ஆசிரியர்‌ 
ஒருவர்‌ அடிநா அடியண முறயத்தோன்றும்‌ என்று யகரத்தின்‌ 
ஒலிப்பு முறைபற்றிக்‌ கூறுவதைச்‌ சுட்டலாம்‌.” 
1 நன்னூல்‌ 9 i 
2 நன்னூல்‌ 82 


6 தமிழ்‌ மொழி வரலாறு 


3.3 உரைருரசிரியர்கள்‌ 


உரையாசிரியர்கள்‌ மூலநூல்‌ முழுவதந்குமே விளக்கம்‌ கூறப்‌ 
பெரிதும்‌ முற்பட்டிருக்கிறார்கள்‌. தம்‌ காலத்திய வழக்காறுகளுக் 
கெல்லாம்‌ தொல்காப்பியத்தைத்‌ தக்க முறையில்‌ விளக்குவதன்‌ 
மூலம்‌ அந்நூலிலேயே விதிகளைக்‌ காண முற்படுவதை இங்குச்‌ 


சான்றாகச்‌ சுட்டலாம்‌.” 


பல்வேறு காலங்களில்‌ எழுதப்பட்ட இவ்வுரை வேறுபாடுகள்‌, 
பழைய நூல்களில்‌ குறிப்பிட்டுக்‌ கூறப்படும்‌ வழக்காறுகளிலிருந்து 
மாறுபட்டனவும்‌, புதிதாய்‌ நிலைபெற்றனவுமான தம்‌ காலத்திய 
வழக்காறுகளைப்‌ பற்றிய பொதுவான செய்திகளை அறிய உதவு 
தின்றன. இம்முறையில்‌ இவ்வுரைகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடு 
களெல்லாம்‌ கால வேறுபாட்டின்‌ காரணமாக மாறிய வழக்காறு 
களின்‌ அடிப்படையில்‌ அமைகின்றன. நிலைபெற்ற வழக்காறுகளி 
லிருந்து தம்‌ காலகட்டத்தை ஒட்டி மொழியமைப்பில்‌ ஏற்பட்ட 
சில மாறுதல்களை இந்த உரையாசிரியார்கள்‌ உணர்ந்தே உள்ளனர்‌. 
எனவே மொழியானது மாறுதலுக்கு உள்ளாகிறது என்பதையும்‌ 
அவர்கள்‌ உணர்ந்தே இருந்தனர்‌ எனக்‌ கருதலாம்‌. உரையாசிரியர்‌ 
களின்‌ அடிப்படை ஆதார நூலான தொல்காப்பியமே “*கடிசொல்‌ 
இல்லை காலத்துப்‌ படினே'” எனக்‌ கூறுகிறது.* எனவே மொழியில்‌ 
நிகழும்‌ மாறுதல்களுக்கு அவை இலக்கிய வழக்கினைக்‌ குறிப்பன 
வாயிருப்பினும்‌, சான்றுகள்‌ இவ்வுரை நூல்களில்‌ உள்ளன என 
லாம்‌. எனவே மொழி வரலாற்றின்‌ பல்வேறு காலகட்டங்களின்‌ 
அடிப்படையில்‌ பல்வேறு மொழி வழக்காறுகளை வேறு பிரித்து 
அறிந்து கொள்வதற்கு இவ்வுரை நூல்களையும்‌ அவ்வுரை விளக்‌ 
கத்திற்கு அடிப்படையான இலக்கியங்களையும்‌ கவனமாக ஆராய்ந்து 
ஒப்பிட்டுக்‌ காணல்‌ வேண்டும்‌. 
3. 4 வெளிநாட்டவர்‌ எழுதிய இலக்கணங்கள்‌ 

தமிழ்ச்‌ சான்றோர்‌ எழுதிய இலக்கண நூல்களைத்‌ தவிர 
வெளிநாட்டவர்‌, குறிப்பாக மதபோதகர்கள்‌, வெளிநாட்டவர்‌ 
தமிழைக்‌ கற்கும்‌ வகையில்‌ எழுதிய இலக்கண நூல்களும்‌ உள்ளன. 
மேற்கத்திய நாடுகளோடு கொண்ட தொடர்புகளின்‌ முக்கியமான 
3 தொல்காப்பியம்‌ 147 நச்சினார்க்கினியர்‌ உரை 
4 தொல்காப்பியம்‌ 935 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ ர்‌ 


விளைவுகளில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. போர்ச்சுக்சிய மொழியில்‌ தமிழ்‌ 
இலக்கணநூல்‌ ஒன்று இருந்ததாம்‌. ஆனால்‌ அது நமக்கு இன்று 
கிடைக்கவில்லை டச்சுக்காரரான பால்தே (88/086ப5) என்பார்‌ 
எழுதிய இந்தியாபற்றிய நூலில்‌ தமிழ்மொழி பற்றிய ஒரு பிரிவு 
உள்ளது. தமிழ்‌ மொழியின்‌ உச்சரிப்புக்கள்‌, அதன்‌ பெயர்ச்‌ 
சொற்களின்‌ வேற்றுமைப்‌ பாகுபாடுகள்‌, வினைச்சொற்களின்‌ வினை 
விகற்ப வாய்பாடுகள்‌ முதலியவற்றோடு இயேசு பெருமான்‌ மீதான 
கர்த்தர்‌ கற்பித்த செபத்தின்‌? (ட௦ாம்‌'5 Prayer) தமிழாக்கம்‌ 
ஒன்றினையும்‌ இதில்‌ இணைத்துள்ளார்‌.” தமிழ்ச்சொற்கள்‌ இந்நூலில்‌ 
டச்சு நெடுங்கணக்கில்‌ எழுதப்பட்டுள்ளன. தக்காணக்‌ கல்‌ லூரி 
ஆண்டு இதழில்‌ இந்நூல்‌ மொழி பெயர்க்கப்பட்டு அண்மையில்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது.£ 1680 ஆம்‌ ஆண்டில்‌ கோஸ்டா பால்த்சரா 
(Costa 8௨/8818)7 என்பார்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ ஒன்றை இலத்தீன்‌ 
மொழியில்‌ எழுதினார்‌. புருனோ (8ரபா௦) என்பார்‌ 1685 ஆம்‌ 
ஆண்டில்‌ ஒரு தமிழ்‌ இலக்கணநூல்‌ எழுதியதாக அறிகிறோம்‌.” 
ஆனால்‌ இதுகாறும்‌ இந்நூல்‌ பதிப்பிக்கப்படவில்லை. பதினெட்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ தரங்கம்பாடிச்‌ சமயப்‌ போதகர்‌ குழுவைச்‌ சேர்த்த 
சீகன்பால்கு (2160216580) தமிழ்‌ இலக்கண நூல்‌ ஒன்றை 
எழுதினார்‌” (ச என்னும்‌ ஒலியை “1500 எனக்‌ குறித்தல்‌ காண்க). 
பின்னர்‌ பெஸ்கி என்னும்‌ வீரமாமுனிவர்‌ பேச்சுத்‌ தமிழின்‌ 
இலக்கணம்‌ ஒன்றை எழுதினார்‌.!? அதனுடைய சிறப்பினைக்‌ 
குறைத்து மதிப்பிட முடியாது. பத்தொன்பது, இருபதாம்‌ நூற்‌ 


த அப்பப்ப ப பபப பஅபஅபபபபபபப்ப்ப்ட்ட்ட்பியய் ப யயயயயயய வங்கர்‌ 


5 Baldaeus, Amsterdam, 1672 


6 J. கந, Van Buttenen and P.C. Ganeshsundaram : ‘A 
Seventeenth Century Dutch Grammar of Tamil’? The 
Bulletin of the Deccan College. Vol, 14, pp 168-182 


7 Costa Balthsara Da: Arte Tamulica, Verapoli, 1680 


உ Kamil Zvelebil: ‘A Czech Missionary of the Eighteenth 
Century, as author of a Tamil Grammar’, Tamil Culture 
Vol. VI, No.4, p 338. Oct. 1955 


9 ந. Ziegenbalg:  ‘“Grammatica Damulica’ Halac, 1716. 


10 C.S.“Beschi: Grammar of the Common Dialect of the 
Tamulian’’ (Translation), Vepery, 1806.. 


8 தமிழ்‌ மொழி வரலாறு 


ருண்டுகளில்‌ எல்லீஸ்‌, கால்டுவெல்‌ போன்றோர்‌ எழுதிய றந்த 


ல்களும்‌ உள்ளன. 
ஞு 


ஒலிக்குறியீடுகள்‌ எதுவும்‌ இல்லாத நிலையில்‌, இந்நூல்‌ 
களிலுள்ள உச்சரிப்புப்‌ பற்றிய விளக்கங்களையெல்லாம்‌ புரிந்து 
கொள்வது கடினமாக உள்ளது. ஏனையோரது விளக்கங்களைக்‌ 
காட்டிலும்‌ தமிழ்ப்பாவலரும்‌ அறிஞருமான பெஸ்கியின்‌ விளக்கங்‌ 
கள்‌ பின்பற்றத்தக்கன. பெஸ்கி சுட்டிக்காட்டுவது போல இவ்‌ 
விலக்கணநூல்கள்‌ சிலவற்றில்‌ நெடில்‌ போன்ற சில முக்கியமான 
ஒலிக்கு றிப்புக்கள்‌ குறிக்கப்படவில்லை, பெஸ்கி தம்‌ வாழ்வின்‌ பெரும்‌ 
பகுதிக்‌ காலம்‌ தமிழகத்திலேயே வாழ்ந்தார்‌. தமிழகத்திற்குச்‌ 
சிறிது காலம்‌ வந்து சென்ற பால்தே போன்றோரின்‌ நூல்களைவிட 
ஹாக்கெட்‌!! குறிப்பிடுவதுபோல “நீண்டகாலம்‌ மொழியுடன்‌ 
நேரடியாகத்‌ தொடர்புடைய?” பெஸ்கி போன்றோரின்‌ நூல்கள்‌ 
நம்பத்‌ தகுந்தன. பேச்சுத்தமிழோடு நெருங்கிய பயிற்சியின்மை 
காரணமாகவோ அல்லது தங்களது மறதியின்‌ காரணமாகவோ 
சில தவறுகள்‌ இந்நூல்களில்‌ காணக்‌ கடக்கின்றன. சிலர்‌ தமிழ்ச்‌ 
சொற்களை வேற்று நெடுங்கணக்கில்‌ எழுதும்பொழுது மயக்கமுற 
எழுதியுள்ளனர்‌.12 


3. 5 அகராதிகள்‌ 


தமிழ்மொழி வரலாற்றுக்கான அடிப்படைச்சான்றுகளில்‌ 
ஒன்றாக அகராதிகளையும்‌ குறிப்பிடலாம்‌. நம்முடைய ஆராய்ச்‌ 
சியைப்‌ பொறுத்த வரையில்‌, செய்யுள்‌ நடையில்‌ எழுதப்பட்ட. 
பண்டைக்‌ காலத்திய நிகண்டுகள்‌ என்பன பிற்காலத்தில்‌ போர்ச்சுக்‌ 
கீசியர்‌, பிரெஞ்சுக்காரர்‌, ஆங்கிலேயர்‌ ஆகியோர்‌ தயாரித்த 
அகராதிகளைப்‌ போல அவ்வளவாக நமக்கு உதவமாட்டா. 
போர்ச்சுக்கசிய மொழியிலும்‌ தமிழிலும்‌ பெஸ்கி எழுதியுள்ள 


1] C. F. Hockett: “Implications of HBloomfield’s Algonquian 
Studies’’ in Readings in Linguistics, pp 283-284, 1958 


12 பிரிழ்கில்‌ (Pizikry!) என்பவர்‌ “சாகம்‌” (தவற) என்று 'காகம்‌' 
(£akaற) என்பதையும்‌, “சை? (024) என்று “கை (16/) 
என்பதையும்‌ அசம்‌ (80181) என்று ஓரிடத்திலும்‌, 
பிறிதொரிடத்தில்‌ அஸ்சம்‌ (aha) என்றும்‌ அச்சம்‌” (acca) 
என்பதை எழுதியுள்ளார்‌, 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 9 


அகராதிகள்‌ இவ்வகையில்‌ அருஞ்சாதனைகளேயாகும்‌. இறித்துவ 
மதப்போதகர்கள்‌ இதற்குப்‌ பின்னர்‌ பல அகராதிகளைத்‌ தயாரித்‌ 
துள்ளனர்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ வெளியிட்டுள்ள தமிழ்ச்‌ 
சொற்களஞ்சியம்‌ (க। 164௦௦0) இலக்கியப்‌ பேச்சு, களைமொழி 
வழக்குகளைத்‌ தருகிறது. இது தனித்தன்மையும்‌, மிகுந்த 
பயனுள்ளதுமாகும்‌. 


பர்ரோ, எமனோ ஆகியோர்‌ சுட்டிக்காட்டியுள்ளபடி , சென்னைப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழ்ச்‌ சொற்களஞ்சியமும்‌ தமிழ்மொழியின்‌ 
ஒட்டுமொத்தமான மொழிநூல்‌ ஆவணமன்று.153 இந்நூல்‌ எழுதப்‌ 
படுகையில்‌ பல தமிழ்நூல்களின்‌ காலம்‌ முடிவு செய்யப்படாமல்‌ 
இருந்தமையால்‌ இந்நூல்‌ வரலாற்று நெறியில்‌ தயாரிக்கப்பட 
வில்லை என்பதையும்‌ கருத்திற்கொள்ள வேண்டும்‌. 
3.6 கல்வெட்டுக்கள்‌ 


தமிழ்மொழி வரலாற்று ஆராய்ச்சிக்கு உதவும்‌ அடுத்த 
தொரு அடிப்படைச்‌ சான்று கல்வெட்டுக்களாகும்‌. தமிழகத்தின்‌ 
தென்‌ மாவட்டங்களிலுள்ள குகைகளில்‌ பிராமி வரிவடிவத்தில்‌ 
எழுதப்பட்ட சிறிய கல்வெட்டுக்கள்‌ பல காணப்படுகின்‌ றன. 
இவை பிராமி வரிவடிவத்தின்‌ தெற்கத்திய முறையில்‌ எழுதப்பட்ட 
வையாகும்‌. கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள்‌ தொல்‌ எழுத்தியல்‌ 
(Paleography) ஆராய்ச்சி அடிப்படையில்‌ இவற்றின்‌ காலத்தைக்‌ 
கிறிஸ்துவுக்கு முந்திய மூன்றாம்‌ இரண்டாம்‌ நூற்றாண்டுகள்‌ 
என மதிப்பிடுகின்‌ றனர்‌. அடுத்த சில நூற்றாண்டுகளைச்‌ சேர்ந்த 
மிகச்சில கல்வெட்டுக்கள்‌ நீங்கலாக இ பி. ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கம்‌ வரை கல்வெட்டுக்களின்‌ வரலாற்றில்‌ நீண்டதொரு 
இடைவெளி காணப்படுகிறது. இ.பி. ஏழாம்‌ நாற்றாண்டிலிருந்து 
தற்காலம்வரை ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும்‌ உரிய ஏராளமான 
கல்வெட்டுக்கள்‌ கிடைத்துள்ளன. இவை தவிர செப்பேடுகளும்‌, 
அரசினர்‌ மற்றும்‌ தனியார்‌ ஆவணங்களும்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ளன. 
இவற்றிலெல்லாம்‌, அவ்வக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த பேச்சு மொழி 
வழக்குகள்‌ மிகுந்துள்ளதைக்‌ காணலாம்‌. 

பிற்காலத்திய கல்வெட்டுக்களில்‌ செய்யுட்‌ பகுதிகள்‌ காணப்‌ 
படுகின்றன. இலக்கிய அடிப்படைச்‌ சான்றுகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
13 1. Burrow and M. B. Emeneau: 4 Dravidian £tymological 

Dictionary, p XViii 


10 தமிழ்‌ மொழி வரலாறு 


பொழுது நாம்‌ கடைப்பிடிக்க வேண்டிய எச்சரிக்கைகளைப்‌ பற்றி 
முன்னர்க்‌ குறிப்பிட்டோம்‌. அவற்றையும்‌ இங்குக்‌ கருத்திற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


3,6. 7 எச்சரிக்கைகள்‌ 


சில சமயங்களில்‌ கல்வெட்டுக்களில்‌ அவற்றை எழுதியோரின்‌ 
நடையை மட்டுமே காண்கிறோம்‌. அல்லது அக்காலத்தில்‌ பொது 
ஆவணங்களில்‌ செல்வாக்குடன்‌ விளங்கிய நடையையே காண்‌ 
கிறோம்‌, அக்காலத்திய பேச்சு மொழியில்‌ அல்லது செய்யுளில்‌ 
இடம்‌ பெற்ற பிற மொழிச்‌ சொற்கள்‌ இக்கல்வெட்டுக்களிலும்‌ 
மிகுதியாக இடம்‌ பெற்றுள்ளன. இப்பொது ஆவணங்களில்‌ சட்டத்‌ 
தொடர்பான பழைய மரபுத்‌ தொடர்களும்‌ பழங்கலைச்‌ சொற்களும்‌ 
காப்பாற்றப்பட்டுள்ளன. எனவே இவற்றின்‌ காலத்தை அவை 
காணப்படும்‌ கல்வெட்டுக்களின்‌ காலத்தவைதான்‌ என மதிக்கக்‌ 
கூடிய ஆபத்தும்‌ உள்ளது. மேலும்‌ இந்த ஆவணங்கள்‌ சிலவற்றின்‌ 
காலத்தை முடிவு செய்வதும்‌ கடினமானது. பல செப்பேடுகள்‌ 
போலியானவை என ஆராய்ந்து தள்ளப்பட்டுள்ளன. மேலும்‌ 
ஆவணங்களின்‌ உண்மைத்‌ தன்மையை முடிவு செய்வதிலும்‌ நாம்‌ 
கவனமாக இருக்க வேண்டும்‌. ஆவணங்களை எழுதியோர்‌ செய்த 
தவறுகளையும்‌ கருத்திற்‌ கொள்ள வேண்டும்‌. இத்தவறுகள்‌ 
வெறும்‌ கையெழுத்துப்‌ பிழையன்றெனின்‌ அவையும்‌ நமது 
ஆராய்ச்சிக்கு முக்கியமானவையே ஆகும்‌. 


பழந்தமிழ்‌ நூல்களில்‌ ஓலைச்‌ சுவடிகளை வரலாற்றுப்‌ பதி 
வேடுகளாகவும்‌ ஆவணங்களாகவும்‌ கருதலாம்‌. ஓலைச்‌ சுவடி எழுது 
வோர்‌ அனைவரும்‌ கற்றவர்‌ அல்லர்‌. எனவே அவர்கள்‌ பேரிய 
முறையிலேயே எழுத விழைந்தனர்‌. இவர்கள்‌ செய்த பெரும்‌ 
எழுத்துப்‌ பிழைகள்‌ கூட, அக்காலத்தின்‌ மொழி நிலையை அறிய 
உதவக்‌ கூடும்‌. திருநெல்வேலியைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ ளகர மெய்‌ 
மையும்‌ ழகர மெய்யையும்‌ வேறுபாடின்றி எழுதுவார்‌ ஆயின்‌, 
அது அவ்விரு ஒலிகளும்‌ அக்களை மொழியில்‌ ஒன்றாகவே கருதப்‌ 
படுகின்றன என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுவதாகும்‌. இந்நோக்கில்‌ 
பார்க்கையில்‌ நமது காலத்திய, அதற்கு முந்திய தலைமுறையைச்‌ 
சேர்ந்த மாணவர்கள்‌ எழுதிய கட்டுரைகள்‌ கூட நம்‌ ஆராய்ச்சிக்கு 
முக்கியமானவைகளே ஆகும்‌. 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 11 


3. 7 பிறமொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ 

தமிழ்ச்‌ சொற்களையும்‌, தமிழர்‌ பெயர்களையும்‌, தமிழக 
இடப்பெயர்களையும்‌ கொண்டுள்ள, இலங்கைச்‌ சிங்களமொழ்ிக்‌ 
கல்வெட்டுக்களைப்‌ போன்ற பிற மொழிக்‌ கல்வெட்டுக்கள்‌ தமிழ்‌ 
மொழி வரலாற்றுக்கு அடிப்படைச்‌ சான்றுகளாகப்‌ பயன்படக்‌ 
கூடியனவாகும்‌. 

அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 
மட்பாண்டங்கள்‌ சிலவற்றில்‌ தென்மாவட்டங்களில்‌ உள்ளது 
போன்ற பிராமி எழுத்துக்கள்‌ காணப்படுகின்றன. பண்டைய 
தாணயங்களில்‌ காணப்படும்‌ எழுத்துக்களையும்‌ இவற்றோடு சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


3. 8 ஆவணங்களை ஆராயும்‌ முறை 


இந்த ஆவணங்களை தமது ஆராய்ச்சி நோக்கங்களுக்கு உரிய 
அடிப்படைச்‌ சான்றுகளாகப்‌ பயன்படுத்தும்‌ பொழுது ஏற்படும்‌ 
பலசிக்கல்களை இங்கு ஆரஈயவேண்டும்‌.1* உயர்‌ தனிச்‌ செம்மொழி 
களையும்‌, இதர பிற மொழிகளையும்‌ பொறுத்தவரையில்‌ அறிவியல்‌ 
முறையிலான “பதிப்புமுறைத்‌ திறனாய்வு” (textual criticism) மிகச்‌ 
சிறந்து வளர்ந்துள்ளது. இதனைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ பதிப்பிக்‌ 
கும்‌ ஆசிரியர்கள்‌ பலர்‌ இன்னும்‌ அறியாதிருப்பதும்‌ இடர்ப்பாடு 
தருவதேயாகும்‌, 


மேலும்‌ தொல்‌ எழுத்து ஆராய்ச்சியாளரும்‌, கல்வெட்டு 
ஆராய்ச்சியாளரும்‌ வரிவடிவங்களை ஒப்பிட்டு ஆராய்ந்து, இதுவரை 
அறியப்படாத பண்டைய வரிவடிவங்கள்‌ பலவற்றின்‌ தன்மையைக்‌ 
கண்டுபிடித்து உள்ளனர்‌. இருப்பினும்‌ சிந்து சமவெளி நாகரிகத்‌ 
தின்‌ வரி வடிவம்பற்றிய உண்மைத்தன்மையைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ 
அவர்கள்‌ இதுவரை வெற்றி பெறவில்லை. ஓர்‌ ஆவணம்‌ முழுமை 
யாக அல்லது பகுதியாக அல்லது சில தொடர்கள்‌ மட்டுமாவது 
இருமொழிகளின்‌ வரிவடிவங்களிலும்‌ எமுதப்பட்டிருக்குமாயின்‌ 
அது ஆராய்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவக்‌ கூடியதாகும்‌. 


மொழியியலாரும்‌ ஒப்பிலக்கணத்தாரும்‌ ஓர்‌ ஒலிவடித்திற்கு 
ஒரு வரிவடிவம்‌ என்ற முறைமையும்‌ மாறிப்போகத்தக்க அளவில்‌. 


14 H.M. Hoenigswald : Language Change and Linguisttc Recons- 
truction, pp 5-12 


12 தமிழ்‌ மொழி வரலாறு 


வரிவடிவ அமைப்பினுள்‌ ஓர்‌ ஒழுங்கமைதி ஏற்படவேண்டும்‌ என்ற 
கருத்தில்‌ வரிவடிவ ஆக்கமுறைகளைச்‌ சீர்திருத்தி வருகின்றனர்‌. 
எடுத்துக்‌ காட்டாக, உச்சரிப்பில்‌ ககர மெய்யோடு கூடிய அகரம்‌, 
வரிவடிவத்தில்‌ உயிர்‌ மெய்‌ எழுத்தான ககரக்‌ குறியோடு குறிக்கப்‌ 
படுவதே இயல்பு. ஆனால்‌ சிற்சில இடங்களில்‌ இதற்கு மாறாக வரி 
வடிவில்‌ ககர மெய்வடிவோடு மட்டுமே அமைந்து நிற்கக்‌ காணு 
கிறோம்‌. இம்முறைகளின்‌ பயனாகத்‌ தமிழ்‌ ஆவணங்களில்‌ மெய்கள்‌, 
சொல்‌ முடிவுகள்‌, வாக்கிய இடைவெளிகள்‌ முதலியன குறிக்கப்‌ 
படாத பொழுதும்‌ அவற்றைப்‌ படித்து விடலாம்‌. வரிவடிவமுறை 
யின்‌ பல்வேறு குறிப்புக்கள்‌ மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்பை அறிய 
மிகுந்த கவனத்துடன்பயன்‌ படுத்தப்படுகின்‌ றன. தமிழில்‌ நுனியண்ண 
மூக்கொலியும்‌, நுனிதா பல்‌ மூக்கொலியும்‌ ஒன்றான பின்னரும்‌ வெவ்‌ 
வேறானதாகவே எழுதப்படுகின்றன. இது வரிவடிவ மரபைக்‌ குறிப்‌ 
பதற்கேயாம்‌. மொழிக்கு முதலில்‌ ஓர்‌ எழுத்தும்‌, ஏனைய இடங்களில்‌ 
மற்றோரெழுத்தும்‌ பயன்‌ படுத்தப்படுகின்‌ றன, ஒரு மொழியின்‌ வரி 
வடிவம்‌ பிறிதொரு குடும்பத்து மொழிக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பொழுது, முரண்பாடுகள்‌ தோன்றுகின்‌ றன. திராவிட மொழியான 
கோண்ட்‌ மொழியை, தேவநாகரி வரிவடிவத்தில்‌ எழுதும்‌ பொழுது 
எகரம்‌, ஓகரம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பதில்‌ இடர்‌ ஏற்படுகிறது. 
(தேவநாகரி வரிவடிவத்தில்‌ எகரமும்‌ ஓகரமும்‌ இல்லை என்பதை 
இங்கு நினைவிற்கொள்ள வேண்டும்‌.) உச்சரிப்பில்‌ மாற்றங்கள்‌ ஏற்‌ 
பட்ட பிறகும்‌, பழைய முறையிலேயே எழுதும்‌ “மரபின்‌ நீட்சி” இருப்‌ 
பினும்‌ அது அம்மொழியின்‌ வரலாற்று வளர்ச்சியை அறிய உதவும்‌ 
குறிப்பைத்‌ தருகிறது.“ 

மேலும்‌ சிக்கலான ஆவணங்களின்‌ ஒலித்திறனாய்வு இப்‌ 
போது எளிதாகி வருகிறது. இவற்றில்‌ உள்ள பிழையான 
எழுத்துக்கள்‌, யாப்பியல்‌, கலை மரபுகள்‌ என்பன சரியான உச்‌ 
சரிப்பைக்‌ கண்டறிய உதவுகின்றன, ஒரு மொழியின்‌ வரிவடிவம்‌ 
பிறிதொரு மொழியை எழுதப்பயன்படும்பொழுது, அம்மொழி 
ஒலிப்பு முறை பற்றிய உண்மை நிலையை அறிந்து கொள்ள அது 
பெரிதும்‌ உதவுகிறது. பெரும்பாலான இந்திய வரிவடிவங்கள்‌ 
ஒரே குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை என்றே கூறலாம்‌ ; குறிப்பிட்ட 
வட்டாரத்தில்‌ வழங்கும்‌ உச்சரிப்பின்‌ தனிப்பட்ட வளர்ச்சிகள்‌ 
!5 Herbert Penzle: The Evidence for Phonemic Changes 

Studies presented to Joshua Whatmough, p 293 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 13 


என்ற வரையறைக்கு உட்பட்டு, பல்வேறு மொழிகளிலுள்ள 
எழுத்துக்களின்‌ உச்சரிப்புத்‌ தன்மையைத்‌ தெளிவாக அறிந்து 
கொள்ள இக்குடும்பப்‌ பாங்கின்‌ அமைப்பு உதவுகிறது. புதிய ஒலி 
களின்‌ உச்சரிப்பிற்காகப்‌ புகுத்தப்பட்ட ஒலிக்‌ குறியீட்டுப்‌ புள்ளி 
களும்‌ கோடுகளும்‌ (0180111081 marks) பெறும்‌ மதிப்பை அறியவும்‌ 
இம்முறை உதவியுள்ளது. இந்த முறையில்தான்‌ தமிழ்க்குகைக்‌ 
கல்வெட்டுக்களின்‌ பிராமி எழுத்துக்கள்‌ ஆராய்ந்து வாசிக்கப்‌ 
பட்டன. சமஸ்கிருதத்திலிருந்து இந்திய மொழிகள்‌ கடன்‌ பெற்ற 
உருபன்களின்‌ ஒலிமதிப்பு தெரிந்திருப்பது, இத்தகைய ஒலி 
ஆராய்ச்சிக்கு பெரிதும்‌ உதவக்‌ கூடியதாகும்‌. ஓலியன்களைத்‌ தரும்‌ 
ஒப்பீட்டு முறையானது, மூல ஓலிகளுக்கும்‌ (Original Sounds) 
பின்னர்‌ ஆக்கப்பட்ட ஒலிகளுக்கும்‌ (Derived Sounds) இடையே 
உள்ள பொதுமைப்‌ பண்புகளை ஆராய இடந்தருறெது. 


3. 9 பிறமொழியாளர்கள்‌ குறிப்புரைகள்‌ 


தமிழ்ப்‌ பெயர்களையும்‌ சொற்களையும்‌ பற்றிப்‌ பிற மொழி 
களில்‌ வழங்கும்‌ குறிப்புக்கள்‌, அடுத்துக்‌ குறிப்பிடப்பட வேண்டிய 
தொரு மூல ஆதாரமாகும்‌. கி.மு. நான்காம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த வரருசியும்‌ (/8கப௦1) கி. மு. இரண்டாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த பதஞ்சலியும்‌ (8818/8!1) குறிப்பிடும்‌ சில தென்னிந்தியச்‌ 
சொற்களுடன்‌ இதைத்‌ தொடங்கலாம்‌. இதற்குப்‌ பின்னர்‌ பாலி, 
சமஸ்இிருதம்‌,1₹ பிராகிருதம்‌ ஆகிய மொழிகளின்‌ இலக்கியங்களிலும்‌, 
குமாரில பட்டரின்‌ (Kப௱சாரிச 8௪118) “தந்திர வார்த்திகா” (காரக 
Varttika) போன்ற நூல்களிலும்‌, தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌ 
போன்ற திராவிடக்‌ குடும்ப மொழிகளிலும்‌ குறிப்புக்கள்‌ 
வருகின்றன. க. பி. பதினான்காம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த “லீலா 
திலகம்‌ (பரி 11/0 என்னும்‌ மலையாள நூல்‌ பாண்டிய 
நாட்டிலும்‌, சோழ நாட்டிலும்‌ நிலவிய சில வழக்காறுகளையும்‌ 
உச்சரிப்புக்களையும்‌ குறிக்கின்றது. இதற்கு முற்பட்ட இராமசரிதம்‌ 
போன்ற மலையாள நூல்கள்‌, தமிழ்‌ நூல்களே எனக்‌ கூறப்படுவது 
முண்டு. மேலும்‌ கல்வெட்டுக்களில்‌ உள்ள சமஸ்கிருத சுலோகங்‌ 








16 சமஸ்கிருதம்‌, பாலி, பிராகிருதம்‌ முதலிய மொழிகளை “வட 
மொழி?” என்று குறிப்பதால்‌, கற5kரit என்பது “சமஸ்கிருதம்‌” 
என்றே இம்மொழி பெயர்ப்பில்‌ ஆளப்பட்டுள்ளது. 


14 தமிழ்‌ மொழி வரலாறு 


களில்‌ அம்மொழி வரி வடிவத்திலேயே தமிழ்ச்‌ சொற்கள்‌ டைம்‌ 
பெற்றுள்ளன என்பதையும்‌ கருத்திற்‌ கொள்ள வேண்டும்‌. 

இவற்றைத்‌ தவிர இந்நாட்டிற்கு வந்த வெளிநாட்டவர்‌ 
இங்குள்ள நகரங்களையும்‌ துறைமுகங்களையும்‌ ஏற்றுமதிப்‌ பொருட்‌ 
களையும்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு உள்ளனர்‌.மெகஸ்‌ தனீஸ்‌ (Megasthenes), 
பெரி புளுஸின்‌ ஆசிரியர்‌ (the author of the Periplus) ப்ளினி 
(Pliny), தாலமி (Ptolemy) போன்றோர்‌ இத்தகைய செய்திகளைத்‌ 
தருகின்றனர்‌. சீன யாத்திரிகர்‌ யுவான்‌ சுவாங்‌ (Hieun Tsang) 
இவ்வகையில்‌ முக்யெமானவர்‌. மேலை நாடுகளிலிருந்து வந்த 
மார்கோபோலோவும்‌ (148100001௦) பிற யாத்திரிகர்களும்‌ நமது 
ஆராய்ச்சி நோக்கில்‌ முக்கியமானவர்கள்‌. கிறிஸ்துவச்‌ சமயப்‌ 
போதகர்கள்‌ தம்‌ நாட்டிற்கு அனுப்பிய கடிதங்களை இந்நோக்கோடு 
ஆராய்வது பெரும்‌ பயன்‌ தருவதாகும்‌. அரசுப்‌ பதிவேடுகளிலும்‌, 
விதிமுறைகளிலும்‌, ஆங்கிலத்தில்‌ எழுதப்பட்டுள்ள தமிழ்ப்‌ பெயர்‌ 
களும்‌, மேலைநாட்டு மொழிகளின்‌ அகராதிகளில்‌ புகுந்து விட்ட 
தமிழ்ச்‌ சொற்களும்‌ ஆராய்வதற்கு உரியன ஆகும்‌. 


பிற மொழி வரிவடிவங்களில்‌ எழுதப்பட்ட சொற்கள்‌ அம்‌ 
மொழிகளின்‌ இயல்புகளுக்கு ஏற்ப மாற்றி எழுதப்பட்ட சொற்கள்‌ 
ஆகியவற்றின்‌ முக்கியத்துவத்தைக்‌ குறைத்துக்‌ கூறமுடியாது. 
காலத்துக்குக்‌ காலம்‌ மாறிய.உச்சரிப்பு மாற்றங்களைஎ ல்லாம்‌ புரிந்து 
கொள்ள இலக்கியங்களும்‌, பிற தமிழ்‌ நூல்களும்‌ உதவமாட்டா. 
பிற மொழி மூலங்கள்‌ எல்லாம்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ பிற மொழி 
யாளர்களால்‌ எவ்வாறு கேட்கப்பட்டன என்ற செய்தியைத்‌ தரு 
இன்றன. தங்களது தாய்மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்புக்கு இயைய 
தமிழ்‌ ஒலிகளைப்‌ பிறமொழியாளர்‌ கேட்டிருக்கக்‌ கூடும்‌ என்ற 
உண்மையை, இவ்‌ அடிப்படைச்‌ சான்றுகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
பொழுது கருத்திற்‌ கொள்ள வேண்டும்‌. 

பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழில்‌ ஏற்றுப்‌ பயன்படுத்தி 
யிருப்பதும்‌ நம்‌ ஆய்வுக்குரியதாகும்‌. கடன்‌ தரும்‌ மொழியின்‌ 
ஒலியன்‌ அமைப்புக்கு இணையான கடன்‌ வாங்கும்‌ மொழியில்‌ 
உள்ள ஒலியன்‌ அமைப்பை அவை தருகின்றன. ஆனால்‌ எந்த 
ஒலியன்‌ தொடர்‌ அந்நிய மொழி ஒன்றின்‌ ஒலியன்‌ தொடருக்கு 
நெருங்கியது என்பதைக்‌ கணிப்பது இயலாது. கடன்‌ வாங்கப்‌ 
பட்ட சொற்களின்‌ ஒலியன்‌ அமைப்பைக்‌ கொண்டே நெருங்கிய 
உறவுடைய ஒலியன்‌ பற்றிய முடிவுக்கு வரவேண்டும்‌. 


அடிப்படைச்‌ சான்றுகள்‌ 15 


3.70 கீளை மொழிகள்‌ 


தற்காலக்‌ இளை மொழிகளைப்‌ பற்றிய ஆய்வுகள்‌, தற்காலப்‌ 
பேச்சு மொழியின்‌ அடிப்படை இயல்புகளைக்‌ காட்டுவதுடன்‌, பழைய 
வழக்க :றுகளையும்‌ வெளிக்‌ கொணர்கின்றன. இருநெல்வேலிக்‌ கிளை 
மொழியில்‌ உள்ள முன்னிலைப்‌ பன்மை வடிவமான “நீம்‌”, குரல்‌ 
வளை வெடிப்பொலி (ஏlottal stop) உச்சரிக்கப்படுதல்‌ போன்ற 
வற்றைச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌. பல பொருள்‌ குறிக்க ஒரு 
சொல்‌ வருவதன்‌ விளைவான “மொழி இயல்‌ நோயைத்‌” (linguistic 
pathology) தீர்க்கக்‌ களை மொழிகள்‌ வழி முறைகளைப்‌ பெற்றுள்‌ 
ளன. சான்று: “உத்தரம்‌” எனும்‌ சொல்‌ “உத்தரக்கட்டை”, “பதில்‌ 
அல்லது அனுமதி” ஆகிய இருபொருளைக்‌ குறித்தது. பின்னர்‌ 
இரண்டாவது பொருளைக்‌ குறிக்க, “உத்தாரம்‌' என்ற சொல்‌ 
தோன்றியது. 


3. 11 ஒப்பியல்‌ முறை 


இறுதியாகத்‌ திராவிட மொழிக்‌ குடும்பத்தை ஆராய மொழி 
இயலார்‌ பயன்படுத்தும்‌ ஒப்பியல்‌ முறையைக்‌ குறிக்க வேண்டும்‌. 
இந்தோ - ஐரோப்பிய மொழி ஒப்பியல்‌ ஆய்வு அடைந்துள்ள 
அளவு வளர்ச்சியையும்‌ முதிர்ச்சியையும்‌ திராவிட மொழி ஒப்பியல்‌ 
ஆய்வு இன்னும்‌ அடையவில்லை. இன்றுள்ள நிலையில்‌ ரோமன்ஸ்‌ 
மொழி!” (Romance Languages) ஒப்பியல்‌ ஆய்வு அடைந்துள்ள 
வளர்ச்சி நிலையிலேயே திராவிட மொழி ஒப்பியல்‌ ஆய்வும்‌ 
உள்ளது. இதனால்‌ திராவிட மொழிகளின்‌ “மூல-மொழியை” (Prot0- 
1819ப806) இந்தோ-ஐரோப்பிய மொழி ஒப்பியல்‌ ஆராய்ச்சியில்‌ 
உள்ளதுபோல, மிகப்‌ பழைய காலத்திற்குக்‌ கொண்டு சென்று 
ஆராய முடியாது எனவே புதிய ஆராய்ச்சி முறைகள்‌ வகுக்கப்‌ 
பட்டுச்‌ செம்மைப்படுத்தப்பட வேண்டும்‌. அமெரிக்காவைச்‌ 
சேர்ந்த எமனோ (M. B. Emeneau) இங்கிலாந்தைச்‌ சேர்ந்த பர்ரோ 





17 லத்தின்‌. மொழியிலிருந்து இளைத்தெழுந்த பிரெஞ்சு, 
ஸ்பானிஷ்‌, இத்தாலியன்‌, போர்ச்சுகஸ்‌ போன்ற மொழிகள்‌ 





ரோமான்ஸ்‌ குடும்ப மொழிகளாகும்‌. இம்மொழிக்‌ குடும்பம்‌ 
இந்தோ-ஐரோப்பிய மொழிக்‌ குடும்பத்திலிருந்து பிரிந்ததாகக்‌ 
கொள்ளப்படும்‌?” Mario Pei: Glossary of Linguistic Terminology, 
p 236, 1966 


16 தமிழ்‌ மொழி வரலாறு 


(T. Burrow) போன்ற மேலை நாட்டவர்கள்‌ இந்த ஆய்வில்‌ மிகுந்த 
ஆர்வம்‌ காட்டி உள்ளனர்‌. அவர்களின்‌ வழிகாட்டுதலுடன்‌ 
தென்னக அறிஞர்கள்‌ பலர்‌ இத்துறையில்‌ நற்பணி ஆற்றியுள்‌ 
ளதையும்‌ நினைவு கூர வேண்டும்‌. திராவிட மொழிகளின்‌ அடிச்‌ 
சொல்‌ அகராதி (Dravidian Etymological Dictionary) இதுவரை 
திகழ்ந்த திராவிட மொழி ஆய்வுகளின்‌ மொத்த விளைவென்றே 
சொல்ல வேண்டும்‌. இவ்‌ அரிய களஞ்சியத்தைப்‌ பயன்படுத்தி 
தமிழ்ச்சொற்களை அவற்றிற்கு இனமாக உள்ள பிற திராவிட 
மொழிச்‌ சொற்களோடு ஒப்பிட்டு ஆராய எனக்கு இங்கு போதிய 
வாய்ப்பில்லை, அத்தகைய ஆய்வு தமிழ்‌ வடிவங்களின்‌ வரலாற்றை 
விளக்கப்‌ பெரிதும்‌ உதவும்‌ என்று மட்டும்‌ சொல்ல விரும்புகிறேன்‌ . 


2 
மூலத்‌ திராவிட மொழி 


1.0 திரரவிட மொழி ஆராய்ச்சியின்‌ வரலரறு 


ஓரே குடும்ப மொழிகளை ஆராய்தல்‌ என்ற அடிப்படையில்‌ 
திராவிட மொழிகளைப்‌ பற்றிய ஆராய்ச்சி 19 ஆம்‌ நூற்றாண்டிற்கு 
முன்னர்‌ மேற்கொள்ளப்பட்டது எனக்கூற முடியவில்லை. குமரில 
பட்டரின்‌ “தந்திர வார்த்திகா'வில்‌ பிழையான பாடத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ கால்டுவெல்‌, “ஆந்திர திராவிட?’ என்ற சொல்லைத்‌ 
"தெலுங்கு, தமிழ்‌ மொழிகளைக்‌ குறிக்கும்‌ நோக்கத்தில்‌ குமரில 
பட்டர்‌ பயன்படுத்தியதாகச்‌ சொல்கிறார்‌.! அச்சொல்‌ உண்மை 
யில்‌ “திராவிட ஆந்திரா” அன்று; மாறாகத்‌ “திராவிட ஆதி” 
(Dravida 801 = திராவிட முதலியன) என்பதேயாகும்‌. பத்தொன்‌ 
பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியைச்‌ 
சேர்ந்த எல்லீஸ்‌ என்பவர்‌, தமது கட்டுரைகளில்‌ (இவற்றில்‌ ஒன்று 
1816 ஆம்‌ ஆண்டில்‌ ஆர்டென்‌ (A) என்பாரின்‌ “தெலுங்கு 
இலக்கணம்‌” (7௪/பஜம சொல) என்ற நூலின்‌ முதற்பதிப்பில்‌ வெளி 
யானது) மிக நெருங்கிய உறவுடைய ஒரு குழுவாக அமையும்‌ முறை 
யில்‌ தமிழ்‌, தெலுங்கு, மலையாளம்‌, கன்னடம்‌ ஆகிய நான்கு 
மொழிகளுக்கும்‌ இடையேயுள்ள ஒற்றுமைகளைச்‌ சுட்டிக்காட்டினார்‌. 
கால்டுவெல்‌ 1856 ஆம்‌ ஆண்டில்‌ “திராவிட மொழிகளின்‌ ஓப்பி 
லக்கணம்‌” என்னும்‌ தமது சிறப்புமிக்க நூலை வெளியிட்டுத்‌ திரா 
விடமொழி ஒப்பியல்‌ ஆய்வுத்‌ துறைக்கு வலுவானதொரு அடிப்‌ 
படையை அமைத்தார்‌. இந்திய விடுதலைப்‌ போரின்‌ தொடக்கம்‌ 
எனக்‌ கூறப்படும்‌ “சிப்பாய்க்‌ கலகம்‌?” தொடங்கிய அதே ஆண்டில்‌ 
தான்‌ இந்நூல்‌ வெளியானது என்பது அறிதற்குரியது. யூல்‌ ப்ளாக்‌ 
ல்‌ த ததை த்க்‌ பட ப ட்‌ ப அட டட 023 


1 R.Caldwell: A Comparative Grammar of the Dravidian 
Languages, p4 


18 தமிழ்‌ மொழி வரலாறு 


சுட்டிக்காட்டுவது போல, இந்தோ-ஐரோப்பிய மொழிகள்‌ அல்லாத 
ஏனைய உலக மொழிகளிலும்‌ திராவிட மொழிகள்‌ அல்லாத ஏனைய 
இந்திய மொழிகளிலும்‌ இத்தகைய ஒப்பியல்‌ ஆய்வுகள்‌ தொடங்கி 
யிராத காலம்‌ அது. 


இந்தோ-ஐரோப்பிய மொழி ஆராய்ச்சியைப்‌ பொறுத்த 
அளவிலும்‌ அறிஞர்களான பாப்‌ (8000), கிரிம்‌ (ரோ௱௱)? முதலா 
னோர்கள்‌ கால்டுவெல்‌ ஓஒப்பிலக்கணத்தை எழுதிய காலத்தில்‌ 
உயிரோடிருந்தவர்களே. கால்டுவெல்லின்‌ நூல்‌ வெளியாவதற்கு 
முன்னர்‌ நான்கு ஆண்டுகளுக்குள்‌ தான்‌ ஸ்லாவ்‌ (5184), கெல்டிக்‌ 
(Celtic) மொழிகளின்‌ இலக்கணம்‌ வெளியாயிற்று. கால்டுவெல்லின்‌ 
நூல்‌ வெளியான அதே ஆண்டில்‌ ஷ்லைசர்‌ (Schleicher) எழுதிய 
லத்துவேனி௰ய (ட810ப8ா/8) மொழி இலக்கண நூலும்‌ வெளியானது. 
புத்திலக்கண ஆசிரியர்கள்‌ ஆராய்ச்‌ அரங்கில்‌ வரத்‌ தொடங்‌ 
காத காலம்‌ அது. எனவே, இத்தகைய சூழ்நிலையில்‌ கால்டுவெல்‌ 
எழுதிய இந்த நூலின்‌ பெருமையைக்‌ குறைத்துக்‌ கூற முடியாது. 
அவர்‌ காலத்தில்‌ ஓலியியல்துறை வளர்ச்சியுற்றிருக்கவில்லை. கால்டு 
வெல்லின்‌ ஓப்பிலக்கண ஆராய்ச்‌, அக்காலத்தில்‌ அறியப்பட்ட 
எல்லாத்‌ திராவிட மொழிகளையும்‌ கருத்திற்‌ கொண்டதெதனினும்‌, 
அடிப்படையில்‌ அது தமிழ்‌, மலையாளம்‌, கன்னடம்‌, தெலுங்கு 
ஆகிய நான்கு திருந்திய திராவிட மொழிகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டதே ஆகும்‌. அக்காலத்தில்‌ ஏனைய மொழிகளைப்‌ பற்றிய 
ஆய்வுக்குரிய செய்திகள்‌ குறைவே, ஆகையால்‌ கால்டுவெல்லின்‌ 
நூலை தெலுங்கினை உள்ளடக்கிய நான்கு “தென்‌ திராவிட மொழி 
களின்‌' ஒப்பிலக்கணம்‌ என்றே கூறலாம்‌. “உலகு படைக்கப்பட்ட 
நாளில்‌ ஒரே மொழிஃஈன்‌ இருந்தது” என்ற விவிலிய நூலின்‌ 
கருத்தை நிறுவுவதற்காக இந்நூலின்‌ பெரும்பகுதி திராவிட மொழி 
களைப்‌ பிற குடும்ப மொழிகளுடன்‌ ஒப்பிட்டுக்‌ காட்டுவதற்கே 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்ச்‌ சொற்களின்‌ தொன்மையும்‌ 
தூய்மையும்‌ கால்டுவெல்லைப்‌ பெரிதும்‌ கவர்ந்திருக்கலாம்‌. எனவே 
பழமையானவை என இன்று கருதப்படும்‌ பிற திராவிட மொழிச்‌ 
சொற்களுக்குப்‌ பதில்‌ தமிழ்ச்சொற்களே பழமையானவை எனக்‌ 
காட்ட அவர்‌ விழைந்தார்‌ எனக்கருதலாம்‌. 
2 Jules Bloch : The Grammatical Structure of Dravidian Languages 

[English translation], Poona, PD. XXVIlI-XXiX 


மூலத்‌ திராவிட மொழி 19 


கால்டுவெல்லின்‌ நூல்‌ வெளியாகி நூறாண்டுகளுக்கு மேல்‌ 
ஆகிவிட்டது; ஆனால்‌ இப்புதிய துறையில்‌ முதலடி எடுத்து வைத்த 
இம்முன்னோடியின்‌ பணிகள்‌ இன்றளவும்‌ நிலைத்துள்ளன. இதற்குப்‌ 
பின்னர்‌ நடைபெற்ற பணிகளில்‌ “அந்திய மொழிகளின்‌ கணக்கீடு '* 
(Linguistic Survey of India)ஒரு பெரும்‌ முயற்சியாகும்‌. முண்டா 
மொழிகள்‌ திராவிட மொழிகள்‌ பற்றி ஸ்டென்நோவ்‌ (Sten Konow) 
அவர்களால்‌ தயாரிக்கப்பட்ட, “இந்திய மொழிகளின்‌ கணக்கீட்‌”” 
டின்‌ நான்காவது தொகுதி விரிவான ஆய்வின்‌ முடிவன்று. இந்திய 
அறிஞர்கள்‌ சிலரும்‌ திராவிடமொழி ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டனர்‌. 
அவர்களில்‌ காலஞ்சென்ற திரு ட. *. இராமசுவாமி ஐயரவர்களே 
மிகுதியும்‌ எழுதியவர்‌. யூல்ஸ்‌ ப்ளாக்கின்‌ ' திராவிட மொழிகளின்‌ 
இலக்கண அமைப்பு?” (Gரோammatical Structure of the Dravidian 
Languages} என்னும்‌ நூல்‌ 1946 ஆம்‌ ஆண்டில வெளியானது. 
“கோலாமி' (40/24) மொழிபற்றிய தமது நூலில்‌ எமனோ, கோலாமி 
மொழிச்‌ சொற்பட்டியல்‌ ஒன்றைத்‌ தந்து அதனுடன்‌ பிற: திராவிட 
மொழிச்‌ சொற்களையும்‌ ஓப்பிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌. எமனோவும்‌ 
பர்ரோவும்‌ வெளியிட்டுள்ள ““திராவிட மொழிகளின்‌ வேர்ச்சொல்‌ 
அகராதி” திராவிடமொழி ஒப்பியல்‌ ஆய்விற்கு மிகவும்‌ முக்கிய 
மானது என்பதை முன்னரே குறிப்பிட்டுள்ளேன்‌. பல்வேறு அடிப்‌ 
படைச்‌ சான்றுகளிலிருந்து கிடைக்கும்‌ மூலங்களைச்‌ (material) 
சோதித்துச்‌ சரிபார்த்து, பகுத்து, ஆய்வு நடத்தி, இருத்தித்‌ 
தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ள ஒரே நூல்‌ என்ற வகையில்‌ இந்நூல்‌ 
மிகவும்‌ சிறப்புடையது. இவ்வகராதியின்‌ மற்றொரு பதிப்பாசிரிய 
ரான பர்ரோ “கீழ்த்திசை, ஆப்பிரிக்கா தொடர்பான ஆராய்ச்சி 
நிலையத்தின்‌ இதழில்‌” (Bulletin of the School of Oriental and 
African Studies) வரலாற்றுச்‌ சிறப்புடைய திராவிட மொழி ஒப்‌ 
பியல்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகளின்‌ மூலம்‌ நிரம்பப்பணி செய்துள்ளார்‌. 
இந்தியாவைச்‌ சேர்ந்த இளம்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ சிலர்‌ இவ்விரு 
அறிஞர்களின்‌ கீழ்‌ பணியா ற்றிவருகின்‌ றனர்‌, இவர்களில்‌ பர்ரோ 
வுடன்‌ உழைத்த இந்திய அரசு மானிடவியல்‌ ஆராய்ச்சித்‌ துறை 
யைச்‌ சேர்ந்த திரு. பட்டாச்சாரியாவை மறக்க முடியாது. சென்னை, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகங்களில்‌ எனது மேற்பார்வையின்‌ கீழ்ப்‌ 
பல மாணவர்கள்‌ ஏழாம்‌ நூற்றாண்டு, அதற்குப்‌ பிந்திய நூற்றாண்டு 
களின்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி பற்றியும்‌, குமிழ்‌ இலக்கியங்களின்‌ 


20 தமிழ்‌ மொழி வரலாறு 


மொழி பற்றியும்‌ ஆராய்ந்து வருகின்றனர்‌.” என்றாலும்‌ இப்பணிகள்‌ 
இன்னும்‌ முடிவுறவில்லை. அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்து மொழி 
யியல்‌ துறை பேச்சு மொழி பற்றியும்‌ கஇளைமொழிகள்‌ பற்றியும்‌ 
ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது. பேச்சுமொழி பற்றிய 
ஆராய்ச்சி ஒன்று முன்னரே முடிவடைந்து உள்ளது. 


2.0 தீரரவிட மொழிகளின்‌ எண்ணிக்கையும்‌ அவை வழங்கு 
மிடங்களும்‌ 


திராவிட மொழிகள்‌ ஒரே குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை என 
அறியும்‌ முன்னரே மேலை நாட்டவர்‌ அம்மொழிகளை ஆராய்ந்‌ 
துள்ளனர்‌. திருந்திய திராவிட மொழிகளின்‌ ஆராய்ச்சி குறித்து 
முன்னரே குறிப்பிடப்பட்டது. ஏனைய திராவிட மொழிகளைப்‌ 
பொறுத்த அளவில்‌ கூர்க்‌, துளு ஆகிய மொழிகளை முன்னரே அறிந்‌ 
திருந்தனர்‌. 1798 ஆம்‌ ஆண்டிலேயே ராபர்ட்ஸ்‌ என்பவர்‌ அவை 
பற்றிய சில செய்திகளைத்‌ தந்துள்ளார்‌.*ஏ 1837 ஆம்‌ ஆண்டில்‌ 
தோதர்‌ மொழி அறியப்பட்டது. 1838 ஆம்‌ ஆண்டில்‌ பிராகூய்‌ 
மொழி கண்டறியப்பட்டது.” 1849 ஆம்‌ ஆண்டில்‌ கோண்டிமொழி 


3 V.Jayakumari: A study of the Language of Tamil inscriptions 
from Seventh Century up to the middle ofthe Eleventh Century 
A. D.; S. Baghirathi : The Language ofthe Tamil Inscriptions 
(950-1250 A. D.); Thananjayaraja Singam : Language of some 
Ceylon Dutch Documents; Seethabai : A study of Index Verborum ' 
of Tolkippiyam ; Sadhasivam : A Study of  Airikurunaru 
S. N. Kandasami : Linguistic Study of Paripital ; Parames- 
wari : Language of Tirukkural ;  Kamaichi Srinivasan : 
Language of Iraiyanir Akapporul Urai 


4 R.E. Roberts: Asiatic Researches, 5-127-30 [1798 A. D.] 


5 Bernhard Schmid : ‘‘On the dialects of the Todavers the 
aborigines of the Neelgerries, Madras” Journal of Letters 
and Science V, pp 155-158 


6 R.Leech: ‘‘Emotome of the grammar of the Brahuiky’’, 
Journal of the Asiatic Society, Bengal, Vol. VII, pp 538 


மூலத்‌ திராவிட மொழி 21 


கண்ட றியப்பட்டது.? 1853 ஆம்‌ ஆண்டில்‌ லெட்சுமாஜி (ட6101- 
ஈajee) என்பவர்‌ கூய்‌ மொழிக்கு இலக்கணம்‌ ஒன்றை வெளி 
யிட்டார்‌.” கோலாமி மொழி 1866 ஆம்‌ ஆண்டிலும்‌ £ மால்டோ 
மொழி 1884 ஆம்‌ ஆண்டிலும்‌ அறியப்பட்டன.1? பார்ஜி மொழி 
பற்றியும்‌, பிற திராவிட மொழிகள்‌ பற்றியும்‌ “இந்திய மொழிகளின்‌ 
கணக்கீடு” குறிப்பிடுகிறது. கோண்டாவும்‌ கதபாவும்‌ 1956 ஆம்‌ 
அண்டில்‌ அறியப்பட்டன. குறவா (பாக) என்றும்‌ எருக்கலா 
[ட்‌ப1:518) என்றும்‌ வழங்கப்படும்‌ *இருளா' என்னும்‌ கிளைமொழி 
திராவிடமொழிகளைச்‌ சேர்ந்த களை மொழியாக இப்போது கருதப்‌ 
படுகிறது. 

1961 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகைக்‌ கணிப்புப்படி, பல்‌ 
வேறு திராவிடக்‌ குடும்ப மொழிகளைப்‌ பேசுவோரின்‌ தொகை 
வருமாறு.* பேசுவோர்களின்‌ எண்ணிக்கை பேரெண்‌ அளவில்‌ 


குரப்பெற்றுள்ளன. ப 
1 தெதலுங்கு 3.767 கோடி 
2 தமிழ்‌ 3.056 கோடி 
3 கன்னடம்‌ 1.742 கோடி 
4 மலையாளம்‌ 1.701 கோடி 
5 கோண்டி (000) 15 லட்சம்‌ 
6 குருக்‌ அல்லது ஓரான்‌ 11.4 லட்சம்‌ 


7 Rev. -J. 0. Driberg and H. J Harrison: “‘Narrative of 
the second visit to the Gonds of the Nurbudda territory with 
a grammar and vocabulary of their language’’, Calcutta, 1849 

8 Lingum Lecthmajee: “An introduction to the Grammar of 
Kui,’ Calcutta Christian Observer, May and June 1853 

9 S. Hislop: ‘Papers relating to the Aboriginal tribes of the 

Central Provinces’’, Nagpur, 1866 


10 E. Droesf : Introduction to Malto language, Agra, 1884 


* T.A. Sebeok (Ed): Current Trends in Linguistics, Vol. V 
“Linguistics in South Asia” pp 309-310, 1969 (பாடகா, 
இருளா, குறவா ஆகிய மொழிகளைப்‌ பேசுவோரின்‌ எண்ணிக்கை 
1951 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகைக்‌ கணிப்பில்‌ உள்ளபடி தரப்‌ 
பட்டுள்ளது. 


22 தமிழ்‌ மொழி வரலாறு 


7 துளு 5.1 லட்சம்‌ 
8 கூய்‌ 9.4 லட்சம்‌ 
9 குவி அல்லது கோந்த்‌ (100) 1.9 லட்சம்‌ 
10 கோயா 7.4 லட்சம்‌ 
11 பிராகூய்‌ 3 லட்சம்‌ 
12 மால்டோ 90 ஆயிரம்‌ 
13 குடகு | 80 ஆயிரம்‌ 
14 படகா 70 ஆயிரம்‌ 
15 கோலாமி 50 ஆயிரம்‌ 
16 இருளா 43 ஆயிரம்‌ 
17 குறவா 26 ஆயிரம்‌ 
18 பார்ஜி 20 ஆயிரம்‌ 
19 கொண்டா அல்லது கூபி 13 ஆயிரம்‌ 
20 கதபா 8 ஆயிரம்‌ 
21 நாய்க்கி 1500 

22 பெங்கோ g 1300 

23 கோட்டா 800 

24 ஓல்லாரி 800 

25 தோடா 800 


இந்தியாவில்‌ ஏறக்குறைய மொத்தம்‌ பத்துக்கோடி மக்கள்‌ 
திராவிட மொழிகளைப்‌ பேசுகின்றனர்‌. பிராகூய்மொழி பேசப்‌ 
படும்‌ பலுசிஸ்தானம்‌ இந்தியாவிற்கு வெளியே உள்ளது. இந்திய 
மக்கள்‌ தொகையை மட்டும்‌ கருத்திற்‌ கொண்டு பார்த்தால்‌ 
திராவிட மொழிகளைப்‌ பேசுவோரின்‌ தொகை அதில்‌ இருபத்தெட்டு 
சதவிகிதம்‌ ஆகும்‌. தென்னிந்தியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌ மிகப்‌ 
பெரும்பாலோர்‌ திராவிட மொழிகளையே பேசுகின்றனர்‌. 


தமிழ்மொழி பேசுவோர்‌ இந்தியாவிற்கு வெளியிலும்‌ 
வாழ்கின்றனர்‌. இலங்கையின்‌ மக்கள்தொகையில்‌ தமிழ்‌ பேசு 
வோரின்‌ எண்ணிக்கை இருபத்தைந்து சதவிகிதம்‌ ஆகும்‌. மலேசியா 
விலும்‌ சிங்கப்பூரிலும்‌ மலாய்மொழி, சீனமொழி ஆகியவற்றுடன்‌ 
தமிழ்‌ மொழியும்‌ முக்கிய மொழியாக விளங்குகின்றது. மேற்கே 
தென்னாப்பிரிக்காவிலும்‌ கிழக்கே பிஜி தீவுகளிலும்‌ பிற தீவுகளிலும்‌ 
தமிழர்‌ குடியேறி உள்ளனர்‌. திராவிட மொழிகளின்‌ எண்ணிக்‌ 
கையையும்‌, அவற்றைப்‌ பேசுவோரின்‌ தொகையையும்‌ கருத்திற்‌ 


மூலத்‌ திராவிட மொழி ட 


கொண்டு தோக்குகையில்‌ திராவிடமொழி ஆராய்ச்சி முக்கியத்துவம்‌ 
பெறுகிறது. 


திராவிட மொழிகளில்‌ பிராகூய்‌ தவிர, ஏனைய மொழிகளைப்‌ 
பேசுவோர்‌ இந்தியாவின்‌ தெற்கிலும்‌ இலங்கையின்‌ வட பகுதி 
யிலும்‌ ஒருசேர வாழ்கின்றனர்‌. தமக்கெனத்‌ தனித்த வரலாற்‌ 
றையுடைய மொழிகளான தமிழ்‌, மலையாளம்‌, கன்னடம்‌, 
தெலுங்கு ஆகிய மொழிகளைப்‌ பேசுவோர்‌ கடற்கரைப்‌ பகுதி 
களிலும்‌ உள்நாட்டுப்‌ பகுதிகளிலும்‌ வாழ்கின்றனர்‌. இவற்றைப்‌ 
போல இலக்கியச்‌ செம்மையுறாத பிற திராவிட மொழிகளைப்‌ 
பேசுவோர்‌ பலுச்சிஸ்தான பீடபூமி, வட இந்தியாவிற்கும்‌ தக்‌ 
காணத்திற்கும்‌ இடைப்பட்ட பகுதி, தென்னாட்டின்‌ மலைப்பகுதிகள்‌ 
முதலிய உயரமான பிரதேசங்களில்‌ வாழ்வது குறிப்பிடத்தக்கது. 
தமிழ்‌ மொழி இன்றைய தமிழ்நாடு மாநிலத்திலும்‌, மலையாளம்‌ 
கேரள மாநிலத்திலும்‌, கன்னடம்‌ மைசூர்‌ மாநிலத்திலும்‌, தெலுங்கு 
ஆந்திரப்‌ பிரதேசத்திலும்‌ பேசப்படுகின்றன. இம்மாதிலங்கள்‌ 
சேரும்‌ எல்லைப்பகுதிகளில்‌, இரு மொழிகளையும்‌ மக்கள்‌ பேசுகின்ற 
னர்‌. தமிழகத்தின்‌ வடக்கில்‌ தெலுங்கு மொழி பேசும்‌ பகுதி 
உள்ளது. மேற்கில்‌ கன்னடமும்‌ மலையாளமும்‌ பேசப்படும்‌ பகுதி 
கள்‌ உள்ளன. மங்களூர்‌ பகுதியில்‌ துளுிமொழி பேசப்படுகிறது. 
குடகு கூர்க்‌ மக்களின்‌ தாய்‌ மொழியாகும்‌. இப்பகுதி மைசூர்‌ 
மாநிலத்தைச்‌ சேர்ந்ததாகும்‌. படகா, கோட்டா, தோதா முதலிய 
மொழிகள்‌ நீலகிரியில்‌ பேசப்படுகின்றன. தெலுங்கு மொழி பேசப்‌ 
படும்‌ பருதி ஒரு புறத்தில்‌ ஒரியா மொழி பேசப்படும்‌ பகுதியையும்‌ 
மறுபுறத்தில்‌ மராத்தி மொழி பேசப்படும்‌ பகுதியையும்‌ தொடுகிறது. 
கோண்டி மொழி அதன்‌ அண்டை மொழியாகும்‌. மகாநதிச்‌ சம 
வெளியில்‌ உள்ள பீடபூமியில்‌ கூய்‌, கொண்டா மொழிகள்‌ பேசப்‌ 
படுகின்றன. கோலாமி மொழி மத்தியப்பிரதேசத்திலும்‌ ஹைதரா 
பாத்திலும்‌ பேசப்படுகிறது. பார்ஜி அதற்கு அண்டை மொழியாக 
விளங்குகின்றது. கன்னட மொழி பேசப்படும்‌ பகுதி மராத்தி, 
கொங்கணி, தெலுங்கு, தமிழ்‌ ஆய மொழிகள்‌ பேசப்படும்‌ பகுதி 
களைத்‌ தொடுகிறது. கோண்டி மொழி பேசப்படும்‌ பகுதி தெலுங்கு, 
கோலாமி, முண்டா, மராத்தி முதலிய மொழிகள்‌ பேசப்படும்‌ 
பகுதிகட்கு அருகில்‌ உள்ளது. திருந்தாத்‌ திராவிட மொழிகளைப்‌ 
பேசுவோரெல்லாம்‌ மலைப்‌ பகுதிகளிலேயே வாழ்வது நமக்கு வியப்‌ 
பினை அளிக்கிறது, கதபா, குருக்‌ அல்லது ஒரோன்‌ ஆகிய மொழி 


24 குமிழ்‌ மொழி வரலாறு 


களைப்‌ பேசுவோர்‌ சோட்டாநாகபுரி பீடபூமியில்‌ உள்ளனர்‌. 
மால்டோ ராஜ்மகாலில்‌ பேசப்படுறெது. இப்பகுதிக்கு அருகில்‌ 
முண்டா மொழிகள்‌ பேசப்படுகின்றன. மேற்குப்‌ பாகிஸ்தானின்‌ 
மலைப்பகுதிகளில்‌ பிராகூய்‌ மொழி பேசப்படுகிறது. 


3, 7 திரரவிட மொழிகளின்‌ அமைப்பு ஒலியனியல்‌ '!! 


ஒப்பியல்‌ முறையில்‌ சொல்வடிவங்களை ஒப்பிட்டு, “இனச்‌ 
சொற்களில்‌” (00981௨ words) காணப்படும்‌ ஒலிகளுக்கு இடை 
யிலுள்ள உறவுகளுக்கான விதிகளை நிறுவ இவ்வியல்‌ முயல்கிறது. 
“குடும்ப மொழிகள்‌ பெரும்பாலானவற்றில்‌ காணப்படுகல்‌?' என்ற 
அடிப்படையில்‌ மூலத்திராவிட மொழி வடிவங்கள்‌ தீர்மானிக்கப்‌ 
படுகின்‌ றன. ௮௬௫ வழங்கும்‌ வடிவங்கள்‌ சில சமயங்களில்‌, மூலத்‌ 
திராவிட மொழி வடிவங்களாக இருத்தலும்‌ உண்டு. மூலத்‌ திரா 
விட மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்புப்பற்றி, எமனோ *மீட்டுருவாக்கத்‌ 
தால்‌” (Reconstruction) அமைத்துத்‌ தந்துள்ள முறை பின்‌ 
வருமாறு.” 


திராவிட மொழிகளின்‌ உயிர்‌ நீட்சி (Vowel length) ஒலியன்‌ 
தன்மையதாகும்‌. திராவிட மொழிகளில்‌ முன்‌ உயிர்கள்‌ இரண்டும்‌ 
பின்‌ உயிர்கள்‌ இரண்டும்‌ உள்ளன. இவ்வுயிர்கள்‌ முறையே மேல்‌, 
இடை உயிர்சளாகும்‌. பிறிதொரு உயிரான அகரம்‌ நடுவிடத்‌ 
தாழ்‌ உயிராகும்‌. (பிற இடங்களில்‌ காணப்படும்‌ இடைவெளிகளில்‌ 
வேற்றுநிலை உயிரொலியன்கள்‌ வழங்காத காரணம்பற்றி, அவ்‌ 
இடைவெளிகளை நோக்கி இவ்‌ உயிரொலியன்கள்‌ நகர்ந்து செல்லக்‌ 
கூடும்‌. இதன்‌ விளைவாக புதிய வேற்று நிலையில்‌ வழங்கும்‌ உயி 
ரொலியன்கள்‌ -- சேய்மொழியிலும்‌ களைமொழிகளிலும்‌ தோன்றி 
யுள்ளன போன்று - உருப்பெற்று எழக்கூடும்‌.) இந்த ஓலியனியல்‌ 
அமைப்பானது திராவிட மொழிகளின்‌ பொதுக்‌ கூற்றை (Cற௱௦ா 
C௦௪) அடிப்படையாகக்‌ கொண்டு தரப்பட்டுள்ளது. இன்றைய 


ப ப ப்ப இப வெவிய் பய ல்‌ 

11 உலக ஓலியியற்‌ கழக ஓலி அட்டவணையை (ternational 
Phonetic Chart), இப்பகுதியைப்‌ படிக்கும்‌ பொழுது நினைவிற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


12 M. ந. Emeneau : (Mimeograph) - An indroductory course in 
the comparative Dravidian - Phonology given at the Summer 
Schoo! of Linguistics held at Coimbatore in 1959 


மூலத்‌ திராவிட மொழி அல்‌ 


எல கிளை மொழிகளில்‌ காணப்படும்‌ ஒலியன்கள்‌ மூலத்திராவிட 
மொழியில்‌ இல்லாதிருக்கலாம்‌. (சான்றாகப்‌ பின்‌ மேல்‌ இதழ்விரி 
உயிரும்‌ குரல்வளை வெடிப்பொலியும்‌ இன்றைய தமிழிலும்‌ கூய்‌ 
மொழியிலும்‌ ஒலியன்களாகும்‌.) பல்வேறு திராவிட மொழிகளில்‌ 
காணப்படும்‌ வடிவங்களை முறையாக ஒப்பிடும்‌ பணி இப்பொழுது 
தான்‌ தொடங்கி உள்ளது. “திராவிட மொழிகளின்‌ வேர்ச்சொல்‌ 
அகராதி” விரிவான இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு உதவும்‌. அதன்‌ 
விளைவாக மூல மொழிக்கும்‌ சேய்மொழிகளுக்கும்‌ இடையிலுள்ள 
உறவுபற்றிய விரிவான செய்திகள்‌ தெரியவரலாம்‌, 


உயிர்கள்‌ 
இ, ஈ உ, 2௨ 
எ, ஏ ஒ, ஓ 
௮, ஜ்‌ 
மெய்யொலிகள்‌ 
௧-13 ச்‌ த ப்‌--- 
- க்‌ தி மட்‌ வ்‌ இயல்‌ த்‌ 
க்க ச்ச டட ற்று அத்தி வர்ற 
-ங்க்‌ - ஞ்ச்‌- ண்ட்‌ -ன்ற்‌- ந்த்‌ -ம்ப்‌ 
ஞ்‌ -ண்‌-;-ண்ன் ம்‌* 
ய்‌ வ்‌ 
_— இ ழ்‌ _ ர்‌ வவ 
_—ள்‌-;-ள்‌ _ல்‌-—;-ல்‌ 
ள்ள -ல்ல்‌-- 


ஈரிதழ்‌ வெடிப்பொலி, நுனிநாப்‌ பல்‌ வெடிப்பொலி, நுனிநா 
துனியண்ண வெடிப்பொலி, நாவளை வெடிப்பொலி, இடைநா 
இடையண்ண வெடிப்பொலி, கடைநா கடையண்ண வெடிப்பொலி 
ஆகிய ஆறு ஓலிப்பிலா வெடிப்பொலியன்களை மூலத்‌ திராவிட 
மொழியில்‌ எமனோ அமைத்துக்‌ காட்டியுள்ளார்‌. ஈரிதழ்‌ மூக்கொலி, 
நுனிநாப்பல்‌ அல்லது நுனிநா நுனியண்ண மூக்கொலி, நாவளை 
மூக்கொலி முதலிய மூன்று மூக்கொலியன்களே மூலத்‌ திராவிட 
மொழியில்‌ இருந்ததாக எமனோ கருதுகிறார்‌. பர்ரோ கருதுவது 
13 4.” - மொழி முதல்‌ ககர மெய்‌ 
மொழி இடை ககர மெய்‌ 
ள்‌” - மொழி இறுதி எகர மெய்‌ 


்‌ 
6. 
| 
| 


26 தமிழ்‌ மொழி வரலாறு 


போல!* மூலத்‌ திராவிடத்தின்‌ மெய்யொலியன்‌ பட்டியலிலேயே 
மொழிக்கு முதலிலும்‌ இடைநா இடையண்ண மூக்கொலியையும்‌ 
கொள்ள வேண்டும்‌. சிலர்‌ கருதுவது போல இடைதா இடை. 
யண்ண மூக்கொலியை யகர மெய்யின்‌ அல்லது நகர மெய்யின்‌ 
மாற்றொலியாகக்‌ கொள்ள முடியாது. இடைநா இடையண்ண 
மூக்கொலியைப்‌ போலக்‌ கடையண்ண மூக்கொலியும்‌ மொழி 
முதலில்‌ வருகிறது. ஆனால்‌ இது கடையண்ண வெடிப்பொலியால்‌ 
தொடரப்படும்‌ பொழுது பிற மூக்கொலிகளே கடையண்ண மூக்‌ 
கொலிகளாவதன்‌ விளைவாகும்‌. 


னகர மெய்யானது நுனிநா நுனியண்ண வெடிப்பொலிக்கு 
முன்னர்‌ நுனிநா நுனியண்ண மூக்கொலியாகவும்‌ நுனிநாப்‌ பல்‌ 
வெடிப்பொலிக்கு முன்னர்‌ நுனிநாப்பல்‌ மூக்கொலியாகவும்‌ இருந்‌ 
திருக்கலாம்‌. எமனோ குறிப்பிட்டமூன்று மூக்கொலியன்களுடன்‌, 
'இடைநா இடையண்ண மூக்கொலியனையும்‌ சேர்த்து மொத்தம்‌ 
நான்கு மூக்கொலியன்கள்‌ எனக்‌ கொண்டாலும்‌ நுனிநாப்‌ பல்‌ 
மூக்கொலியும்‌ கடையண்ண மூக்கொலியும்‌ இடச்சார்பாக மாறும்‌ 
வெறும்‌ மாற்றொலிகளாகவே (Positional Variants) உள்ளன. 


ஈருயிர்‌ இடையில்‌ தனி வெடிப்பொலிகளும்‌ (Short Plosives) 

இராட்டித்த வெடிப்பொலிகளும்‌ (Long Plosives) வேற்று நிலை 
வழக்கில்‌ (Contrastive Distribution) வருகின்றன. எனவே வெடிப்‌ 
பொலிகளில்‌ “நீட்டு” (டார) ஒலியன்‌ தன்மையதாகும்‌. தனி 
வெடிப்பொலிகளும்‌ இரட்டித்த வெடிப்பொலிகளும்‌ மூக்கொலி-- 
வெடிப்பொலி மயக்கங்களுடனும்‌ (Clusters) வெடிப்பொலிகட்கு 
முன்னர்‌ வரும்‌ இன மூக்கொலிகளுடனும்‌ வேற்று நிலை வழக்கில்‌ 
வருகின்‌ றன. விகுதிசுளைப்‌ ($ப111065) பற்றி ஆராய்வதற்கு இம்மெய்ம்‌ 
மயக்கங்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவை. ல்்‌,ர்‌,ழ்‌, ற்‌ முதலியவற்றை 
அடுத்து வெடிப்பொலிகள்‌ வருவதால்‌ ஏற்படும்‌ மெய்ம்‌ மயக்கங்‌ 
களில்‌ இருந்து இரட்டித்த வெடிப்பொலிகள்‌ தொடக்கத்தில்‌ 
தோற்றம்‌ பெற்றிருக்கலாம்‌.” 
14 T. Burrow: BSOAS, Vol. XI, Part lll, p 604 

* முன்னும்‌ பின்னும்‌ கேடு இடம்‌ பெறாதவை மூவிடத்தும்‌ 

வரும்‌. 
15 Bh. Krishnamurthi: Telugu Verbal Bases, p 74, 1961 

V. Venkatarajulu Reddiar : ‘Tamil Collamaippu, p 63, 1956 


மூலத்‌ திராவிட மொழி ரி 


எமனோவின்‌ கருத்துப்படி மொழிக்கு இடையில்‌-ப்‌-வருவ 
தில்லை. ஏனெனில்‌ மொழிக்கு இடையில்‌ அது வகர மெய்யாக 
மாறிவிடுகிறது. ஆனால்‌ “தபு' போன்ற தமிழ்‌ வேர்ச்‌ சொற்கள்‌ 
மூலத்‌ திராவிட மொழியிலும்‌ -ப்‌-ஐக்‌ கொள்ள இடந்தருகின்‌ றன. 


எமனோ ஆழ்ந்த ஆய்வுக்குப்‌ பின்னர்‌ (மிகுத்த கவனத்துடன்‌) 
இரு மெெய்களுக்கு (ர்‌, ற்‌ இடமளித்துள்ளாரெனினும்‌ 
ஆடொலியை நுனியண்ண வெடிப்பொலியிலிருந்து வந்ததாகக்‌ 
காட்டலாம்‌; மூலத்‌ திராவிட மொழியின்‌ காலத்திலேயே இல்‌ 
வளர்ச்சி நேரிட்ட.து எனக்‌ கொண்டாலும்‌ கூட ஆடொலியை 
நுணியண்ண வெடிப்பொலியின்‌ மாற்றொலியாகக்‌ கொள்ள 
லாம்‌, 16 நுனியண்ண மருங்கொலிக்கும்‌ (Lஎtera!) நாவளை மருங்‌ 
கொலிக்கும்‌ அவர்‌ இடம்‌ தருகிறார்‌. ஒலிப்புடை நாவளை உரசொலி 
யும்‌ உள்ளது. தமிழ்‌, மலையாளம்‌ : ஆகியவற்றில்‌ மட்டும்‌ இது 
கொடரொலியாக (௦1 ஈபகார்‌) உச்சரிக்கப்படுகிறது. யகர, வகர 
மெய்யொலிகளுக்கும்‌ மூலத்திராவிட மெய்யொலியன்‌ பட்டியலில்‌ 
இடந்தரப்பட்டுள்ளது. 

ட்‌,ற்‌,ண்‌,ல்‌,ள்‌,ழ்‌,ர்‌. தவிர ஏனைய ஒலியன்கள்‌ மொழி 
முதலில்‌ வருகின்‌ றன. எல்லா ஒலியன்களும்‌ “மொழி இறுதியில்‌” 
வருகின்றன. வெடிப்பொலியன்கள்‌ இப்போது மொழி இறுதியில்‌ 
உகரம்‌ பெற்று முடிதலுமுண்டு. 


மூலத்திராவிட மொழி அசையின்‌ வாய்ப்பாடு ““(மெய்‌) நெடில்‌ 
உயிர்‌ (மெய்‌)?* என இருந்திருக்கலாம்‌. தெலுங்கு, கூய்‌ போன்ற 
சில மொழிகளில்‌ மொழி முதலில்‌ உள்ள மெய்ம்‌ மயக்கங்கள்‌ 
“ஒலி இடம்‌ பெயரலின்‌' (1461812515) விளைவாகலாம்‌. எனவே 
தொடக்கத்தில்‌ மொழி முதல்‌ மெய்ம்‌ மயக்கங்கள்‌ இருக்கவில்லை 
எனக்‌ கொள்ளலாம்‌. தொடக்க காலத்தில்‌ இவ்வசையானது 
ஹாக்கெட்‌ “௮nzrcyeyrdk’ என்ற சொல்லில்‌ உயிரொலி வாராது 
மெய்யொலி உச்சரிப்புக்களே நெகிழ்வோடு அமைகின்‌ றன எனச்‌ 
சுட்டிக்‌ காட்டியது போலவே கோட்டா மொழியிலும்‌ மெய்ம்‌ 
மயக்கங்கள்‌ அமைந்துள்ளன.” இடையில்‌ வரும்‌ உயிரொலிகள்‌ 





16 M. B. Emeneau: Comparative Dravidian Phonology 
(Mimeograplh) 


17 C.F. Hockett: 4 Manual of Phonology, ற, 58, 1953 


28 தமிழ்‌ மொழி வரலாறு 


மெய்ம்‌ மயக்கங்களின்‌ இடையே காணப்பெறும்‌ நெநிழ்வுகளைச்‌ 
சுட்டுபவையாக அமைந்து அசை முதல்‌ அசைவாக தோன்றுகிறது. 
“அசை முதல்‌ அசை உச்சி” (Onset Peak type) வகையைச்‌ சேர்ந்த 
தாக இருந்தது என்பதை இதுவே காட்டுகிறது. 


இங்குக்‌ கொள்ளப்பட்டது போல, மொழி முதல்‌ மெய்ம்‌ 
மயக்கங்கள்‌ கொள்ளப்படாவிட்டால்‌, அசையானது அசை 
முதலையும்‌ உச்சியையும்‌ உடையதாகும்‌. அது ஒரு அசையீற்றைக்‌ 
(6008) கொண்டும்‌ அல்லது கொள்ளாமலும்‌ இருக்கலாம்‌. ஈருயிர்‌ 
களுக்கு இடையில்‌ உள்ள மெய்‌, அடுத்துள்ள உயிருடன்‌ அசை 
முதலாக அமைகிறது. இருமெய்கள்‌ உயிர்களுக்கு நடுவில்‌ 
வருமாயின்‌, அவற்றில்‌ முதலாவது, முந்தைய அசையின்‌ அசை 
யீறாகும்‌. அடுத்த மெய்‌ அடுத்த உயிரின்‌ அசை முதலாகும்‌. 
ஹாக்கெட்‌ சுட்டிக்‌ காட்டுவது போல இத்தகைய அசைகளில்‌ 
'இடைவருவன' (111911ப065) இருப்பதில்லை என்பது குறிக்கத்தக்க 
கூறாகும்‌,!£ அசையீறு தெளிவாகப்‌ பிரிக்கப்பட்டு மெய்‌ ஒலியாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ தமிழ்‌ அசைமுறை வரிவடிவமும்‌, திராவிட 
யாப்பியலும்‌ இத்தகைய கருத்துக்கு ஆக்கம்‌ தருகின்‌ றன. இம்முடி 
விற்கு எதிரான சான்றுகளை “இடம்‌ பெயரல்‌” என்ற விதிப்படியோ, 
“இடை உயிர்களின்‌ இழப்பு என்றோ விளக்கி விடலாம்‌. இக்‌ 
கோட்பாடு கோட்டா மொழியில்‌ “அசை முதல்‌' அமைப்பு 
வளர்ந்துள்ளதையும்‌ விளக்கும்‌. கோட்டா மொழியில்‌ காணப்படும்‌ 
இப்போக்கு திராவிட மொழிகளில்‌ உயிரொலிகள்‌ ஒலிப்பு நிலையில்‌ 
வெறும்‌ விடுப்பொலிகளாகவே (releases) ஆகின்றன என்பதற்குச்‌ 
சான்றாகும்‌. இந்த “அசை முதல்‌ அசை உச்சி அமைப்பு ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுமாயின்‌ முதல்‌ அசையிலேயே ஓரு காலத்தில்‌ ‘அசை 
முதல்‌? இருந்தது என்பது உண்மையாகலாம்‌. ஞ்‌,ய்‌,ச்‌ முதலியன 
மொழி முதலில்‌ சில சமயங்களில்‌ மறைவதை நாம்‌ அறிவோம்‌, 
திராவிட மொழிகளின்‌ வேர்ச்‌ சொல்‌ அகராதி தரும்‌ செய்திகளைக்‌ 
கொண்டு இவை மேலும்‌ ஆராயத்தக்கவை. திறப்பசைகளும்‌ 
(Open syllable) மூடசைகளும்‌ (Closed syllable) உண்டு. மீட்டுரு 
வாக்கப்பட்ட வடிவத்தில்‌ மூன்று அசைகள்‌ இருக்குமாயின்‌, வேரி 
லிருந்து மூன்றாவதாக உள்ள அசையை விதியாகக்‌ கொள்ளலாம்‌. 
(சான்று; *பெருகு' என்பதில்‌ உள்ள “கு) ய்,ர்‌,ல்‌,ள்‌,ழ்‌,வ்‌ 
ஆகியவற்றுடனோ அல்லது அவையன்‌ நியோ ௮,இ,௨ ஆகிய 
iS Ibid 


மூலத்‌ திராவிட மொழி ad 


உயிர்களை உடைய விகுதியின்‌ பிறிதொரு அடுக்கு இருக்கலாம்‌. 
இதையும்‌ நீக்கினால்‌, எஞ்சியிருப்பது ஓரசையுள்ள வேராகும்‌. 
(சான்று: பொர்‌---௨--) ஓரசைகளிலும்‌ கூட மெய்களை, அவற்றுடன்‌ 
சேர்ந்துள்ள உயிருடனோ உயிரன்றியோ, விகுதி எனப்‌ பிரிக்கவும்‌ 
முயற்சிகள்‌ நடைபெறுகின்றன. இதற்கு மேல்‌ எதுவும்‌ கூறுவது, 
ஊசகஞ்‌ செய்வதன்‌ எல்லைக்கே கொண்டு போய்விடும்‌. திராவிட 
மொழி ஆராய்ச்சி இன்றுள்ள நிலையில்‌ இதைப்‌ பற்றி எவ்வித 
முடிவுக்கும்‌ வரமுடியாது. 

மொழிக்கு முதலில்‌ வரும்‌ ஞகர மெய்க்குப்‌ பதில்‌ சிலர்‌ யகர 
மெய்‌ இருப்பதாகக்‌ கொள்வர்‌. மூக்கொலியால்‌ தொடரப்படும்‌ 
பொழுது இவ்‌ யகரம்‌ ஞகரமாகிறது. இவர்கள்‌ ஞகரத்தை 
நகரத்தின்‌ மாற்றொலி என்பர்‌. இது எவ்வாறாயினும்‌, மூலத்‌ 
திராவிட மொழியில்‌ ஞகர மெய்க்கு ஒலியன்‌ நிலை கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. பிற்காலத்து மொழி நிலையைக்‌ குறிப்பன என்ற 
முறையில்‌ இவ்வளர்ச்சிகளெல்லாம்‌ பின்னர்‌ ஆராயப்படும்‌. யூல்ஸ்‌ 
பிளாக்‌ கூறுவது போ ல ஒலியியலின்‌ றி உருபனியல்‌ வரலாறு இல்லை, 
2 உகுபனியல்‌ 

இங்குக்‌ கோடிட்டுக்‌ காட்டப்பெற்ற ஒலியனியல்‌ அடிப்படை 
யில்‌ உருபனியல்‌ பற்றிய சில பொதுவான செய்திகளை இங்குக்‌ 
கூற முயலலாம்‌. சுட்டுப்‌ பெயர்களில்‌ (Personal Pronouns) னகர 
விகுதி ஒருமையையும்‌ மகர விகுதி பன்மையையும்‌ குறிக்கின்றன, 
இதே தன்மை உடைய படர்க்கைப்‌ பெயர்ப்‌ பதிலிகளும்‌ உண்டு. 
ஆனால்‌ பின்னர்‌ அவை தற்சுட்டுப்‌ பெயர்ப்பதிலிகளாக (Reflexive 
Pronouns) ஆகிவிட்டன. தொலைவில்‌ உள்ள பிராகூய்‌ மொழியிலும்‌ 
இந்நிலையே உள்ளது. திணை, பால்‌, எண்‌ இவற்றைப்‌ பொறுத்த 
வரையில்‌ தென்‌ திராவிட மொழிகள்‌ உயர்திணையில்‌ ஆண்பால்‌ 
ஒருமையையும்‌ பெண்பால்‌ ஒருமையையும்‌ வேறுபடுத்துகின்‌ றன. 
அஃறிணையில்‌ இவ்வேறுபாடு காட்டப்படுவதில்லை, ஆனால்‌ வட, 
மத்திய திராவிட மொழிகளை அடிப்படையாகக்‌ கொண்டு பார்த்‌ 
தால்‌ உயர்திணை, அஃறிணை என்ற அடிப்படையில்‌ அல்லாமல்‌ 
ஆண்பால்‌, ஆண்பால்‌ அல்லாதன என்ற அடிப்படையிலேயே 
பாகுபாடு இருந்திருப்பது தெரியவரலாம்‌. பெண்பால்‌ ஒருமை 
ஆண்பால்‌ நீங்கலாக உள்ள பிறபால்‌ ஒருமையில்‌ அடங்கியது. 
ஆகையால்‌ தமிழிலும்‌, கன்னடத்திலும்‌ இன்றுள்ள பால்காட்டும்‌ 
முறை மெல்ல மெல்ல வளர்ந்த திலையாகும்‌, இவ்வளர்ச்சிக்கு 


30 தமிழ்‌ மொழி வரலாறு 


இடைப்பட்ட நிலைகளைப்‌ பிற திராவிட மொழிகளில்‌ காணலாம்‌. 
பெண்பால்‌ முதலில்‌ உயர்‌ திணைப்‌ பன்மை யில்‌ புகுந்து பிற அஃறிணைப்‌ 
பெயர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கும்‌ வண்ணம்‌ பெண்பாற்‌ பெயர்‌ 
கள்‌ வேற்றுமை ஏற்க வந்த வடிவங்களைப்பெற இடபளித்தது. 
பின்னர்‌ உயர்திணைக்குள்ளேயே பெண்பால்‌ ஒருமை ஆண்பால்‌ 
ஒருமையிலிருந்து வேறுபட்டதாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 
பிந்திய வேற்றுமை ஏற்க வந்த வடிவங்களை மூலத்திராவிட மொழி 
அடைகொளி என்ற அமைப்பு முறையாகக்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌. 
இராவிடமொழி ஆராய்ச்சிகளின்‌ இன்றைய வளர்ச்சி நிலையில்‌ இதற்கு 
மேல்‌ மூலத்திராவிடத்தின்‌ உருபனியல்‌ அமைப்பையும்‌ தொடரமைப்‌ 
பையும்‌ பற்றிக்கூற முயல்வது வெறும்‌ கற்பனையாகவே முடியும்‌. 

திராவிட மொழிகள்‌ ஒட்டு நிலை மொழிகளாகும்‌. இம்‌ 
மொழிகளைப்பற்றி நாம்‌ இரண்டாவதாகக்‌ கூறத்தக்க கருத்து 
இம்மொழிகளின்‌ உருபனியல்‌ அமைப்புக்களின்‌ தெளிந்த தன்மை 
யையும்‌ இலக்கணத்தின்‌ முறைமையையும்‌ பற்றியதாகும்‌.!? யூல்ஸ்‌ 
பிளாக்‌ குறிப்பிடுவது போல “இம்‌ மொழிகளின்‌ ஒலியியல்‌ விதிகள்‌. 
சொல்லின்‌ உறுப்புக்கள்‌ ஒன்றோடொன்று பிணைந்து விடாது நிற்க 
அனுமதிப்பதால்‌ அவை வெளிப்படையாகத்‌ தெரியும்‌ உண்ணம்‌ நிற்‌ 
இன்றன.???? ஓட்டுநிலை என்ற சொல்லானது, மொழிவரலாற்றின்‌ 
ஒரு நிலையைக்‌ குறிக்கவும்‌, ஒட்டுத்‌ தன்மையுடைய மொழிகளின்‌ 
குடும்ப உறவை நிறுவவும்‌ பயன்படுகிறது. ஆனால்‌ இவ்விரு பொருள்‌ 
களும்‌, மறுக்கப்பட்டாலும்‌ கூட மொழிகளின்‌ ௫ அமைமப்புவழி 
ஆய்வுக்கு” (Typological Studies of the Languages) இச்சொல்லைப்‌ 
பயன்படுத்துவதால்‌ தீமை ஏதும்‌ இல்லை. 

பிறிதொரு செய்தியையும்‌ இங்கே குறிப்பிட வேண்டும்‌. 
பெயர்‌, வினை என்று பகுப்பு நிலவாத பழங்காலத்து இலக்கண 
அமைப்பை ஓரளவு அறிந்து கொள்கிறோம்‌ என்பது அது. ஆனால்‌ 
இதுவும்‌ நம்மைத்‌ தொடரியலுக்கு இட்டுச்‌ செல்வதாகவே அமைந்து 
வாக்கியங்கள்‌ பெயர்த்தன்மையுடையன என்று முன்னரே குறிப்‌ 
பிடப்பட்ட இயல்யை உறுதிப்படுத்துவதாகவும்‌ அமையக்கூடும்‌. 
திராவிட மொழி ஆராய்ச்சி இன்றுள்ள நிலையில்‌ இதற்கு மேல்‌ 
19 Jules Bloch : The Grammatical Structure of Dravidian Language 

pi; 1954 

20 Ibid 


0. 
ரதன்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழம்‌ 


1 திராவிட மொழி ஆராய்ச்சியின்‌ இன்றைய நிலை 


திராவிட மொழி ஆராய்ச்சி இன்றுள்ள நிலையில்‌, ஆராய்ச்சி 
அறிஞர்களின்‌ ஆய்வு முடிவுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு, ஒரு 
முக்கியமான செய்தியை ஆராயவேண்டும்‌. இந்தோஜரோப்பிய 
மொழி மூலத்தைச்‌ சார்ந்தவையே என முடிவு கட்டமுடியாத சில 
சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌ பல சொற்கள்‌ 
திராவிட மொழி மூலத்தையும்‌, சில சொற்கள்‌ முண்டா மொழி 
மூலத்தையும்‌ சார்ந்தவை என விளக்கும்‌ நிலை ஏற்பட்டுள்ளது. 
இவ்வாறும்‌ விளக்கப்படமுடியாத சில சொற்கள்‌ எஞ்சுகின்றன. 
அவை, இன்று வழக்கில்‌ இல்லாத, அக்காலத்துப்‌ பழங்குடியினர்‌ 
பேசிய மொழிகளிலிருந்து வந்திருக்கலாம்‌. மிகப்‌ பழங்காலத்தில்‌ 
சமஸ்கிருதமொழி இவ்வாறு கடன்‌ வாங்கியுள்ளதென்றும்‌ தென்ன 
கத்துடன்‌ தொடர்பு ஏற்பட்டவுடன்‌ இக்கடன்‌ வாங்கல்‌ முற்றிலு 
மாக நின்றுவிட்டது என்றும்‌ பர்ரோ வலியுறுத்துகிறார்‌.! வட, 
இந்தியப்பகுதிகளில்‌ வாழ்ந்த திராவிட மொழிகளைப்‌ பேசுவோரிட 
மிருந்து இச்சொற்கள்‌ கடன்‌ பெறப்பட்டன என்பதே இக்கூற்றின்‌ 
பொருளாகும்‌. எனவே இக்கடன்‌ வாங்கல்கள்‌ வடதிராவிட 
மொழிகளை மீட்டுருவாக்கப்‌ பயன்படும்‌. தென்‌ திராவிட மொழி 
களைப்‌ பொறுத்த வரையில்‌ வடமொழியாளர்கள்‌ பொதுவாக 
ஒப்புக்கொள்வதைவிட, இவற்றில்‌ மிக அதிகமான திராவிட வேர்ச்‌ 
சொற்களைக்‌ காணமுடியும்‌. இந்தத்‌ தென்‌ திராவிட மொழி வேர்ச்‌ 
சொற்களும்‌, வடதிராவிட மொழி வேர்ச்‌ சொற்களும்‌ உறவுடையன 
என்பதைக்‌ காட்டி விட்டால்‌ தெற்கத்திய வடிவங்கள்‌, அதிலும்‌ 
குறிப்பாகத்‌ தமிழ்‌ வடிவங்களே எல்லாச்‌ சமயங்களிலும்‌ மூலத்‌ 
1 T. Burrow: Sanskrit and the Pre - Aryan Tribes and 


Languages’? Reprinted from the Bulletin of the Ramakrishna 
Mission Institute of Culture, Calcutta, p, 4, Feb. 1958 


32: தமிழ்‌ மொழி வரலாறு 


திராவிட மொழியைக்‌ குறிப்பனவாக நிற்கத்‌ தேவையில்லை என்பது 
புலனாகும்‌. 

பிரம்மகிரி அகழ்வராய்ச்சியில்‌ வியப்புத்‌ தரும்‌ வகையில்‌ 
திட்டிய கண்டுபிடிப்புக்களின்‌ விளைவாகத்‌ திராவிட மொழி பற்றிய 
ஆராய்ச்சிப்‌ பிரச்சனைகள்‌ மேலும்‌ சிக்கலாகியுள்ளன. இரும்பைப்‌ 
பயன்படுத்திய பெருங்கற்கால நாகரிகத்தினர்‌ (Magalithic Culture) 
இங்கு வாழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கற்களால்‌ கட்டப்‌ 
பட்ட துளையுடைய கல்லறைகளை அவர்கள்‌ கட்டியிருந்தனர்‌. 
இ மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டிற்கு முன்னர்‌ தென்னகத்திற்கு!. 
புதிதாக அந்த நாகரிகத்தினர்‌ வந்திருக்க வேண்டும்‌ என அறிஞர்‌ 
கள்‌ கருதுவர்‌. அவர்களே திராவிடர்கள்‌ எனவும்‌ கூறப்படுகிறது. 
எனினும்‌ இக்கருத்து அனைவராலும்‌ ஏற்கப்படுவதில்லை. அவர்கள்‌ 
திராவிடர்களே எனின்‌, அவர்கள்‌ செதென்னகத்‌ தில்‌ நுழையத்‌ 
தொடங்கிய காலத்தின்‌ முன்னெல்லை என்ன? அவர்கள்‌ வருவதற்கு 
முன்னர்‌ இப்பகுதியில்‌ இருந்த மக்கள்‌ யார்‌? என்றெல்லாம்‌ 
கேட்கப்படுகிறது. அசோகரின்‌ கல்வெட்டுக்கள்‌ சேர, சோழ 
பாண்டியர்களைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றன. மகாபாரத காலத்து 
அரசனான பாண்டுவின்‌ பெயரிலிருந்து பாண்டியர்‌ என்ற சொல்‌ 
வந்திருப்பதாக வரருசி விளக்கம்‌ தருவதிலிருந்து, பாண்டியர்‌ 
அசோகரது கல்வெட்டுக்கள்‌ எழுந்த காலத்துக்கும்‌ முன்னரே 
அறியப்பட்டிருந்தனர்‌ என்பது புலன்‌ ஆகும்‌. மக்களையோ, அரசனை. 
யோ குறிப்பது என்ற முறையில்‌ சோழர்‌ என்ற சொல்லும்‌ 
அவருக்குத்‌ தெரிந்திருந்தது. வரருசியின்‌ காலம்‌ கி.மு 4-ஆம்‌ 
நூற்றாண்டிற்கு முற்பட்டதே. வேதங்களிலும்‌ வேதங்கட்குப்‌ பிற்‌ 
பட்ட காலத்து வடமொழி இலக்கியங்களிலும்‌ காணப்படும்‌ சில 
சொற்கள்‌ திராவிடமொழிகளைச்‌ சேர்ந்தவை எனின்‌, தென்னகத்‌ 
திற்குள்‌, திராவிடர்‌ வருகை நிகழ்ந்த காலமாகக்‌ கிமு. பத்தாம்‌ 
நூற்றுண்டே எண்ணப்பட வேண்டும்‌. புதிதாக வந்தவர்களே 
திராவிடர்கள்‌ எனக்‌ கொண்டாலும்‌ கூட, அவர்கள்‌ இப்பகுதியில்‌ 
வாழ்ந்தவர்களின்‌ மொழியையே தாமும்‌ மேற்கொண்டிருக்கக்‌ கூடும்‌. 


2 உட்பிரிவுகள்‌ 
மூலத்‌ திராவிடமொழி மூன்று கிளைகளாகப்‌ பிரிந்தது என்து 


கூறப்படும்‌. பலுசிஸ்தானத்தில்‌ பேசப்படும்‌ பிராகூய்‌ மொழி, 
வங்காளம்‌, ஒரிசா முதலிய பகுதிகளில்‌ பேசப்படும்‌ மால்டோ, 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிமும்‌ 33 


குறுக்‌ முதலியன வட திராவிட மொழிகளாகும்‌. இரண்டாம்‌ 
களையாகிய மத்திய திராவிட மொழிகள்‌, ' மத்தியப்பிரதேசம்‌ 
ஆந்திரப்பிரதேசத்திற்குவடக்குப்பகுதி,ஆந்திரநாட்டிற்குள்ளா கவே 
சில சின்னஞ்சிறு பகுதிகள்‌ முதலிய இடங்களில்‌ பேசப்படுகின்‌ றன. 
கன்னடம்‌, தமிழ்‌, மலையாளம்‌, துளு, படகா, தோடா, கோட்டா, 
குடகு முதலியன மூன்றாம்‌ களையாகிய தென்‌ திராவிட மொழி 
களாகும்‌. தெலுங்கு மத்திய திராவிடப்‌ பிரிவோடு நெருங்கிய 
உறவுடையது; எனினும்‌ சில அம்சங்களில்‌ இது தென்‌ திராவிட 
மொழிகளின்‌ சில சிறப்பு இயல்புகளையும்‌ பெற்றுள்ளது. 


3 தென்‌ திராவிட மொழிகளின்‌ சிறப்பியல்புகள்‌ 

அஃறிணை ஒன்றன்பாலிலிருத்து வேறுபட்ட தனி, உயர்‌ 
திணைப்‌ பெண்பால்‌ ஒருமை விகுதியைப்‌ பெற்றிருப்பது தென்‌ 
திராவிட மொழிகளின்‌ சிறப்பியல்பாகும்‌. தென்‌ திராவிட மொழி 
கள்‌ நீங்கலாக ஏனையவற்றில்‌ பெண்பால்‌ ஒருமையும்‌, அஃறிணை 
ஒன்றன்பாலும்‌ வேறுயடுத்தப்படுவதில்லை. ஆனால்‌ தென்‌ திராவிட 
மொழிகளில்‌ கூடப்‌ பெண்பால்‌ ஒருமை விகுதிகளில்‌ ஒன்றான “இ? 
முன்னர்‌ அஃறிணை ஒன்றன்பா லுக்கும்‌ உரியதாக இருந்தது. பின்னர்‌ 
உயர்திணை அஃறிணை இரண்டிற்கும்‌ பொதுவானதாயிற்று. சான்று: 
கிழவி (உயர்‌ திணைப்‌ பெண்‌ பால்‌), மண்வெட்டி (அஃறிணை), நாணிலி 
(பொது). 


அ. மொழி முதல்‌ இடையண்ண ஓலி இழப்பு 


தென்‌ திராவிட மொழிகளின்‌ அடுத்த சிறப்பியல்பு மொழி 
முதல்‌ இடையண்ண ஒலி இழக்கப்படுதலாகும்‌. பொதுவாக, இடை 
யண்ண வெடிப்பொலி மட்டுமே மொழி முதலில்‌ இழப்புறுவதாகக்‌ 
கருதப்படுகிறது. இடையண்ண வெடிப்பொலியோடு இடையண்ண 
மூக்கொலி அல்லது இடையண்ண யகர மெய்‌ ஆகியனவும்‌ இழப்புறு 
கின்றன என்பதையும்‌ சொல்ல விரும்புகின்றேன்‌. மொழி முதல்‌ 
நுனிநா பல்‌ மூக்கொலியான நகரம்‌ இழப்புறுவது, பிறழ்‌ பிரிப்பால்‌ 
(metanalysis) நிகழ்வது என்று விளக்கப்படுவதுண்டு. இந்நகரம்‌ 
ஆரம்பத்தில்‌ இடையண்ண மூக்கொலியான ஞ்கரமாக இருந்தது என 
நம்பக்‌ காரணமுண்டு. எனவே மொழி முதல்‌ நகரம்‌ இழப்புறுவதும்‌, 
“மொழி முதல்‌ இடையண்ண ஒலி இழப்புறுதல்‌'” என்பதைச்‌ 
சார்ந்ததேயாகும்‌. சான்றாக முன்னிலை ஒருமையான *நீன்‌' என்பதில்‌ 
உள்ள மொழி முதல்‌ நகரமெய்‌ “ஞாய்‌” (உன்தாய்‌) என்பதில்‌ *ஞ்‌” 


34 தமிழ்‌ மொழி வரலாறு 


என வருகிறது.” முன்னிலையில்‌ ஆரம்பத்தில்‌ மொழிக்கு மூதலி 
லிருந்த ஞகரம்‌ பின்னர்‌ இழப்புற்றது எனக்‌ கூறலாம்‌. ஆனால்‌ 
ஞ்‌-/ந்‌-/ய்‌- பற்றிய இப்பகுதி இன்னும்‌ நன்கு ஆராயப்பட வேண்டும்‌. 
இடையண்ண யகர மெய்‌ மொழி முதலில்‌ இழப்புறுகிறது. சில 
சமயங்களில்‌ அடுத்துள்ள உயிரை இடையண்ண ஒலியாக மாற்றிய 
பிறகு அது இழப்புறுகிறது. இடையண்ண ஒலிகள்‌, மொழி முதலில்‌ 
இழப்புறுதல்‌ தெலுங்கிலும்‌ காணப்படுகிறது. தென்‌ திராவிட. 
மொழிகளில்‌ * உப்பு” என வழங்கும்‌ சொல்‌ பிற திராவிட மொழி 
களில்‌ “சுப்பு” என உள்ளது, “ஈ” எனும்‌ தென்‌ திராவிட வேர்‌ பிற 
திராவிட மொழிகளில்‌ *8? என வழங்குகிறது. பர்ரோ நிறையச்‌ 
சான்றுகளைத்‌ தொகுத்துள்ளார்‌.” 


ஆ. ஒலி இடம்‌ பெயர்தலின்‌ (1461816516) இயல்புகள்‌ 


தெலுங்கிலும்‌ பிற மத்திய திராவிட மொழிகளிலும்‌ நிகழ்வது 
போன்ற முறையான 'இடம்‌ பெயர்தல்‌” தென்‌ திராவிட மொழி 
களில்‌ ஏற்படுவதில்லை. இல 5 லே (தெலுங்கு) என ஆனது ஒலி 
இடம்‌ பெயர்தலாகும்‌. முதற்‌ சொல்லில்‌ இருபுறமும்‌ உள்ள உயிர்‌ 
கள்‌ சேர்ந்து “ஏ” வந்தது. தமிழில்‌ இரண்டு 5 ரெண்டு' என வழங்கு 
கிறது. “இர 5 ரெ என மாறியது இடம்‌ பெயர்தலாகும்‌. ஆனால்‌ 
இது தெலுங்குக்‌ களை மொழி ஒன்றிலிருந்து கடன்‌ பெறப்பட்டதே. 
(உயிரின்‌ அளவு மாற்றம்‌ பின்னர்‌ விளக்கப்படும்‌.) 


இ. கன்னடமும்‌ பிற தென்‌ திராவிட மொழிகளும்‌ 


கன்னடமொழிக்‌ குழுவிற்கும்‌ தமிழ்‌ மொழிக்‌ குழுவிற்கு 
மிடையே ஒரு வேற்றுமை உண்டு. இதில்‌ கன்னடம்‌ ஏனைய திரா 
விட மொழிகளை ஒத்துள்ளது. மொழி முதல்‌ கடையண்ண ஒலிகள்‌ 
தம்மை அடுத்து :முன்னுயிர்களை'ப்‌ (front vowels) பெற்றிருக்கு 
மாயின்‌ அவை இடையண்ண ஒலிகளாகத்‌ தமிழிலும்‌ மலையாளத்‌ 
திலும்‌ மாறுகின்றன. 


சான்று: இன்ன > சின்ன; 
கெம்‌ செம்‌ 
2 குறுந்தொகை “யாயும்‌ ஞாயும்‌ யாராகியரோ...” 
3 T. Burrow : “Dravidian Studies” VI (BSOAS Vol. XII, Part 
I, 1947) 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 35 


தெலுங்கில்‌ எவ்விதக்‌ கட்டுப்பாடுமின்றி இது தடைபெறு 
கிறது. இரண்டாவது அசைவில்‌ நாவளை ஓலி இருந்தால்‌ தமிழிலும்‌ 
மலையாளத்திலும்‌ இவ்‌ இடையண்ணமாதல்‌ நிகழாது. தமிழில்‌ 
“கெடு' என்பது *செடு' என மாறாது. ஆனால்‌ தெலுங்கில்‌ அவ்வாறு 
மாறும்‌. “கிளி உ சிளி' (சிலுக) எனத்‌ தெலுங்கில்‌ மாறுவதைப்‌ 
போலத்‌ தமிழில்‌ மாறுவதில்லை. இக்காலத்தமிழில்‌ வழங்கும்‌ 
“கெம்பு' போன்ற சொற்கள்‌ இவ்விதியை ஓட்டி மாறுவதில்லை. 
விசயநகரப்‌ பேரரசுக்‌ காலத்தில்‌ கன்னடத்திலிருந்து அச்சொற்கள்‌ 
கடன்‌ பெறப்பட்டன என்பது தெளிவு. 

பழைய வடிவங்களில்‌ ககர சகர மாற்றம்‌, பின்‌ உயிரால்‌ 
கோடரப்படுங்‌ காலையும்‌ நிகழ்தல்‌ உண்டு.சான்று: 'குருள்‌ 5 சுருள்‌”. 
அவை இரண்டு மாறுபட்ட வேர்களாகவும்‌ இருக்கலாம்‌. இந்தச்‌ 
சூழல்களில்‌ உகரம்‌ இதழ்விரி இடை உயிராக இல்லையா என்பது 
ஆய்வுக்குரியது, இதற்கு முடிவுகாண இது தொடர்பான எல்லாச்‌ 
செய்திகளையும்‌ ஆராய்தல்‌ வேண்டும்‌. இடையண்ணச்‌ சகரமே 
தொடக்கத்தில்‌ இருந்தது என்றும்‌ அது கடையண்ண அடையப்‌ 
பொலியாக (5100) அல்லது உரசொலியாக (fricative) மாறியது 
எனவும்‌ சிலர்‌ கூறுவர்‌. அது அப்படியாயின்‌ இடையண்ண ஓலி, 
கடையண்ண ஓலியாதல்‌ விந்தையே ஆகும்‌. ஏனெனில்‌ பல மொழி 
களில்‌ பொதுவாக, கடையண்ண ஓலி, முன்‌ உயிருக்கு முன்னால்‌ 
இடையண்ண ஒலியாவதற்கே சான்றுகள்‌ மிகுதியும்‌ உள்ளன.“ 
ஈ. தமிழ்‌ - மலையாளக்‌ குழுவும்‌ பிற தென்‌ திரரவிட மொழிகளும்‌ 

தமிழ்‌ மலையாளக்‌ குழுவில்‌ பிற திராவிட மொழிகளிடம்‌ 
இல்லாத மற்றொரு தனி இயல்பு உள்ளது. இது முதலசையில்‌ 
குற்றுபிரைப்‌ பெற்றுள்ள வேர்ச்சொல்‌ தொடர்பானது. முதலில்‌ 
உள்ள குற்றுயிர்‌ அடுத்து வரும்‌ குற்றுயிருக்கு ஏற்ப மாறும்‌ தன்மை 
உடையதாக உள்ளது. அடுத்து வரும்‌ உயிர்‌ “மேல்‌ உயிராயின்‌” 
(High vowel), அது பின்னுயிராயினும்‌ (Back vowel!) முன்னுயி 
ராயினும்‌ முதல்‌ உயிரில்‌ மாற்றம்‌ ஏற்படுவதில்லை. அடுத்து வரும்‌ 
அசை-அது ஆக்கநிலை விகுதியாக (Derivative sufi) இருக்கலாம்‌. 
அகரத்தில்‌ தொடங்கினால்‌ சிக்கல்‌ ஏற்படுகிறது. அகரம்‌ தொடர்ந்‌ 
தால்‌ வேரசையில்‌ இ, ௨, ௮ ஆகிய மூன்றில்‌ ஒன்றே இருக்கும்‌. 
தமிழிலும்‌ மலையாளத்திலும்‌ இங்கனம்‌ ஏற்படுகிறது. கன்னடத்‌ 
திலும்‌ தெலுங்கிலும்‌ இ, ௨, அவுக்குப்‌ பதில்‌ ௭, ஓ, ௮ முதலியன 
4 C.F. Hockett: 4 Course in linguisrics, p 456 


36 தமிழ்‌ மொழி வரலாறு 


வருகின்றன. மூலத்‌ திராவிட எகரமும்‌ ஓகரமும்‌ தமிழில்‌ இகர 
மாகவும்‌ உகரமாகவும்‌ ஆயின என்றும்‌ மூலத்திராவிட இகரமும்‌ 
உகரமும்‌, எகரமாகவும்‌ ஒகர மாகவும்‌ கன்ன படத்திலும்‌ தெலுங்கிலும்‌ 
ஆயின என்றும்‌ பொருள்படுகின்றது. மூலத்திராவிட இகரமும்‌ 
எகரமும்‌ மூலத்‌ தென்‌ திராவிடத்தில்‌ எகரம்‌ என ஒன்றாகிவிட்டன 
என்றும்‌ மூழத்திராவிட உகரமும்‌ ஒகரமும்‌ மூலத்‌ தென்‌ திராவிடத்‌ 
தல்‌ ஒகரமென ஒன்றாகிவிட்டல என்றும்‌ ப. கிருட்டிணமூர்த்தி என்‌ 
பார்‌ கூறுகிறார்‌. தமிழிலும்‌ மலையாளத்திலும்‌ வேறொரு மாற்றமும்‌ 
ஏற்பட்டுஉளது என்றும்‌ அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. அடுத்து வரும்‌ அசை 
யில்‌ அகரம்‌ இருந்தால்‌ முதலசையில்‌ உள்ள மூலத்திராவிட எகரம்‌ 
தமிழில்‌ இகரமாகிறது. அதுபோல மூலத்திராவிட ஓகரம்‌ அந்தச்‌ 
சூழலில்‌ உகரமாகிறது. 
இக்காலத்‌ தமிழில்‌ ௩௩தல௯சையில்‌ பழைய இகரமும்‌ உகரமும்‌ 
அகரத்தால்‌ தொடரப்படும்‌ பொழுது எகர ஓகரமாக மாறுகின்‌ றன. 
மூலத்‌ தென்‌ திராவிட மொழியைப்‌ பற்றி ஆராய்கையிலும்‌ மூலத்‌ 
தென்‌ திராவிட மொழியிலிருந்து தமிழும்‌ மலையாளமும்‌ பழங்‌ 
காலத்தில்‌ பெற்ற வளர்ச்சிகளை ஆராய்கையிலும்‌ இப்‌ பிற்கால 
மாற்றத்தினைக்‌ கருத்தில்‌ கொள்ளக்கூடாது. ஆனால்‌ சில மாற்று 
வடிவங்கள்‌ (Alterant 1௦5) -- அவைகள்‌ மூலத்திராவிட வடிவங்‌ 
களுடைய கிளைமொழிகளிலிருந்து வந்தனவாயிருக்கக்‌ கூடும்‌ -- 
நமக்குக்‌ கிடைத்துள்ளன. சான்று: வெளிச்சம்‌,விளக்கு, நெஞ்சு, நினை. 
இலக்கண அமைப்பு 
i பெயர்த்‌ தன்மையுள்ள வாக்கியங்கள்‌ -- கரலங்கரட்டரதன 
மூலத்‌ திராவிட மொழியைப்‌ பற்றி இல்லாவிடினும்‌ மூலத்‌ 
தென்‌ திராவிட மொழியின்‌ ஆரம்ப நிலையைப்‌ பற்றிய அதனது 
தனிச்சிறப்பியல்பான சில உருபனியற்‌ கூறுகளைப்பற்றி இங்குக்‌ 
காண்போம்‌. மூலத்‌ தென்‌ திராவிட மொழியில்‌ வாக்கியங்கள்‌ 
வினைத்தன்மையனவாக இல்லாமல்‌ பெயர்த்தன்மையனவாக 
இருந்தன எனத்தோன்றுகிறது.” அக்காலத்தில்‌ வழங்கிய வாக்கி 
யங்கள்‌ எதுவும்‌ இன்று இல்லை. பயனிலையாக இன்றளவும்‌ வழங்கும்‌ 
சில வினைவடிவங்களைக்‌ கொண்டே நாம்‌ இம்யுடிவுக்கு வருகிறோம்‌. 
முன்னரே குறிப்பிட்டது போலத்‌ சமிழ்‌ வினைமுற்றுக்களின்‌ 
அமைப்பு இரு அடுக்குக்‌ காட்டுகிற. 








5 Bh. Krishn :murthi : Telugu Verbal Buses, p 112 onwards, 1958 
6 S. Vendreys: Languayc, p 120 onwards, 1952 


தென்‌ திராவீட மொழிகளும்‌ தமிழும்‌ 37 


1 முந்தியது: திணை, பால்‌, எண்‌, இடம்‌ காட்டும்‌ விகுதிகளைப்‌ 
(Pronominal suffix) பெறொதது. 

2 பிந்தியது: திணை, பால்‌, எண்‌ காட்டும்‌ விகுதிகளைப்‌ 
பெற்றது. 


யூல்‌ ப்ளாக்கும்‌ பிறரும்‌ சுட்டிக்காட்டுவதைப்‌ போலத்‌ “திணை, 
பால்‌, எண்‌, இடம்‌ சாட்டும்‌ விகுதிகள்‌” என்பன பிற்காலத்திய 
வளர்ச்சிகள்‌ என்ற கொள்கையின்‌ அடிப்படையிலேயே இங்கு 
“முந்தியது பிந்தியது” என்ற சொற்கள்‌ ஆளப்பட்டுள்ளன.” 


ரர ஒரு பழைய வடிவம்‌ 


'செய்யும்‌' என்னும்‌ வாய்பாட்டு வடிவம்‌ வழக்கில்‌ உள்ள 
இத்தகைய பழைய வடிவமாகும்‌. (கால்டுவெல்‌ இவ்வாய்பாட்டை 
முக்காலத்துக்கும்‌ ஒத்தவடிவம்‌ (801151) என்றழைக்கிறார்‌), இவ்‌ 
வாய்பாட்டில்‌ வேரும்‌ உம்‌ விகுதியும்‌ உள்ளன. வேருடன்‌, கு 
அல்லது து என்னும்‌ சொல்லாக்க அசை பெற்ற பின்னர்‌, “உம்‌” 
பெறும்‌ வடிவங்களும்‌ உண்டு. *செய்யும்‌” என்னும்‌ வாய்பாடு 
தமிழில்‌ படர்க்கை உயர்திணைப்‌ பன்மையிலும்‌ தன்மை, முன்னிலை 
யிலும்‌ வராது.” தன்மைப்‌ பன்மைக்கு இவ்வடிவம்‌ “கு' அல்லது 
“து” என்னும்‌ சொல்லாக்க அசை பெற்று வருகிறது.” கால்டுவெல்‌, 





7 Jules Bloch: The Grammatical Structure of Dravidian Languages, 
p 59, 1954 


8 தொல்காப்பியம்‌, 712 ஆவது நூற்பா 
“ பல்லோர்‌ படர்க்கை முன்னிலை தன்மை 
அவ்வயின்‌ மூன்றும்‌ நிகழுங்‌ காலத்துச்‌ 
செய்யும்‌ என்னும்‌ களவியோடு கொள்ளா.” 
9 தொல்காப்பியம்‌, 687 ஆவது நூற்பா 
“ அவை தாம்‌, 
அம்‌ ஆம்‌ எம்‌ ஏம்‌ என்னுங்‌ கிளவியும்‌ 
உம்மோடு வருங்‌ கடதற என்னும்‌ 
அந்நாற்‌ களவியோடு ஆயென்‌ கிளவியும்‌ 
பன்மை உரைச்குந்‌ தன்மைச்‌ சொல்லே. 
R. Caldwell : A Comparative Grammar Of Dravidian Languages, 
p 485 


38 தமிழ்‌ மொழி வரலாறு 


யூல்‌ ப்ளாக்‌ ஆகியோர்‌ சுட்டிக்‌ காட்டியுள்ளபடி கன்னடத்தில்‌ இவ்‌ 
வடிவம்‌ இந்த ஆக்க அசைகளுடன்‌ மூவிடங்களிலும்‌ எவ்விதத்‌ 
தடையுமின்றி வருகிறது.1? எனவே தமிழில்‌ காணப்பெறும்‌ வரை 
யறை பழைய வடிவங்கள்‌ வழக்கிழந்து போகாமல்‌ படர்க்கையில்‌ 
மட்டும்‌ வழங்குவதாலேயும்‌, பெயர்ப்பதிலி விகுதிகளை உடைய 
(Pronominal Suffixes) வடிவங்கள்‌ தன்மையிலும்‌ முன்னிலையிலும்‌ 
பழைய வடிவத்தை வழக்கிழக்கச்‌ செய்துவிட்டதாலும்‌ 
ஆகும்‌. 


ரர்‌ ஒருமையாகவும்‌  பன்மையாகவும்‌ வழங்கும்‌ பழைய வடிவம்‌ 
(An old form as singular and plural) 


இவ்‌ ஆக்க அசைகளுடன்‌ கூடிய இருவடிவங்கள்‌ நமக்குக்‌ 
கிட்டுகின்‌ றன. ஒருமையில்‌ அவை உகரத்திலும்‌ பன்மையில்‌ உம்‌ 
மிலும்‌ முடிகின்றன. பண்டைக்காலத்‌ ' திணை, பால்‌, எண்‌, இடம்‌” 
காட்டும்‌ வடிவங்களை ஆராய்ந்தால்‌, னகரம்‌ ஒருமையையும்‌ மகரம்‌ 
பன்மையையும்‌ காட்டுவதை அறியலாம்‌. மகரம்‌ இன்றளவும்‌ 
நிலைத்திருப்பதால்‌ அதற்கு இணையான ஒருமைக்குரிய னகரம்‌ முன்‌ 
னர்‌ இருந்திருக்க வேண்டும்‌ எனக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ பின்னர்‌ 
அது கெட்டிருக்க வேண்டும்‌. தமிழிலுள்ள “நீன்‌' எனும்‌ வடிவம்‌ 
தனது ஈற்று னகரத்தை .இழந்து இன்று “நீ' என்று முன்னிலை 
ஒருமையில்‌ வழங்கி வருவதைச்‌ சுட்டலாம்‌, “செய்யும்‌” எனும்‌ 
வாய்ப்பாட்டில்‌ அக்க அசை இல்லாததால்‌ அதற்கு இணையான 
னகரத்தில்‌ முடியும்‌ வடிவம்‌ இல்லை எனினும்‌ தெலுங்கில்‌ னகரத்தில்‌ 
மூடியும்‌ “சேசனு” (068810) என்ற வடிவம்‌ உள்ளது, பழைய பயனிலை 
களுடன்‌ திணை, பால்‌, எண்‌, இடம்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ சேர்க்கப்‌ 
பட்டு, பின்னர்‌ உண்டான சொற்களிலிருந்து தமிழிலேயே இவ்‌ 
வடிவத்தைத்‌ திரும்பப்‌ பெறலாம்‌. “செய்யும்‌” என்பதிலிருந்து 
*செய்யுமோர்‌” எனும்‌ பின்னைய வடிவத்தை “ஓர்‌” விகுதியைச்‌ 
சேர்த்துச்‌ பெறுகிறோம்‌. *செய்யுந்து' என்பதில்‌ “து' விகுதி 
அஃறிணை ஒருமை விகுதி எனப்‌ பிரிக்கப்படுமாயின்‌ “செய்யுந்‌” 
கிடைக்கும்‌. புறநானூற்றுப்‌ பாடலொன்றில்‌ 'செய்யுந்து” என்பது 
இதே வாய்பாட்டில்‌ உள்ள பிற பெயர்ப்‌ பயனிலைகட்கு எதிராக 





10 Jules Bloch: The Grammatical Structure of the Dravidian 
Languages (Eng. Tr), Poona 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 39 


வும்‌ பின்னர்‌இறுதியில்‌ *பெயருடனும்‌” பயன்படுத்தப்பட்டுள்ளது.11 
இதே போல்‌ *செய்யுநன்‌” என்பதிலிருந்து அன்‌” நீக்கப்பட்டால்‌ 
நகரத்தில்‌ முடியும்‌ வடிவம்‌ கிடைக்கிறது. இந்த நகரம்‌ ஒருமை 
விகுதியாக உணரப்படவில்லையாயின்‌, அதனுடன்‌ பன்மைப்‌ பெயர்ப்‌ 
பதிலி (Pronomni॥al) விகுதிகள்‌ சேர்க்கப்படலாயின, அஃறிணையைச்‌ 
சார்ந்த சொற்களின்‌ ஈற்றில்‌ உள்ள னகரமும்‌ மகரமும்‌ மயங்குவன 
எனத்‌ தொல்காப்பியர்‌ மொழிதிறார்‌.1 சான்று : மரம்‌ 5 மரன்‌ 
(மரந்‌) (மூலத்‌ திராவிட மொழியில்‌ நுனிநாப்பல்‌ மூக்கொலியும்‌ 
நுனியண்ண மூக்கொலியும்‌ ஒரே ஒலியன்‌). இந்த நிலையில்‌ “செய்யும்‌” 
'செய்யுன்‌' என்பவற்றை வேறுபடுத்த முடியாது. அதிலும்‌ குறிப்‌ 
பாக னகரம்‌ ஆண்பால்‌ விகுதிக்கு இறுதியாயின்‌ அஃறிணைக்கு 
மகரமே போற்றப்படுகிறது, ப 
பயனிலையாக வரும்‌ பழைய வடிவம்‌ 

இவ்‌ ஆய்விலிந்து பழைய பயனிலை வடிவங்களுடன்‌ “திணை, 
பால்‌, எண்‌, இடம்‌” காட்டும்‌ விகுதிகளைச்‌ சேர்க்கலாயினர்‌ என்பது 
தெரிய வருகிறது. இச்செய்தி இன்னும்‌ தெளிவாகப்‌ பின்னர்‌ 
ஆராயப்படும்‌. 'நின்றோர்‌” பேரன்ற வடிவங்களை ஆராய்ந்து “ஓர்‌” 
விகுதியை நீக்கினால்‌ கிடைக்கும்‌ “நின்று” எனும்‌ வடிவம்‌ சல 
இடங்களில்‌ வினைமுற்றாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது வியப்புத்‌ 
தருகிறது. பழைய உரையாசிரியர்கள்‌ இதை வினைமுற்று என்றே 
விளக்குகின்றனர்‌.13 


11 புறநானூறு, 24வது பாடல்‌ 
“தென்கடல்‌ திரை மிசைப்‌ பாயுந்து 
.துண்குரவைச்‌ சீர்தூக்குந்து?... 
ல்‌ வளை மகளிர்த்‌ தலைக்கை தருஉந்து”” 
12 தொல்காப்பியம்‌ 82வது நூற்பா 
“மகரத்‌ தொடர்மொழி மயங்குதல்‌ வரைந்த 
னகரத்‌ தொடர்மொழி ஒன்பஃ தென்ப 
புகரறக்‌ களந்த அஃறிணை மேன”? 
13 ஐங்குறுநூறு 52 
ல குறுமக ளினைய 
செவ்வாய்‌ முன்னின்று மகிழ்நநின்‌ றேரே”்‌ 
A. Sadasivam : ‘The Suffix cin’’ in Sankam,’’ Tamil Culture. 
Vol. VIL, pp 140—150, April 1958 


40 தமிழ்‌ மொழி வரலாறு 


“உணர்ந்திசின்‌” போன்ற வடிவங்களில்‌ “இ௫ன்‌', “அசைநிலை” 
(expletive) எனக்‌ கருதப்படுகிறது. எஞ்சி நிற்பது “உணர்ந்து” 
என்பதாகும்‌. முன்னிலை ஒருமை “ஐ?” இவ்வாய்‌ பாட்டில்‌ சேர்க்கப்‌ 
பட “வந்ததை”1* எனும்‌ வடிவம்‌ இடைக்கிறது. இந்த முன்னிலை 
வடிவத்துடன்‌ பழைய வியங்கோள்‌ விகுதி சேர்க்கப்பட்டால்‌ 
“மறந்தைக்க' என்ற வடிவம்‌ இடைக்கிறது. (மறந்து ஜக) 
இவற்றின்‌ முக்கியத்துவம்‌ என்ன9வனின்‌, காலம்‌ காட்டாப்‌ 
பயனிலை (Predicates) எனக்‌ கூறப்படும்‌ இவை, பழங்காலத்தி 
லிருந்தே இறந்த காலச்‌ “செய்து” வாய்ப்பாட்டு வினையெச்சங்‌ 
களாகத்‌ தமிழில்‌ பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன என்பதேயாகும்‌. 


இம்முடிவை ஆதரிக்க மூன்றாவது வகையான சான்றுகளும்‌ 
உண்டு. “நின்றாங்கு, கண்டாங்கு” என்பன போன்ற பல வடிவங்‌ 
கள்‌ உண்டு. “ஆங்கு” என்பது ஒப்புமைச்‌ சொல்லாக (Particle 
௦4 similarity) ஆக்கப்பட்டு விடுகிறது.1* இங்கு வந்தது போன்று வினை 
களுக்குப்‌ பிறகே இது வருகிறது. இங்கு “ஆங்கு” என்பது நீக்கப்படு 
மாயின்‌ எஞ்சியது “நின்று” எனும்‌ வடிவமே. “செய்து” எனும்‌ வினை 
யெச்சம்‌ (Conjunctive participle) ஆகத்‌ தோன்றுவது உண்மையில்‌ 
வினைப்‌ பயனிலையேயாகும்‌. இவ்வாறே உரையாசிரியர்களும்‌ விளக்கி 
யுள்ளனர்‌. செய்தென எனும்‌ வாய்பாட்டிலும்‌ “செய்து” என்பதைப்‌ 
பயனிலை எனக்‌ கொள்ளலாம்‌.!” 


14 கலித்தொகை 63 
.கடம்பூண்‌ டொருகால்நீ வந்ததை யுடம்‌ 
பட்டாள்‌...” 

15 54.26 
,..பொய்யினாற்‌ பரிவுண்ட நன்மையோ 
மறந்தைக்க...”” 


16 திருமுருகாற்றுப்படை 12 
“உலக முவப்ப வலனேர்பு திரிதரு 
பலர்‌ புகழ்ஞாயிறு கடற்கண்‌ டாஅங்கு”” 
17 'செய்தென”, “உற்றெல' என்னும்‌ வாய்பாடுகள்‌ பரிபாடலில்‌ 
இடம்‌ பெறுகின்றன. (பரிபாடல்‌ 7, 24-25) 
“...அவிழ்ந்த மலர்மீ துற்றென ஒருசார்‌ 
மாதர்‌ மடநல்லார்‌ மணலின்‌ எழுதிய...”” 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 41 


“அவ்‌ அல்லது “அ” அல்லது “க (க்‌ 4 ௮) ஆகியவற்றில்‌ 
முடியும்‌ பல வடிவங்கள்‌ உள்ளன. இவை தொழிற்‌ பெயர்‌ விகுதி 
களாக, பின்னர்‌ கருதப்பட்டன, இவ்வடிவங்கள்‌ வியங்கோள்‌ 
வினையாகவும்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. தொல்காப்பியர்‌, வியங்‌ 
கோள்‌ வினை படர்க்கைக்கே வரும்‌ என்கிறார்‌. ஆனால்‌ பழைய 
வடிவங்கள்‌, தொல்காப்பியர்‌ காலத்திய இலக்கிய மொழியில்‌ 
படர்க்சைக்கு மட்டும்‌ வழங்கியதாலேயே இவ்விதி வந்தது.! 
வேறொரு கிளைமொழியில்‌ இக்கட்டுப்பாடு இல்லா துஇருந்திருக்கலாம்‌. 
பின்னர்‌ இதுவே இலக்கிய மொழியிலும்‌ புகுந்திருக்கலாம்‌ என 
நம்புவதற்கு இடம்‌ இருக்கிறது. எனவே தொல்காப்பியரின்‌ இக்‌ 
கட்டுப்பாடு வழக்கிழந்து போயிற்று. “அல்‌” விகுதியுடைய வடிவங்‌ 
கள்‌ மீது மற்றொரு கட்டுப்பாடும்‌ உண்டு. அது தன்மை ஒருமையில்‌ 
எதிர்‌ காலத்திற்கு மட்டுமே வரும்‌. இவ்வடிவம்‌ *செய்வல்‌” எனும்‌ 
வாய்பாடாகும்‌.!? இந்த “அல்‌” விகுதியும்‌ தொழிற்‌ பெயர்களின்‌ 
விகுதியும்‌ ஓலியன்‌ நிலையில்‌ ஒன்றாகவே உள்ளன, 


காலம்‌ கரட்டுவதூ மறைந்ததர? 

மேலே கூறப்பட்ட எல்லா வடிவங்களும்‌ ஆரம்பத்தில்‌ காலம்‌ 
காட்டின; வினை முற்றாக்கப்பட்ட துணை வினையுடன்‌ “செய்து? 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌ வரக்‌ காலங்காட்டும்‌ தன்மை 
இழப்புறுவதுபோல, பின்னர்க்‌ காலங்காட்டும்‌ தன்மையும்‌ இழப்‌ 
புற்றது என வாதிடவும்‌ வழியுண்டு. “வந்து விடுவாய்‌” என்பது 
உறுதியைக்‌ குறிக்கும்‌ எதிர்கால வடிவமாகும்‌. “விடுவாய்‌” என்பது 
உறுதியைக்‌ குறிக்கச்‌ சேர்க்கப்பட்டுள்ள துணை வினையாகும்‌. “வந்து” 
என்ற வினையில்‌ “வா” என்ற வேரைத்‌ தவிர வேறொன்றும்‌ இல்லை. 
அது இறந்த காலத்தைக்‌ குறிக்க முடியாது. ஏனெனில்‌ முழுச்‌ 
சொல்லும்‌ எதிர்காலத்தைக்‌ குறிக்கிறது. “வந்து விடு? எனும்‌ 
கூட்டு வேர்‌ ஏவலைக்‌ குறிக்கப்பயன்படும்‌. இது போல, மேலே 
கூறப்பட்ட வடிவங்கள்‌ ஒரு காலத்தில்‌ தாம்‌ பெற்றிருந்த காலங்‌ 
காட்டும்‌ தன்மையை இழந்ததற்கான காரணங்களைக்‌ கூறுவது 





18 தொல்காப்பியம்‌ 711ஆவது நூற்பா 
“அவற்றுள்‌ 
முன்னிலை தன்மை ஆயி ரிடத்தொடும்‌ 
மன்னா தாகும்‌ வியங்கோட்‌ கிளவி?” 


19 தொல்காப்பியச்‌ சேணாவரையர்‌ உரை; 618 ஆவது நூற்பா 


42 தமிழ்‌ மொழி வரலாறு 


கடினமே ஆகும்‌, துணை வினைகளோடு கூடிய தற்காலக்‌ கூட்டு 
வினை வடிவங்கள்‌, மேற்குறிப்பிடப்பெற்ற பழங்கால மரபுத்தொடர்‌ 
முற்றிலுமாக இறந்துபடவில்லை என்பதைக்‌ காட்டுகின்‌ றன. 
“நின்றாங்கு', “நின்றி” (நின்று இ) என்பன போன்ற வடிவங்‌ 
களிலிருந்து கூட்டுவினைகள்‌ ஒப்புமையாக்கமாக உருவாக்கப்‌ 


பட்டுள்ளன. 


பழைய மரபுத்தொடர்‌ பிற்காலத்திலும்‌ கையாளப்படுதல்‌ 


பிற்காலத்தில்‌ இவ்வடிவங்கள்‌ ஏதேனும்‌ ஒரு வகையில்‌ காலம்‌ 
காட்டும்‌ முறையிலேயே இடம்‌ பெற்றன எனினும்‌, வழக்கிலுள்ள 
சில மரபுத்‌ தொடர்களில்‌ வரும்‌ இவ்வடிவங்கள்‌ ஆரம்ப காலத்‌ 
திலிருந்து காலம்‌ காட்டவில்லை என்பது வியப்பளிப்பதாக உள்ளது. 
திராவிட மொழிகளில்‌, இறந்தகாலம்‌, இறந்தகாலம்‌ அல்லாதன 
என்ற பகுப்பே அடிப்படையான காலப்‌ பாகுபாடாகும்‌. நிகழ்‌ 
காலமும்‌, எதிர்காலமும்‌ வேறுபடுத்தப்பட்டாலும்‌, அவற்‌ 
றிடையே மயக்கம்‌ மிகுதி, “வருகிறேன்‌” என்பது நிகழ்காலமாயினும்‌ 
எதிர்காலத்திற்கும்‌ பயன்படுத்தப்படலாம்‌. சான்று: “நாளை 
வருகிறேன்‌'. இறந்த காலத்தைக்‌ குறிப்பதாக விளக்கப்படும்‌ 
“உணர்ந்து”, *நுவன்று” முதலிய வடிவங்கள்‌, பழைய நூல்களில்‌, 
இறந்தகாலம்‌ அல்லாதவற்றைக்‌ குறிக்கின்றன. 


“சென்றி என்பது போன்ற வடிவங்கள்‌ ஏவலாக வருகின்‌ 
றன,” இங்கு இகரம்‌ துணை வினையாகும்‌. எனவே எஞ்சுவது 
““சென்று'' எனும்‌ வடிவமே. “வருதி”, “போதி” போன்றவற்றில்‌ 
இகரத்தை நீக்கி விட்டால்‌, அவ்வினைகளில்‌ ஈற்றில்‌ எஞ்சும்‌ “து?” 
என்பது பழைய இலக்கண முறைப்படி இறந்த காலத்தையே காட்ட 
வேண்டும்‌. ஆனால்‌ ௮து இறந்தகாலம்‌ அல்லாததை உணர்த்து 
கிறது. இவற்றில்‌ வரும்‌ துகரம்‌ “மருந்து” என்பதில்‌ உள்ளது 
போல, சொல்லாக்க அசையாக இருக்கலாம்‌. நெட்டுயிர்‌ உள்ள 
ஓரசை வேர்கள்‌ ஒரு விகுதியைப்‌ பெற்றுக்‌ குறுகுகின்றன என்றும்‌, 
பின்னர்‌ அவை “சது?” என்னும்‌ ஆக்க அசையைப்‌ பெறுகின்றன 
என்றும்‌ எமனோ சுட்டிக்‌ காட்டுவது மேலே சொல்லப்பட்ட 
கருத்துக்கு வ லுவூட்டுகிறது. சான்று ஆர்‌5 அரு; அரு * து 





20 அகநானூறு, 46-16 ன 
“...சென்றீ, பெரும! நிற்‌ நகைக்குநர்‌ யாரோ?” 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 43 


அருந்து.“ வேருக்கு அடுத்தும்‌ “து'வுக்கு முன்னரும்‌ 
*உந்‌? இருக்கலாம்‌ என நூல்‌ ப்ளாக்‌ கூறுவார்‌.”” “கு?” வெறும்‌ 
சொல்லாக்க அசையாக இல்லாத எல்லா இடங்களிலும்‌ எதிர்‌ 
காலம்‌ காட்டுவதில்லை. தன்மை, முன்னிலையில்‌ சிலவிடங்களில்‌ 
குருக்‌ மொழியில்‌ “பு” இறந்தகாலம்‌ காட்டப்‌ பயன்படுத்தப்படுவது 
போலச்‌ சில இடங்களில்‌ தன்மை, முன்னிலை ஆகியவற்றில்‌ கு” 
இறந்தகாலம்‌ காட்டும்‌. இச்சொல்லாக்க விகு திகள்‌ (Formative 
601165) பின்னர்‌ காலம்‌ காட்டும்‌ இடைநிலைகளாகப்‌ பயன்பட 
லாயின.2 ஆரம்பகாலத்தில்‌ இவை வேறு வழக்கில்‌ வந்திருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அவற்றைப்‌ பற்றியெல்லாம்‌ விளக்கக்‌ கூடிய 
நிலைக்குத்‌ திராவிட மொழி ஆராய்ச்சிகள்‌ இன்னும்‌ வளர்ச்‌ 
அடையவில்லை. 


காலம்‌ காட்டும்‌ இடை நிலைகளின்‌ வளர்ச்சி 

இந்த ஆக்க அசைகள்‌ எவ்வாறு காலம்‌ காட்டத்‌ துவங்கின 
என்பதைக்‌ கற்பனையாகவாவது எண்ணிப்பார்க்க முயலலாம்‌. 
தமிழ்‌ வாக்கியம்‌ ஒரு எழுவாய்‌ பயனிலையுடன்‌ வேறு இணைப்புக்‌ 
கள்‌ இன்றி வழங்கத்‌ தொடங்கியிருக்கலாம்‌. “இணைப்பு” என்பது 
ஆழ்‌ நிலை இலக்கணத்திற்கு (Deep ரகா) உரியதாகும்‌. 
“இணைப்புச்‌ சொல்‌” அந்நிலையிலேயே தோன்றா நிற்கும்‌. இன்று 
கூடப்‌ பல வாக்கியங்களில்‌ இந்நிலை விளங்கக்‌ காணலாம்‌, சான்று : 
“இது மரம்‌”, என்பது '“இது மரம்‌ ஆகும்‌” என்பதைக்‌ குறிக்கிறது. 

முன்னர்‌ ஆராயப்பட்ட “செய்யும்‌” எனும்‌ வாய்ப்பாடு 
எக்காலத்திற்கும்‌ பொதுவான உண்மைகளான *சூரியன்‌ உதித்தல்‌” 
போன்றவைகளைக்‌ குறிக்க, மரபுத்தொடர்‌ போலப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கின்றது. “அவன்‌ செயல்‌” எனும்‌ வாக்கியத்தில்‌ வருவது 
போலப்‌ பயனிலை என்பது ஒரு காலத்தில்‌ பெயர்த்‌ தன்மையதாக 
(Substantive) இருந்து, தொழிலை மட்டுமே குறித்திருக்க வேண்டும்‌. 
இவ்வாக்கியம்‌ “அவன்‌ செய்கிறான்‌”, *அவன்‌ செய்யட்டும்‌” என்னும்‌ 
பொருள்களில்‌ வருகின்றது. தொழிற்‌ பெயர்கள்‌ பயனிலையாகப்‌ 
(predicate) பொருள்‌ கொள்ளப்பட்டன. இதைப்‌ போலவே துகரம்‌ 





2॥ M.B. Emeneau: Comparative Dravidian Phonology 

22 Jules Bloch: The Grammatical Structure of Dravidian Lang- 
uages,p 72 

23 Ibid, p 68 


44 தமிம்‌ மொழி வரலாறு 


போன்ற ஆக்க அசைகள்‌ பெற்ற வினை வேர்கள்‌, காலத்தை வெளிப்‌ 
படையாகக்‌ காட்டாமல்‌ பயனிலையைக்‌ குறித்திருக்க வேண்டும்‌. 
சான்று: “அவன்‌ செய்து”. இதில்‌ சூழ்நிலையைக்‌ கொண்டு காலத்தைப்‌ 
புரிந்து கொள்ள வேண்டும்‌; பின்னர்‌ சொல்லாக்க அசை பல்வேறு 
காலங்களைக்‌ காட்டும்‌ வகையில்‌ வளர்ச்சியுற்றிருக்க வேண்டும்‌. 


இறந்த காலம்‌ 


பயனிலைகள்‌ ஓரே தொடராக வரும்‌ பொழுதும்‌ அவை 
நிகழ்ச்சிகளின்‌ வரலாற்று முறைப்படியேதான்‌ அமையும்‌. பின்னால்‌ 
வருவதோடு நோக்குகையில்‌ முந்தையது இறந்த காலமாக அமையும்‌. 
இவ்வாறாக, அதிகமாக வழங்கி வரும்‌ துகர ஆக்க அசையானது 
கிட்டத்தட்ட ஒரே முறையில்‌ இறந்த காலத்தைக்‌ குறிக்கலாயிற்று. 


ஒப்புமையால்‌ கரலங்கரட்டல்‌ (Relative Tense) 


தென்‌ திராவிட மொழிகளில்‌ “செய்து” எனும்‌ வினை எச்சம்‌ 
மரபுத்‌ தொடராகப்‌ பயன்படுவதை இவ்வகையில்‌ குறிப்பிடலாம்‌. 
வினைமுற்றுக்கள்‌ காட்டும்‌ காலத்திற்கு மாறாக, எச்சங்கள்‌ காட்டும்‌ 
காலம்‌ ஓப்புமையானதே. “உண்டு வந்தான்‌” என்ற தொடரில்‌ 
“உண்டு” என்பதை “வந்தான்‌? என்ற இறந்த கால வினைமற்றேடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கையில்‌ இறந்த காலமே ஆகும்‌. ஆனால்‌ “நாளை 
உண்டு வருவேன்‌” என்பதில்‌ வினைமுற்றோடு ஒப்பு நோக்குகையில்‌ 
மட்டுமே “உண்டு” என்பது இறந்த காலம்‌ ஆகிறது. ஆனால்‌ வினை 
முற்றோ எதிர்காலத்தைக்‌ காட்டுகிறது. முடிவாக நோக்குகையில்‌ 
“செய்து” எனும்‌ வினையெச்ச வாய்பாடும்‌ உண்மையில்‌ எதிர்காலத்‌ 
தையே காட்டுகிறது, 


இவ்வாறாக இச்சொற்கள்‌, எவ்வரிசை முறையில்‌ வந்தனவோ 
அவ்வரிசை நோக்கிக்‌ காலம்‌ புரிந்து கொள்ளப்பட்ட முறையி 
லிருந்து உருப்பெற்றதின்‌ விளைவே இந்நிலைக்குரிய காரணமாகும்‌. 


இறந்தகாலம்‌ அல்லாதவற்றின்‌ வளர்ச்சி 


பெருவழக்கினவாகத்‌ துகரத்தில்‌ முடியும்‌ வடிவங்களின்‌, 
"துகரம்‌'' இறந்தகாலத்தைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்ளப்பட்டதி 
லிருந்து, துகரவிகுதியானது இறந்தகாலம்‌ காட்டும்‌ இடைநிலையாகக்‌ 
கருதப்படலானது. இறந்த காலம்‌ தனியாக வேறுபடுத்தப்‌ 
பட்டதும்‌, இறந்த காலம்‌ அல்லாததும்‌ இவ்வாறே வேறுபடுத்தப்பட 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 45 


லாயிற்று. பிற சொல்லாக்க அசைகளான கு, பு, என்பன, இறந்த 
காலம்‌ அல்லாதவற்றைக்‌ குறிக்கும்‌ விகுதிகளா கக்கருதப்படலாயின. 
தமிழ்சொற்‌ களஞ்சியம்‌ குறிப்பிடும்‌ 9, 10, 11, 12 ஆவது வினை 
விகற்ப வாய்பாடுகளில்‌ சொல்லாக்க விகுதிகளான “கவும்‌ பவும்‌”” 
இடம்மாறிக்‌ ' கொள்கின்றன. (பின்‌ இணைப்பைக்‌ காண்க.) 
சான்று : “நிற்ப, நிற்க. பார்ஜி மொழியில்‌, இவைகளுக்கிடையில்‌ 
உள்ள வேறுபாடு பர்ரோ சுட்டுவது போல வெறும்‌ கிளைமொழி 
மாற்றங்களே ஆகும்‌.3* தமிழில்கூட, இலக்கய மொழியோடு 
வட்டார வழக்குகளும்‌ கலந்திருக்கக்‌ கூடும்‌. இது எப்படியாயினும்‌, 
இறந்தகாலமல்லாதவற்றில்‌ எதீர்காலத்தினைக்‌ குறிக்கப்‌ பகரம்‌ 
மிகுதியாக வருகிறது. மேற்கூறிய வினைவிகற்பங்களில்‌ கண்டிப்பாக 
இடம்‌ பெறும்‌ சொல்லாக்க அரையான ககரம்‌ பழைய தன்மை 
இடத்திலும்‌ வருகிறது. 

ககரம்‌ என்பது சொல்லாக்க அசையாக, எல்லா வினை 
வோர்களுடனும்‌, அவை எதிர்கால முற்றாக வரும்‌ பொழுது வரலாம்‌ 
என்றும்‌, அச்சொற்களில்‌ எதிர்காலம்‌ என்பது பகரத்தின்‌ மாற்று 
வடிவமான வகரத்தால்‌ காட்டப்பெறும்‌ என்றும்‌ தொல்காப்பிய 
உரையாசிரியர்‌ சேனாவரையர்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌.“ 


சொல்லாக்க அசைகள்‌ சேர்க்கப்படும்‌ பொழுது உண்டாகும்‌ 
உகுபொலியன்‌ மாற்றங்கள்‌ 

நன்கு நிலை பெற்ற உருபொலியன்‌ விதி ஒன்றின்படி தகரம்‌ 
என்பது ன்‌ /ல்‌ க்குப்‌ பிறகு வருகையில்‌ நுனியண்ண வெடிப்பொலி 
யாகிறத; ண்‌ /ள்‌ க்குப்‌ பிறகு வருகையில்‌ தாவளை வெடிப்பொலி 
யாக மாறுகிறது. “உண்டு, நின்று என்பவற்றில்‌ உண்மையில்‌ 
உள்ளது இத்தகரமே என்பதை இது விளக்கும்‌. இவ்விதிக்கு 
உட்பட்டு வராத வடிவங்களை அவை துகரம்‌ பெற்றிருந்தாலும்‌ 
கூட, இறந்தகாலமல்லாதவற்றைச்‌ சேர்ந்தவை என்றே வேறு 
படுத்திக்‌. கூறுதல்‌ வேண்டும்‌. 

சான்று : வருது, சேறு, (செல்‌ 4 து). ஒரு காலத்தில்‌ இவை 
“வந்து, சென்று” என்பவற்றின்‌ மாற்று வடிவங்களாகவே இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. பின்னர்‌ இவை “வந்து, சென்று” என இறந்த 
24 T. Burrow: Parji, p 48 
25 தொல்காப்பியம்‌, சேனாவரையர்‌ உரை 491, 497, 687 ஆவது 
நூற்பாக்கள்‌ 





46 தமிழ்‌ மொழி வரலாறு 


கால வடிவங்களாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. முந்தையது 
இறந்தகாலம்‌ அல்லாதது காட்டும்‌ இடைநிலையாக ஏற்கப்பட்டதும்‌ 
ஒப்புமையாக்கத்தின்‌ மூலம்‌ எல்லா வினை வேர்களுக்கு ம்‌ இவை 
விரிவு ற்றன. 
கு முதலியவற்றுடன்‌ வரும்‌ வோர்களுக்கும்‌ பழைய 
துகரத்துடன்‌ வரும்‌ வேர்களுக்கும்‌ இடையில்‌ ஒரு வேறுபாடு 
உண்டு. இரண்டாவது மூன்றாவது வினைவிகற்ப வாய்பாடுகளைச்‌ 
சேர்ந்த சில வினைகள்‌ நாவளை அல்லது நுனியண்ண மூக்கொலியாக 
முடிவதில்லை. பதிலாக அவற்றிற்கு இணையான மருங்கொலிகளை 
அவை பெற்றுள்ளன. 
சான்று : கொண்‌ 5 கொள்‌ 
சென்‌ 5 செல்‌ 
வட்டார வழக்குகளில்‌ உள்ள பல சொற்கள்‌ இத்தகைய மாற்றக்‌ 
களுக்கு உள்ளாகியுள்ளன. காலப்போக்கில்‌ அவை அவ்வப்போது 
இலக்கிய மொழியிலும்‌ இடம்‌ பெறலாயின. 
சான்று : எண்‌ > எள்‌ 
கொண்‌ கொள்‌ 
இன்‌ 5 இல்‌ 
நோன்‌ 5 நோல்‌ 
ஆண்‌ > ஆல்‌ 
அகன்‌ > அகல்‌ 
ஆரம்பத்திலிருந்தே வரும்‌ வட்டார வழக்குகளில்‌ காணப்‌ 
படும்‌ மாறுபட்ட வடிவங்களாக இவற்றைக்‌ கருதலாம்‌ என்றாலும்‌ 
தமிழ்‌ இலக்கிய மொழியை மட்டும்‌ கருத்திற்கொண்டு பார்க்கையில்‌ 
இவற்றை வராலற்று ரீதியிலான மாற்றம்‌ என்ற முறையிலேயே 
கருத வேண்டும்‌. சிலர்‌ முயல்வது போல, பிறழ்பிரிப்பு முறையில்‌ 
இவற்றை விளக்க முடியாது. 
ஊ. திராவிட மெரழிகளில்‌ விட்டிசைத்தல்‌ (குரல்வளை வெடிப்‌ பொலி*) 
ஜெர்மனியர்கள்‌ ஆங்கிலம்‌ பேசும்‌ பொழுது உயிரொலியோடு 
தொடங்க வேண்டிய எல்லா ஆங்கிலச்‌ சொற்களிலும்‌ விட்டிசை 
ஒலியை இணைக்கும்‌ போக்கு உள்ளது என்பதை டானியேல்‌ 
*. “விட்டிசைத்தல்‌ வெடிப்பொலி?”, “குரல்வளை வெடிப்பொலி”” 
(glottal stop) என்பவற்றை ஒரு பொருட்‌ பன்மொழிகளாக 
ஆசிரியர்‌ இந்நூலில்‌ கையாண்டுள்ளார்‌. 


தென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 47 


ஜோன்ஸ்‌ விளக்கியுள்ளார்‌.” இடையீடுகளைக்‌ கையாளும்‌ பொழுது 
ஆங்கில முறை, ஜெர்மானிய முறை என இரண்டுமுறை உண்டு 
என்பதே இதன்‌ பொருள்‌. ஒன்றில்‌ ஒலித்தசை திறந்து வைக்கப்‌ 
பட்டுள்ளது. மற்றொன்றில்‌ ஒலித்தசை மூடப்பட்டுள்ளது. ஒலித்‌ 
தசை திறந்துள்ள பொழுது, உயிரொலியைத்‌ தெளிவாக உச்‌ 
சரிக்கலாம்‌. ஒலித்தசை மூடப்பட்டுள்ளபொழுது, உயிரொலி 
உச்சரிக்கப்படுமாயின்‌ விட்டிசைத்தல்‌ முன்னர்த்‌ தோன்றும்‌, 

கூய்‌, நாய்க்‌ ஆகிய மொழிகளைத்‌ தவிர வேறு எந்தத்‌ 
திராவிட மொழியிலும்‌ குரல்வளை வெடிப்பொலி என்பது ஒலியன்‌ 
அன்று. தமிழ்‌, கோலாமி, கோந்த்‌ மொழிகளின்‌ பல்வேறு வட்டார 
வழக்குகள்‌ ஆராயப்பட்ட பொழுது குரல்வளை வெடிப்பொலியான்து 
சொல்லிறுதியில்‌ வருவது கவனிக்கப்பட்டது. குறிப்பாக எண்ணுப்‌ 
பெயர்களில்‌ இப்போக்கு உள்ளது. சில தமிழர்களின்‌ பேச்சில்‌ 
மொழி முதல்‌ உயிருக்கு முன்வரும்‌ மொழியீற்று உயிரொலிக்குப்‌ 
பின்னரும்‌ குரல்வளை வெடிப்பொலி (விட்டிசைத்தல்‌) வருவதை 
தான்‌ கவனித்துள்ளேன்‌. 
வருமொழி வெடிப்பொலி மீதான விளைவுபற்றிய ஒரு குறிப்பு 
(A Suggested effect on following piosive) 

மொழிமுதல்‌ அடைப்பொலியின்‌ உச்சரிப்பில்‌ இம்மாறு 
பட்ட இரண்டு ;இடைவெளிகளின்‌' விளைவானது மாறுபட்டதா 
யிருக்கும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. திராவிட மொழிகளில்‌ சில 
விடங்களில்‌, மொழியிறுத உயிருக்குப்‌ பின்னால்‌ வரும்‌ வருமொழி 
களின்‌ முதல்‌ வெடிப்பொலியானது இரட்டிக்கின்றது. வேறு 
இடங்களில்‌ இவ்வாறு நிகழ்வதில்லை. குரல்வளை வெடிப்பொலியுடன்‌ 
கூடிய இடைவெளியே இத்தகைய வெடிப்பொலி இரட்டித்தலுக்குக்‌ 
காரணம்‌ எனக்‌ கொள்வதில்‌ தவறில்லை. பொதுவாக ஒரசைக்கு 
மேலுள்ள செசொற்கள்‌, இறுதி உயிருக்கு முன்னால்‌ வரு 
மொழி முதல்‌ வெடிப்பொலி இரட்டிக்கும்‌. சான்று: “பார்த்துக்‌ 
கொண்டேன்‌”. ஆனால்‌ இதற்கும்‌ விதிவிலக்கு உண்டு, குரல்வளை 
வெடிப்பொலி இன்றி, பொருளை அறிதற்கெனத்‌ திறந்த இடை 
வெளி இருப்பது தேவையெனின்‌ இரட்டிப்பு நிகழ்வதில்லை. சான்று; 
“கத்து-கடல்‌””. இக்கொள்கை ஏற்கப்படுமாயின்‌ சந்தி விதிகளைப்‌ 
புரிந்து கொள்வது எளிமையானதாகும்‌.இவ்‌ இடைவெளிகளில்‌ உள்ள 
மாற்றங்களைப்‌ பதிவாகியுள்ள வழக்குகளிலிருந்து கண்டுணரலாம்‌. 





26 Daniel Lones : Az outline of English Phonetics, p 151, 1960 








48 தமிழ்‌ மொழி வரலாறு 


இரண்டாது, மூன்றாது வினைவிகற்ப வாய்பாட்டு வினை வேர்‌ 
களின்‌ ஈற்றில்‌ வரும்‌ மருங்கொலிகள்‌ எவ்வாறு செயல்படுகின்‌ றன 
என்பதை முதலில்‌ கவனிக்க வேண்டும்‌. இவ்வேர்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
மூக்கொலிகளில்‌ முடிந்தன என முன்னர்‌ நாம்‌ கண்டோம்‌. முதலில்‌ 
இத்தகு மூக்கொலி இருந்ததால்‌, இடை வெளியானது (08056) 
முதலில்‌ திறந்த தன்மையுடையதாக குரல்வளை வெடிப்பொலியின்றி 
அமைந்தது. இதற்கு மாறாக 9, 10 ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டு 
வோர்கள்‌ என்பன குரல்வளை வெடிப்பொலியைப்‌ பெற்றிருந்தன 
என்றே கொள்ள வேண்டும்‌; ஏனெனில்‌ அவைகளுக்குப்‌ பிறகு வரும்‌ 
வெடிப்பொலிகள்‌ இரட்டிக்கின்றன; மேலும்‌ அவை ஒலிப்பிலா ஓலி 
"யாகவும்‌ ஆகின்றன; அவற்றின்‌ ஓலிப்பிலா உச்சரிப்பு அவற்றுக்கு 
இணையான நாவளை அல்லது கடையண்ண வெடிப்பொலியுடன்‌ 
சமப்படுத்தப்படுகிறது. ஒலிப்புடை, ஒலிப்பிலா மருங்கொலிகளை 
ஒப்பிட்டறிய “மீள்க' என்பதனை “மீள்க்க' என்று மலையாளத்திலும்‌ 
திருநெல்வேலித்தமிழிலும்‌ எழுதப்படுவதைச்சான்றாகக்காட்டலாம்‌. 
ஒலிப்பிலா மருங்கொலி தமிழ்‌ வரிவடிவத்தில்‌ கடையண்ண நாவளை 
வெடிப்பொலியாக எழுதப்படுவது இக்கருத்தை ஆதரிக்கும்‌. ஆனால்‌ 
“இடைவெளியின்‌ மாற்றம்‌ அல்லது ஊசலாட்டம்‌””, “கல்‌ கடிது - 
கற்கடிது£” என்பன போன்ற வடிவங்கட்கு வழி வகுக்கலாம்‌, 
பதினோராவது வினைவிகற்ப வாய்பாட்டு வேர்களின்‌ இறுதியிலும்‌ 
குரல்வளை வெடிப்பொலி இருப்பதாக நாம்‌ கொள்ள வேண்டும்‌; ' 
ஏனெனில்‌ இவ்வேருடன்‌ வெடிப்பொலி தொடரும்‌ பொழுது அது 
இரட்டிக்கிறது. சான்று: “பார்த்தான்‌; பார்க்க”. 

தன்வினை பிறவினையாவதால்‌ இங்கு வல்லொலி இரட்டிக்‌ 
கிறது என்ற கேள்விக்கே இடமில்லை. “நேர்ந்தது?” என்பதற்கு 
இணையாக **நேர்த்தது”” என ஒன்று இல்லை. இது போலவே 11ஆவது 
வினைவிகற்ப வாய்பாட்டைச்‌ சேர்ந்த “குதி” என்பதிலும்‌ இரட்‌. 
டித்தல்‌ உள்ளது. ஆனால்‌ 4 ஆவது வினை விகற்ப வாய்பாட்டைச்‌ 
சேர்ந்த “அணி: என்பதில்‌ வெடிப்பொலி இரட்டிப்பு இல்லை. 1, 2, 
2, 4, 5, 6, 7, 8 ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டு வேர்ச்‌ சொற்களின்‌ 
குரல்வளை வெடிப்பொலி இல்லாதிருக்கலாம்‌. எனவே அவற்றைத்‌ 
தொடரும்‌ வெடிப்பொலிகளும்‌ இரட்டிப்பதில்லை. 

4 ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டைச்‌ சேர்ந்த **அணி”? 
போன்றவற்றையும்‌ 11ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டைச்‌ சேர்ந்த 
“பார்‌, குடி' என்பவற்றையும்‌ ஓப்பிடுவதைச்‌ சிலர்‌ மறுக்கக்கூடும்‌. 


கென்‌ திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ 40 


ஏனெனில்‌ 4ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டில்‌ இறந்த கால வடிவத்‌ 
தில்‌ மூக்கொலி வருகிறது. சான்று : “அணிந்தான்‌; நேர்ந்தான்‌”. 
ஆரம்பத்தில்‌ இவ்வேர்களின்‌ இறுதியில்‌ மூக்‌ கொலி இருந்திருக்‌ 
கலாம்‌ என நம்பக்‌ காரணம்‌ இருக்கிறது. பழைய அடிச்‌ சொற்‌ 
களில்‌ மூக்கொலி முடிவு மறையாது தொடர்ந்து ரகரத்தில்‌ முடிகிற 
“நேர்‌” என்னும்‌ வேர்ச்சொல்‌ நான்காம்‌ வினைவிகற்ப வாய்பாட்‌ 
டினைச்‌ சேர்ந்தது. இங்கு முன்பு குறித்தது போன்ற வல்லொலி 
இரட்டித்தல்‌ இதற்கு இணையான எந்தவொரு வேர்ச்சொல்லிலும்‌ 
இல்லை. வந்த போதிலும்‌ ஏவலாக வரும்‌ பொழுது, ஒப்புமை 
யாக்கத்தால்‌ நீட்சி பெற்ற எதிர்கால வடிவத்திலும்‌ மூக்கொலி 
என்பது இழப்புக்குள்ளாயிற்று. முன்னரே குறிப்பிட்டது போலச்‌ 
சில சமயங்களில்‌ அக்க அசையுடனும்‌ சில சமயங்களில்‌ ஆக்க 
அசை இன்றியும்‌ வரும்‌ வேர்களும்‌ உண்டு. 
சான்று : ஆர்‌ அருந்து; ஆழ்‌? அழுந்து. 

சொல்லாக்க அசையான *து'' நீக்கப்பட்டால்‌ வேர்‌ மூக்‌ 
கொலியுடன்‌ எஞ்சி நிற்கிறது. சில சமயங்களில்‌ பிற சொல்லாக்க 
அசைகளுக்கு முன்னரும்‌ மூக்கொலியுடன்‌ வரும்‌ பழைய வடிவங்கள்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. பிற்கால மாற்று வடிவங்களில்‌ (variants) 
மூக்கொலி மறைந்து விடுகிறது. . “இலங்கு?” என்பது “அலகு?” 
என்றாகியது. “வா?” என்பதற்கு வம்‌, வரு என்பன மாற்று வடி 
வங்கள்‌, “வம்‌”, “*வந்து'” என்பதையும்‌ *“வரு?”, “வருது” என்‌ 
பதையும்‌ தருகின்றன. 

முன்னரே குறிப்பிட்டது போல யூல்‌ பிளாக்‌ இவற்றிலெல்‌ 
லாம்‌ “உம்‌? அல்லது “உன்‌ என்னும்‌ விகுதியைப்‌ பற்றிப்‌ பேசுவார்‌. 
இதை .ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ இதற்கு அவர்தரும்‌ பொருள்‌ 
இன்னும்‌ நன்கு நிறுவப்‌ பெறாததால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட 
முடியாது.”” 

திராவிடமொழி அடிச்சொல்லகராதியில்‌, மூலத்திராவிட 
மொழிக்கும்‌ தமிழுக்கும்‌ இடையே கொடுக்கப்பட்டுள்ள இன 
ஒலிகளைப்‌ பின்வரும்‌ பட்டியலில்‌ காணலாம்‌. மூலத்திராவிட 
மொழி ஞகரத்தையும்‌, ஆடொலி றகரத்தை நுனியண்ண 
வெடிப்பொலியாகவும்‌ இதில்‌ சேர்த்துள்ளோம்‌. 
27 Jules Bloch: The Grammatical Sturcture of Dravidian Languages, 

p 72 


50 தமிழ்‌ மொழி வரலாறு 


முலத்திராவிடமொழி தமிழ்‌  முலத்திராவிடமொழி தமிழ்‌ 
த ப ட ட பப. ப பட்ட 
*அ* அ ண்ட்‌ ண்ட்‌ 
1ஆ ஆ ர்த்‌ 2 
இ இ ர்த்‌ ள்‌ 
1௭ ஈ ர்த்த்‌ த்தி 
1௨ உ [ந்த்‌ ந்த்‌ 
ஊஊ ஊ ரப்‌ ப்‌ 
1ஏ ஏ 1.த்‌ த்‌ 
1.ந்ஜ்‌ ற்ற்‌ 
ஓ ஒ ர்ன்ற்‌ னற 
ர்ஓ ஓ 1 ஞு 
ர்க்‌- க்‌, ச்‌ ரன்‌, ந்‌ னன்‌ 
1-க்‌ க்‌ ர்ண்‌ ண்‌ 
ர்க்க்‌ க்க்‌ ரஞ்‌ ஞூ 
ர்ங்க்‌ ங்க்‌ ர்ய்‌ வ 
சச்‌ ச்‌ £ர்‌ ர்‌ 
ர்ச்‌ ச்‌ 1ல்‌ ல்‌ 
ச்சீ ச்ச்‌ ர்ல்ல்‌ -ல்ல்‌- 
'*ஞ்ச்‌ ஞ்ச்‌ ர்வ்‌- வ்‌ 
ரட்‌ ம்‌ -வ்‌- வ்‌ 
1-ட்ட்‌- ட்ட்‌ ல்‌ ற்‌ 
ள்‌ ள்‌ 
ரள்ள்‌ ள்ள்‌ 





* மூல மொழியைக்‌ குறிக்கப்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
*? என்ற குறியீட்டிற்குப்‌ பதிலாக இங்கு “1” என்ற குறியீடு 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


1 ரச்‌” அடிக்கடி தமிழில்‌ மறைகிறது. 
2 மூலத்திராவிடத்தில்‌ இரு ஒலியன்கள்‌ இருந்தன என்பதற்குத்‌ 


தமிழில்‌ சான்று உள்ளது எனத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ 
இன்னும்‌ தெளிவாகவில்லை, 


ட்ப 


உதடு 
ஓம 


p< (G 


ட்‌ 


பது 
2219 மழு 
eg, 


ஏஏஞ்ஏ 95 99 


ர 


எஃகு 
ரா 


தத்‌ 


GCE CS 


6 6 6 6 


ஏ 
IE] AC) 


12 


ரூமு ௪4 (3 


ழு 
ஒரி 


இர்‌. னை 18 
[8 (016 
௪ பத அ 147 IX 
௫ ௪ ண ய்யா 
(6 
ச 3 ய்யா IX 
ரூ 2 ஐ — (இரா 0௦1௦ 
ம ஏடு 
(01௩.௫) Ge X 
“1 42 ௩ (WO 1919 


1920, wR) 
(Pure (ore (2) 





59 XI 
<p _— 2 IIIA 
9 ௭ 1009-௪. IIA 

nddAAD “கழ்‌ “ார்க்ம 
நீரு 
௭4௭ ௪4 34௪ OF IA 
(ல (6) (5 4 9 ஓ A 
தது 
சீ ம1/6 
ட்ட பத அச Wie AI 
T<F 19 (2 மூ.ப௪2 III 
<r 100 < Wo 4576 Il 
— AG) I 
EY 
மீற எலாம்‌ மழ ரீ 0 2 மாறாம 
091220 06 ரியா 0௫ nde மஜ 


wf ௭00௫ 


ல்‌ தமிழ்மொழி வரலாறு 


நெடில்‌ மெய்‌, குறில்‌ மெய்யீற்று ஒரசை வேர்ச்‌ சொற்களில்‌ 
உள்ள மெய்‌ உயிர்‌ முதல்‌ மொழி முன்‌ இரட்டிக்கிறது; இச்‌ 
சொற்களின்‌ உகரவீறும்‌ உயிர்முன்‌ மறைகின்றது. இது போல 
ஆறாம்‌ வினைவிகற்ப வாய்பாட்டில்‌ இறந்தகால இடைநிலை சேரும்‌ 
போது வேரின்‌ இறுதி உகரம்‌ இழப்புற்று இறந்தகால இடை 
நிலைக்குப்‌ பின்‌ உகரம்‌ தோன்றுகிறது. வேறு உயிர்களில்‌ முடியும்‌ 
வேர்கள்‌ ஓர்‌ உயிரொலியால்‌ தொடரப்படுமாயின்‌ யகரவுடம்படு 
மெய்பெறுகின்‌ றன. இ,ஈ, எ, ஐ முதலிய உயிர்களில்‌ முடியும்‌ 
வேர்கள்‌ யகரவுடம்படு மெய்யையும்‌ ஏனைய வகரவுடம்படு மெய்‌ 


யையும்‌ பெறுகின்‌ றன, 


4 
முகக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 


1 குகைக்‌ கல்வெட்டுக்கள்‌ கண்டுபிடி க்கப்பட்டமை 

இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌, குறிப்பாக 1906 ஆம்‌ 
ஆண்டிலிருந்து, பழைய பாண்டிய நாடென வழங்கும்‌ தென்‌ 
தமிழக மாவட்டங்களில்‌ சிறிய கல்வெட்டுக்கள்‌ பல தொடர்ந்து 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவையெல்லாம்‌ குகைகளில்‌ பொறிக்‌ 
கப்பட்டிருந்தன. இக்குகைகள்‌ துறவிகளின்‌ குளிர்காலத்‌ தங்குமிடங்‌ 
களாயிருந்திருக்கக்கூடும்‌. இக்குகைகளில்‌ வழ வழப்பாகச்‌ செதுக்கப்‌ 
பட்ட கற்படுக்கைகள்‌ உள்ளன. இக்‌ கல்வெட்டுகளும்‌ குகைகளும்‌ 
இலங்கையில்‌ காணப்படுவனவற்றைப்‌ போன்றே உள்ளன. இவ்விரு 
இடங்களிலுமுள்ள கல்வெட்டுக்களும்‌ பிராமி வரிவடிவத்தால்‌ 
எழுதப்பட்டவையாகும்‌. தொல்‌ எழுத்தியல்‌ அடிப்படையில்‌ இக்‌ 
கல்வெட்டுக்களின்‌ காலத்தை கி.மு. மூன்றாம்‌, இரண்டாம்‌ 
நூற்றாண்டுகள்‌ என நிர்ஸயிப்பர்‌. தென்‌ தமிழகக்‌ குகைக்‌ கல்‌ 
வெட்டுகளுக்கும்‌ இலங்கைக்‌ குகைக்‌ கல்வெட்டுகளுக்கும்‌ இடையே 
ல வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌, இவற்றுக்கிடையில்‌ குறிப்பிடத்‌ 
தக்க அளவு இன ஒற்றுமை காணப்படுவதால்‌, இவற்றைப்‌ பிராமி 
வரிவடிவத்தின்‌ தென்னக வகை என்று அழைப்பதில்‌ தவறில்லை. 


2 வரசிப்பு (Decipherment) 

முன்னர்‌ அறியப்படாத, புதிய வரிவடிவத்தை ஆராய்ந்து, 
வாசித்தறிவது என்பது ஒருவகையில்‌ துப்பறிவதை ஓக்கும்‌. புதிய 
வரிவடிவத்தின்‌ அக ஒருமைப்பாட்டினைக்‌ காண ஏதுவாக மொழி 
யியல்‌ முறைகளைச்‌ செம்மைப்படுத்துவதற்கும்‌, அதன்‌ வழியே 
அவற்றைச்‌ சரியாக வாசித்தறியவும்‌, புதிய வரிவடிவத்தை 
ஆராயும்‌ முயற்சி உதவுகிறது. 
சில ஒலி வழக்குகள்‌ : உயிர்கள்‌ 

அசோகரது கல்வெட்டுக்களில்‌ மெய்யையும்‌ நெட்டுயிர்‌ 
ஆகாரத்தையும்‌ கொண்ட ஓரசையினைக்‌ குறிக்கும்‌ வரிவடிவின்‌ 


34 தமிழ்‌ மொழி வரலாறு 


உச்சியின்‌ வலப்புறத்தில்‌ உள்ள படுக்கைக்கோடு நெட்டுயிர்‌ ஆகா 
ரத்தைக்‌ குறிக்கும்‌ ; உச்சியின்‌ இடது புறத்தில்‌ உள்ள படுக்கைக்‌ 
கோழு ஏகாரத்தைக்‌ குறிக்கும்‌ ; இரு புறங்களிலும்‌ படுக்கைக்‌ 
கோடுகள்‌ வருமாயின்‌ அது ஓகாரத்தைத்‌ குறிக்கும்‌. அனால்‌ இவ்‌ 
வரிவடிவத்தின்‌ தென்னக வகையில்‌, இக்கோட்டின்‌ அளவானது 
வேறுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு நீண்ட கோடு நெட்டுயிரையும்‌ 
குறுகிய கோடு குற்றுயிரையும்‌ குறிக்கின்றன. கோட்டின்‌ அளவு 
வேறுபாட்டால்‌ ஏகாரமும்‌ எகரமும்‌, ஓகாரமும்‌ ஓகரமும்‌ வேறு 
படுத்தப்படுகின்‌ றன. அசோகரது கல்வெட்டுக்களில்‌ “க” என வாசிக்‌ 
கப்படுவது இங்கு “க்‌” என்றே வாசிக்கப்படவேண்டும்‌. தென்னகப்‌ 
பிராமி வரிவடிவம்‌ தனிவகையானது என்பதை இவ்வேறுபாடுகள்‌ 
காட்டும்‌. 
மெய்கள்‌ 

தற்கால ஆங்கில வரிவடிவத்தில்‌ உள்ள ' என்பது போன்ற 
ஓர்‌ எழுத்து தென்‌ மாவட்டப்‌ பிராமி வரிவடிவத்தில்‌ காணப்படு 
கிறது. அதுவே மகரம்‌ என இனங்காணப்பட்டது. இதுவே குகைக்‌ 
கல்வெட்டு மொழியின்‌ உண்மைத்‌ தன்மையை வெளிப்படுத்து 
தின்றது. அசோகரது கல்வெட்டுக்களின்‌ பிராமி வரிவடிவத்தில்‌ 
நுனிநா பல்‌ மூக்கொலியான நகர மெய்யானது படுக்கைக்‌ கோடு 
ஒன்றின்‌ நடுவில்‌ நிற்கும்‌ செங்குத்துக்‌ கோட்டால்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. அதைப்போன்ற ஓர்‌ எழுத்து, ஆனால்‌ வலது புறம்‌ 
சிறு வளைவுடன்‌ கூடியதாக உள்ளது காணப்படுகிறது. அது 
னகர மெய்யாக இருக்கலாம்‌ என உணரப்பட்டது. தமிழை 
அறிந்தோர்‌ அதை நுனியண்ண மூக்கொலியாகவே கொள்வர்‌. 
நுனிநா பல்‌ மூக்கொலியான நகர மெய்யுடன்‌ இம்மெய்யொலிக்கு 
“வேற்று நிலை வழக்கு?” உண்டு என்பதை இத காட்டுகிறதா என்ற 
வினா எழுகிறது. தமிழ்‌ வரிவடிவம்‌ ஒன்று இருந்திருக்க, அதனையே 
இங்குப்‌ பிராமி வரி வடிவத்தில்‌ எழுதியிருக்க வேண்டும்‌ எனில்‌, 
தமிழில்‌ இவ்வொலிகட்கிடையில்‌ வேற்று நிலை வழக்கு இல்லாத 
பொழுது பிராமி வரிவடிவத்தில்‌ இவ்வொலிகள்‌ வேறுபடுத்தப்‌ 
பட்டிருக்கத்‌ தேவையில்லை. ஆனால்‌ தமிழ்‌ வரி வடிவம்‌ எதுவும்‌ 
அக்காலத்தில்‌ இருந்ததா என்பது ஐயப்பாட்டிற்குரியதே. அது 
அங்ஙனமாயின்‌ குகைக்கல்வெட்டுக்களை எழுதுவதற்குக்‌ காரணமா 
மிருந்தோர்‌—அவர்கள்‌ தமிழைத்‌ தாய்‌ மொழியாகக்‌ கொள்ளா 
தவராக இருந்திருக்கலாம்‌--இவ்வொலிகட்கு இடையிலுள்ள வேறு 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 55 


பாட்டைக்‌ கவனித்திருக்க வேண்டும்‌. “5' என்னும்‌ வடிவம்‌ தனது 
மேல்‌ வளைவு முடிவிலிருந்து நேர்‌ கீழாக எழுதப்பட்ட செங்குத்துக்‌ 
கோட்டை ஊன்றுகோலாகக்‌ கொண்டு நிற்பதைப்‌ போல அதற்குத்‌ 
தொடர்பான நுனியண்ண வெடிப்பொலி காணப்படுகிறது. 
தென்னகப்‌ பிராமியில்‌ உள்ள நுனியண்ண வெடிப்பொலியின்‌ வரி 
வடிவமானது அசோகரது கல்வெட்டுக்களின்‌ பிராமி வரிவடிவ த்தில்‌ 
நாவளை வெடிப்பொலி, நுனிநா பல்‌ வெடிப்பொலி ஆகியவற்றிற்‌ 
குரிய எழுத்துக்களின்‌ தேசேர்க்‌ கையால்‌ உருவாக்கப்பட்டதாகும்‌. 
நுனியண்ண வெடிப்பொலியின்‌ பிராமி வரிவடிவம்‌ கண்டுபிடிக்கப்‌ 
படுவதற்குக்‌ காரணமாக இருந்தவர்‌ யாராகினும்‌ சரி அவர்‌ இவ்‌ 
வொலி நாவளை வெடிப்பொலிக்கும்‌ நுனிநாபல்‌ வெடிப்பொலிக்‌ 
கும்‌ நடுவில்‌ அடைகிறது என்பதை உணர்ந்திருக்க வேண்டும்‌. 
தொல்காப்பியர்‌ விவரிப்பது போல நுனியண்ண மூக்கொலியை 
உச்சரிக்கையில்‌ நாவில்‌ வளைவு ஏற்படுவதைக்‌ குறிப்பதுபோல அவ்‌ 
வொலியின்‌ பிராமி வரிவடிவம்‌ அமைந்துள்ளது. இதைப்பற்றி 
பின்னர்‌ ஆராய்வோம்‌. 

கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ சில எழுத்துப்‌ பிழைகளை 
நாம்‌ தள்ளிவிடவேண்டும்‌. சான்றாக னகரம்‌ சிலவிடங்களில்‌ நகர 


மாகவும்‌ ணகரமாகவும்‌ எழுதப்பட்டுள்ளது. 


சில வடமொழி ஒலிகள்‌ இல்லாமை 


ஒலிப்புடை வெடிப்பொலிகள்‌ (Voiced plosives), மூச்சுடை. 
வெடிப்பொலிகள்‌ (Asழirated plosives) முதலியன இக்கல்வெட்டுக்‌ 
களில்‌ காணப்படவில்லை. முன்னரே குறிப்பிட்டதுபோலக்‌ குற்று 
மிர்களான எகரமும்‌ ஒகரமும்‌ அவற்றுக்கு இனமான நெட்டுயிர்‌ 
களிடமிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட்டுள்ளன. நாவளை ஒலிப்‌ 
புடை உரசொலியாஇய (Retroflex Voiced Fricative) ழகர மெய்யும்‌ 
நாவளை மருங்கொலி ஆகிய (Retroflex lateral) ளகர மெய்யும்‌ 
காணப்படுகின்றன. *ஐ', “ஒள: முதலிய சத்தியக்கரங்களும்‌ 
(Diphthongs) ௫, லு முதலிய அசையொலிகளும்‌ காணப்படவில்லை. 
நுனிநா பல்‌ குழிந்துரசொலியைத்‌ தவிரப்‌ பிற குழிந்துரசொலி 
களும்‌ (ibis) காணப்படவில்லை. அந்தக்‌ குழிந்துரசொலியும்‌ 
பிறவிடங்களில்‌ மூலத்திராவிட மொழி இடையண்ண வெடிப்பொலி 
யாகவே ஆகிவிடுகிறது. 

தென்‌ மாவட்டக்‌ குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி “தமிழ்‌ 
மொழி போன்றதொரு மொழி?” (Something like Tamil) அல்லது 


56 தமிழ்‌ மொழி வரலாறு 

மூலத்‌ தென்‌ திராவிட மொழி (Proto-South Dravidian) என்பதை, 
மேலே ஆராயப்பட்ட. செய்திகள்‌ தெளிவாகச்சுட்டிக்‌ காட்டுகின்றன. 
ஆனால்‌ இக்குகைக்‌ கல்வெட்டு மொழி தமிழ்‌, பிராகிருதம்‌ ஆகிய 
மொழிகளின்‌ “கலப்பு மொழி?” (Hybrid language) போல இருப்‌ 
பதையும்‌ கவனிக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ இக்கல்வெட்டுக்களைச்‌ 
செதுக்கிய பெளத்த சமயத்தினர்‌ பிராகிருதத்தில்‌ பேரறிஞர்‌ 
களாயிருந்த போதிலும்‌ தமிழைத்‌ தாய்‌ மொழியாக உடையோ 
ரல்லர்‌. தமிழ்‌ மக்கள்‌ புரிந்து கொள்வதற்காக வென்றே அவர்கள்‌ 
இக்கல்வெட்டுக்களைச்‌ செதுக்கினார்கள்‌. 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ ஒரு தனிச்‌ சிறப்பியல்பு 


இக்‌ கல்வெட்டுக்களே ஈழம்‌ பற்றிக்‌ குறிப்பதாலும்‌, இவை 
இலங்கையில்‌ காணப்படும்‌ குகைக்கல்‌ வெட்டுக்களை ஓத்து அமைந்‌ 
திருப்பதாலும்‌, சிங்கள மொழியின்‌ செல்வாக்கு இவற்றில்‌ இருக்கக்‌ 
கூடுமோ என எதிர்பார்க்கலாம்‌. இரட்டித்த மெய்கள்‌ சில 
இடங்கள்‌ தவிர, ஏனைய இடங்களிலெல்லாம்‌ தனி மெய்களாலேயே 
குறிக்கப்படுகின்றன. பிராகிருதத்துடன்‌ ஒப்பு நோக்குகையில்‌ இது 
சிங்களமொழியின்‌ தனிச்‌ இறப்பியல்புகளில்‌ ஒன்றாகும்‌. இவ்வியல்‌ 
முழுதும்‌ இக்கருத்தே கொள்ளப்பெற்றுள்ளது. கிறித்துவுக்கு முற்‌ 
பட்ட காலத்தைச்‌ சேர்ந்த தொல்காப்பியத்தில்‌ தனிமெய்‌ இரட்டித்‌ 
தமை என்ற வேற்று நிலை வழக்கு நிலைபெற்றிருத்தலின்‌ குகைக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ காணப்பெறும்‌ தமிழமைப்பிலும்‌ வரிவடிவில்‌ 
சுட்டப்பெறாவிட்டாலும்‌ இவ்வழக்கு இருந்ததாகவே கொள்ள 
வேண்டும்‌. 


ஒரு குடும்ப மொழியின்‌ வரிவடிவத்தால்‌ பிறிதொரு குடும்ப 
மொழி எழுதப்படும்‌ பொழுது, அவ்வெழுத்துக்களின்‌ ஒலியன்‌ 
மதிப்பை அளந்தறியப்‌ பின்பற்றப்படும்‌ வழிமுறையை விளக்குவதற்‌ 
காகவே இதுகாறும்‌ இவை விரித்துக்‌ கூறப்பட்டன. 
ஒலியன்கள்‌ (Phonemic Inventory) 
உயிர்கள்‌ 
இ ௪ ௨ ஊ 
எ ௫ ஓஒ ஐ 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 27 


மெய்கள்‌ 
க்‌ ச்‌ [இனி ற்‌ த்‌ ப்‌ 
(ஞீ) ண்‌ ன்‌ ந்‌ ம்‌ 
ய்‌ ர்‌ வ்‌ 
ழ்‌ ள்‌ ல்‌ 


6... 


குறிப்பு: [ச்‌] 560); கடன்‌ வாங்கிய சொற்களில்‌ “5 
மொழி முதலில்‌ வருகின்றது. பிறவிடங்களில்‌ “ச்‌” வருகின்றது. 
அருகிய வழக்குடைய “44, 1h” முதலியன பிராகிருதச்‌ சொற்களில்‌ 
வருகின்றன. 


வருமுறை (Distribution) 


மொழி முதல்‌ க்‌--ச்‌-- ப த ப்‌-- 
மொழி இடை -க்‌-- ச்‌ ட்‌. ற்‌ த்‌ ப்‌ 
(தனித்து) 
மொழி இடை க்க்‌- ச்ச்‌ -ட்ட்‌- அற்ற. த்த -—ப்ப்‌- 
(இரட்டித்து) 
(நாம்‌ விளக்கியபடி ) 
ச்‌ -ண்ட்‌-- -ன்ற்‌- -ந்த்‌- -ம்ப்‌- 
ந்‌ ம்‌ 
_ண்‌-— ன்‌ ந்‌. ம்‌ 
ய்‌ வ 
| 
ய்‌ 
ழ்‌ ண க 
ர்‌ 
திடப்‌... அவி 
ள்ள்‌-- -ல்ல்‌-- 


எனவே மூலத்திராவிட மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்பு இக்‌ 
காலத்திலும்‌ தொடர்வதைக்‌ காணலாம்‌. 
வெடிம்பொலிகள்‌ 

வேற்றுநிலை வழக்குகளை நிறுவும்‌ சான்றுகள்‌ கிடைக்காமை 
யால்‌ வெடிப்பொலியன்கள்‌ என்ற சொல்லாட்சியைக்‌ கையாளுவது 
சிரமம்‌ எனினும்‌ நாம்‌ மூலத்திராவிட மொழியிலிருந்து இக்குகைக்‌ 
கல்வெட்டுக்களின்‌ மொழி நிலைக்கு வருவதால்‌, க்‌,ச்‌,ட்‌,ற்‌,த்‌, ப்‌ 
ஆகிய ஆறையும்‌ வெடிப்பொலியன்களாகக்‌ கொள்ளலாம்‌. 


58 தமிழ்‌ மொழி வரலாறு 


க்‌, ச்‌, த்‌, ப்‌ ஆயெ நான்கு வெடிப்பொலியன்கள்‌ மட்டுமே 
மொழிக்கு முதலில்‌ வருகின்றன. நாவளை வெடிப்பொலியும்‌ 
நுனியண்ண வெடிப்பொலியும்‌ மொழிக்கு முதலில்‌ வருவதில்லை. 
வெடிப்பொலிகள்‌ எதுவும்‌ மொழிக்கு இறுதியில்‌ வருவதில்லை, 
ஆனால்‌ எல்லா வெடிப்பொலிகளும்‌ மொழி இடையில்‌ உயிர்கட்கு 
இடையிலும்‌, தங்களது இன மூக்கொலிகளுக்கு அடுத்தும்‌ (ங்‌ க்‌' 
என்பது மட்டும்‌ விதிவிலக்காக வருவதில்லை) வருகின்றன, “வ்‌ 
என்பதைத்‌ தவிர ஒலிப்புடை. வெடிப்பொலி எதுவும்‌ காணப்‌ 


படவில்லை. 
மூக்கொலிகள்‌ 


கடையண்ண மூக்கொலி, இடையண்ண மூக்கொலி, நாவளை 
மூக்கொலி, நுணியண்ண மூக்கொலி, நுனிநா பல்‌ மூக்கொலி, ஈரிகழ்‌ 
மூக்கொலி முதலிய மூக்கொலிகள்‌ காணப்படுகின்றன, ஈரிதழ்‌ 
மூக்கொலி மொழி இடையில்‌ தனது இன வெடிப்பொலிகளுக்கு 
முன்னரும்‌ மொழி முதலில்‌ உயிருக்கு முன்னரும்‌ வருகிறது. இது 
ஒலியனாகத்‌ தொடர்ந்து திகழ்கிறது. நுனிநா பல்‌ மூக்கொலியும்‌ 
இவ்வாறே மொழிக்கு முதலிலும்‌ இடையில்‌ இனவெடிப்டொலி 
களுக்கு முன்னரும்‌ வருகிறது எழுதுவோர்‌ நுனிநா பல்‌ 
மூக்கொலிக்கும்‌, நுனியண்ண மூக்கொலிக்கும்‌ இடையே வேறு 
பாட்டினைக்‌ கண்டனர்‌ என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம்‌, 
இவ்விரண்டும்‌ தனித்தனி ஒலியனாகலாம்‌. சில இடங்களில்‌ நுனி 
நா பல்‌ மூக்கொலி மொழிக்கு இறுதியில்‌ வருகிறது. நுனியண்ண 
அல்லது நாவளை மூக்கொலிக்குப்‌ பதிலாக, தவறாக இது எழுதப்‌ 
பட்டிருக்கலாம்‌. இடையண்ண மூக்கொலி மொழி முதலிலோ, 
இறுதியிலோ வரவில்லை. ஆனால்‌ மொழிக்கு இடையில்‌ மெய்யாக, 
இடையண்ணச்‌ சகரத்திற்கு முன்னர்‌ வருகிறது. அது ஒலியன்‌ 
நிலையினை இழந்து விட்டது என நினைப்பதற்குக்‌ காரணம்‌ எதுவும்‌ 


இடையின மெய்கள்‌ அல்லது மூக்கினம்‌ சாராத அதிர்‌ ஒலிகள்‌ 
(Non-nasat Sonorants) 

நாவளை, நுனியண்ண மருங்கொலிகள்‌ வருவது பற்றியும்‌, 
நாவளை ஓலிப்புடை உரசொலி பற்றியும்‌ முன்னரே குறிப்பிட்டோம்‌. 
இவை மொழிக்கு முதலில்‌ வருவதில்லை. ரகரம்‌, மொழி இறுதி 
யிலும்‌ இடையிலும்‌ வருகிறது. எஞ்சியுள்ள யகரமும்‌ வகரமும்‌ 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 59 


மொழிக்கு முதலில்‌ வருகின்றன. மொழி முதலில்‌ உயிரொலியை 
யுடைய ஒரு சொல்‌ தொடரும்‌ பொழுது இகரத்திற்கு அடுத்தபடி 
யகரம்‌ ஒரு உடம்படுமெய்‌ ஆகத்‌ தோன்றுகிறது. யகரத்துடன்‌ 
தொடங்கும்‌ பிற மொழிச்‌ சொல்‌ முன்‌ வைப்புயிர்‌ ஆகிய (Prothetic) 
“இ?” யைப்‌ பெறுகிறது. சான்று : யக்ஷ உ இயக்கன்‌. சிரியகன்‌ எனும்‌ 
சொல்‌ சீர்‌ 4 இயக்கன்‌ என்பதிலிருந்து தோன்றியது. இயக்குவன்‌ 
.என்ற வடிவம்‌ குறிப்பிடத்தக்கது. உகரம்‌ தொடர்ந்தாலும்‌ 
யகரம்‌ மொழி முதலாக வருகிறது ; சான்று: “யுள்‌' (இச்சொல்‌ 
லின்‌ பொருள்‌ தெரியவில்லை). ஆனால்‌ தொல்காப்பியத்தின்படி 
மொழி முதலில்‌ யகர மெய்யுடன்‌ ஆகாரம்‌ மட்டுமே வரும்‌. 
இம்மாறுபாடு பிராகிருத மொழிச்‌ செல்வாக்கின்‌ விளைவாகலாம்‌. 
உடம்படுமெய்‌ இல்லாத பல சொற்கள்‌ இருப்பதால்‌, கல்வெட்டு 
வரி வடிவம்‌ உயிர்‌ மயக்கங்களைக்‌ (Vowel Clusters) குறிப்பதாகக்‌ 


கொள்ளலாம்‌. 


மெய்களைப்‌ பொறுத்தவரையில்‌ மெய்ம்‌ மயக்கங்கள்‌ மொழி 
முதலிலோ அல்லது ஈற்றிலோ வருவதில்லை. மொழி இடை 
யிலேயே வருகின்றன. 
உயிர்கள்‌ 

௮, ௭, இ, ஓ, உ முதலிய ஐந்தும்‌ உயிரொலியன்களாகத்‌ 
தொடர்ந்து வருகின்றன எனக்‌ கொள்ள வேண்டும்‌. உயிர்களைப்‌ 
பொறுத்த வரையில்‌ நெடுமை ஓலியன்‌ தன்மையுடையதே ; 
ஆயினும்‌, அவ்வளவைச்‌ சரியாக வரையறுப்பது கடினமே ஆகும்‌. 
உயிர்கள்‌ மொழி முதலில்‌ வருகின்றன. தொல்காப்பியம்‌ விளகஇ 
இருப்பது போன்ற ““அ௧,இஒ,ஆஅ? முதலிய உயிரொலி 
மயக்கங்களும்‌ (Vowel Clusters) காணப்படுகின்‌ றன. தொல்காப்‌ 
பியர்‌ அளபெடைகள்‌ எனக்‌ குறிப்பிடும்‌ குறில்‌ தொடர்ந்த நெடில்‌ 
உயிர்கள்‌ காணப்படுவதையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. அதன்‌ 
அமைப்பு வருமாறு : 


உர * ௨, = | ற ்‌ ௨௨ ல | நெ [தது 
எடுத்துக்காட்டாகச்‌ செய்தான்‌ என்பது செய்த 4 அன்‌ ஆகும்‌. 
“ஆ அன்‌” என்பது “ஒன்‌” எனவும்‌ வருகிறது. இது தொல்காப்பியத்‌ 


* ௨ உயிர்‌; கு - குறில்‌; நெ நெடில்‌ 


60 தமிழ்‌ மொழி வரலாறு 


துக்கு ஏற்புடையதே. இதைப்போலப்‌ பலர்பால்‌ விகுதியான *ஐர்‌” 
என்பதன்‌ மூலவடிவம்‌ “ஆ அர்‌” எனலாம்‌. ஆனால்‌ அவ்வடிவம்‌ 
வரவில்லை எனினும்‌ “ஆர்‌” வழங்குகிறது (ஓர்‌ ல ஆ அர்‌ ல ஆர்‌). 
அவை தெரிநிலை வினையாலணையும்‌ பெயராயிருக்கக்‌ கூடும்‌. 


4 ஒலிமாற்றம்‌: மொழி இறுதி மூக்கொலி இழக்கப்‌ படுதல்‌ 

சில சொற்களில்‌ மொழி இறுதி 'மூக்கொலி கேட்கப்படா 
மலிருக்கும்‌ போக்கிருப்பதால்‌ அது குறிக்கப்‌ பெறுவதில்லை. குறிப்‌ 
பாக மொழி இறுதி மூக்கொலிக்கு முன்னர்‌ நெட்டுயிர்‌ வரும்‌ 
பொழுது இங்ஙனம்‌ ஏற்படுகிறது. சான்று: “செய்தான்‌ ல செய்தா”. 
மொழியிறுதி மூக்கொலி மறைந்தபின்‌ அதற்கு முந்திய உயிர்‌ 
மூக்கொலிச்‌ சாயல்‌ பெறுவது காரணமாகலாம்‌. அல்லது எழுது 
வோன்‌ செய்த பிழைகளாலும்‌ நேர்ந்திருக்கலாம்‌, 


கட்டுருபான (B௦பா Forms) அடைசொல்‌ (Attribute) வெடிப்‌ 
பொலிக்கு முன்னர்‌ வருமாயின்‌ மூக்கொலி முடிவைப்‌ பெற்றுக்‌ 
காணப்படுகிறது. ஆனால்‌ இது எல்லா இடங்களிலும்‌ இவ்வாறு 
குறிக்கப்பெறவில்லை, சான்று : நெடு ௦ நெடு (N = மூக்கினமெய்‌) 
(மெய்‌) உயிர்மெய்‌ மூக்கொலி ல (மெய்‌) உயிர்மெய்‌ உயிர்‌. 


முூக்கொலி 5 மருங்கொலி 
இலக்கிய மொழியை மட்டும்‌ கருத்தில்கொண்டு பார்த்தால்‌ 
மொழியில்‌ வரும்‌ நாவளை அல்லது நுனியண்ண மூக்கொலிகள்‌, 
தொல்காப்பியருக்குப்‌ பிற்பட்ட காலத்தில்‌ தமக்கு இணையான 
மருங்கொலியாக மாறுகின்றன. சங்க காலத்தில்‌ “வேண்‌” என்பது 
“வேள்‌” என்றாகிறது. இந்த மாற்றம்‌ குகைக்‌ கல்வெட்டுக்கால 
மொழியில்‌ ஏற்படவில்லை. 
5 பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழரக்கல்‌ | 
சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ பிராகிருத வடிவத்‌ தில்‌ வழங்கு 
கின்றன. இவை ஒலியன்‌ அமைப்பை விளக்க உதவுவன. அஃறிணை 
யாயின்‌ அச்சொல்‌ மகர இறுதியையும்‌ ஆண்பாலாயின்‌ னகர 
இறுதியையும்‌ பலர்பாலாயின்‌ ரகர இறுதியையும்‌ பெறுகின்‌ றன. 
siddhi > citti 
kificana >  hificanam 
kutumbika > kutimpikan 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 61 


upiska > upicia (6) 
yaksha > yakka >  yakkuin 
iditya > dycyan (2) 
dharma > dhammam 
aditthinam > atithinam 
vanik > vanikan 
nigama > © nikamam 
syilika cilakan 


எல்லாவிடங்களிலும்‌ உடம்படுமெய்‌, அதிலும்‌ குறிப்பாக 
யகர உடம்படுமெய்‌ இருப்பதில்லை. ககர மெய்யும்‌ யகர மெய்யும்‌ 
மாறி அமைகின்றன. 5,ச்‌, ய்‌ ஆகிய மெய்களும்‌ அங்ஙனமே 


ஆகின்றன. 
cariyan > carikan 
kicipan > kayipan 
harita > aritan 


jaya > cayan 


ஒலிப்படை வெடிப்பொலிகளும்‌, மூச்சுடை வெடிப்பொலி 
களும்‌, ஓஒலிப்பிலா வெடிப்பொலிகளாகவும்‌ மூச்சிலா வெடிப்‌ 
பொலிகளாகவும்‌ (Unaspirated plosives) மாறுகின்‌ றன. “மயா”, 
எithiரan என்பன விதிவிலக்குகளாகும்‌. 


“இயக்கு எனும்‌ வடிவம்‌, அக்காலத்திய வேர்‌ அல்லது 
சொற்களின்‌ வாய்பாட்டு வடிவங்களைக்‌ கடன்பெற்ற சொற்களும்‌ 
பெறலாயின என்பதைக்‌ கோடிட்டுக்‌ காட்டுவதாக அமைகிறது. 
“(மெய்‌) நெட்டுயிர்‌ மெய்‌ உகரம்‌” அல்லது (மெய்‌) நெட்டுயிர்‌ 
மெய்‌ (மெய்‌) உகரம்‌” அல்லது *(மெய்‌) உயிர்‌ மெய்‌ நெட்டுயிர்‌ 
(மெய்‌) உகரம்‌” இவை எல்லாவற்றிலும்‌ ஈற்றுயிர்‌ உகரமாகும்‌. 
மொழி முதல்‌ *॥” இழக்கப்படுகிறது. kkk. ஆனால்‌ இது 
பிராகிருத வடிவத்திலேயே தேர்ந்திருக்க வேண்டும்‌. “8” என்னும்‌ 
மெய்ம்‌ மயக்கம்‌ ௦” ஆகிறது. 

6 உருபனியல்‌ 1. வினை -- பொது 
எச்சங்கள்‌ 

“செய்து என்னும்‌ வினையெச்சம்‌ இறந்தகால அடிகளாக 
(இடைநிலைகளாக) மாறிவிட்டன. அகரவிகுதியை அதனுடன்‌ 


62 தமிழ்‌ மொழி வரலாறு 


சேர்த்தால்‌, அது பெயரடையாகிறது. சான்று: பிறந்து - ௮ ௪ 
பிறந்த. மொழி இறுதியில்‌ வெடிப்பொலிக்குப்‌ பின்னர்‌ வரும்‌ 
உசரம்‌ ஓர்‌ உயிரால்‌ தொடரப்படும்‌ பொழுது இழக்கப்படுகிறது. 
இவ்‌ அகர விகுதியை இலக்கண நூலார்‌ பெயரெச்ச விகுதி என்பர்‌. 
பெயரெச்சத்‌ தொடராக அது மொழி பெயர்க்கப்படுவதால்‌, 
அது பெயரெச்சம்‌ என வழங்கப்பட்டது. அடையாக இருந்தாலும்‌ 
பெயரடை போலவும்‌, வினையின்‌ அடிப்படைச்‌ செயற்பாடுகளைக்‌ 
கொண்டதாக இருப்பதாலும்‌ இதனது வேர்‌ வினையே என்பதாலும்‌ 
வினைக்கு அடையாக வரும்‌ இயல்புடைய எழுவாய்‌, செயப்படு 
பொருளை ஏற்கக்கூடுமாதலாலும்‌ இதை எச்சம்‌ என்கிறோம்‌. 


“வந்து போனான்‌” என்பது போன்ற வாக்கியங்களில்‌ “போனான்‌ ' 
என்பது தெரிநிலை வினைமுற்றாகும்‌. “வந்து” தெரிநிலை வினைமுற்றன்று. 
“வந்து பின்னர்‌” என்ற பொருளில்‌ அது விளக்கப்படலாம்‌. எனவே 
அது உம்மைப்‌ பொருளில்‌ வரும்‌ வினையெச்சம்‌ என வழங்கப்படு 
கிறது. யூல்‌ ப்ளாக்‌ இதை முற்று (&0501ப11ப6) எனக்‌ குறிப்பிடுவார்‌. 
தெரிநிலை வினைமுற்றுக்களுடன்‌ முடியும்‌ எச்ச வடிவங்களைப்‌ பழைய 
இலக்கண நூலார்‌ வினைஎச்சம்‌ என்பர்‌. இதுபோலப்‌ பெயருடன்‌ 
முடியும்‌ எச்ச வடிவங்களைப்‌ பெயரெச்சம்‌ என்பார்‌. எச்சம்‌ என்றால்‌ 
குறையுடையது எனப்‌ பொருள்படும்‌. அஃதாவது முற்றல்லாததாம்‌. 
பெயரெச்சம்‌ பெயரடையாக இருக்கும்‌; வினையெச்சம்‌ வினையடை 
யாக இருக்கும்‌, முற்றல்லாதன என் பதேதோரடு அவை தனித்து 
வழங்கக்கூடிய வடிவங்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. இருபெயரொட்‌ 
டமைப்பிலும்‌ அடை அடைகொளி என்ற அமைப்பிலும்‌ வரும்‌. 
ஏனெனில்‌ முற்றல்லாதனவாகிய கட்டு வடிவங்களும்‌ முற்றுவடிவங்‌ 
களும்‌ அவ்வாறு அழைக்கப்‌ பெறுவதில்லை, இதனால்‌ தான்‌ இலக்கண 
ஆசிரியர்கள்‌ பெயரடை (Adjective), வினையடை (0௮0) எனும்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்தவில்லை. குகைக்‌ கல்வெட்டுக்கள்‌ சிறியவை 
யாயிருப்பதால்‌ அவற்றில்‌ உம்மைப்‌ பொருளில்‌ வரும்‌ வினையெச்சம்‌ 
வரவில்லை. இக்கல்வெட்டுக்களில்‌ பெயரெச்ச வடிவங்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. சான்று : பிறந்த, செய்த. 


வினைமுற்றுக்கள்‌ 


பெயரெச்ச வடிவங்களோடு ஆண்பால்‌ ஒருமையைக்‌ காட்டும்‌ 
அன்‌ அல்லது உயர்திணைப்‌ பன்மையைக்‌ காட்டும்‌ ஆர்‌ அல்லது 
ஓர்‌ முதலான பெயர்ப்பதிலி விகுதிகள்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 63 


காலங்‌ காட்டும்‌ இடைநிலைகள்‌ 

இறந்த கால வினைகளில்‌ வேர்களுக்குப்பிறகு *-ந்‌ த்‌ஃ- 
அல்லது -“த்த்‌-” உள்ளன. தமிழ்ச்‌ சொற்களஞ்சிய அகராதி 
கூறும்‌ 4, 10 ஆகிய வினைவிகற்ப வாய்பாட்டு வகைகளில்‌ இவை 
அடங்கும்‌. மேலும்‌ 5 ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டில்‌ அடங்கும்‌ 
வேற்சொற்களும்‌ வருகின்றன. இவற்றின்‌ அடிப்படை அமைப்பு : 


(மெ) | கு ! உண்‌, மெக்‌ தல்ல ஜிவ்‌ உ (மெட்‌ மெ 
ந 


| கு | உமெ(மெ) உஇவ்வேர்ச்‌ சொற்களில்‌ உகரவிறுதி 
ந 


மறைவிற்குப்‌ பின்னர்‌ இகரவிறுதி சேர்க்கப்பெறுகிறது. இம்முறை 
யில்‌ அடையும்‌ வடிவம்‌ இறந்தகாலத்தைக்‌ காட்டும்‌. எனவே 
உண்மையில்‌ இருவகையான வினைமுற்றாக்கங்கள்‌ உள்ளன. ஓன்று 
தகர இடைநிலை வினைமுற்றாக்கம்‌. மற்றது இகர இடைநிலைபெற்ற 
வினை முற்றாக்கம்‌. 

ஈரேவல்‌ வினையும்‌ அவை அல்லா வினையும்‌ 


தமிழில்‌ ஈரேவல்‌ வினைக்கும்‌, அங்ஙனம்‌ அல்லா வினைக்கும்‌ 
வேறுபாடு உண்டு. இக்கல்வெட்டுக்களில்‌ ஈரேவல்‌ வினைவிகுதியாகிய 
“பி வேருடன்‌ சேர்க்கப்பட்டுள்ளமையைக்‌ காண்கிறோம்‌. 
இதனுடன்‌ வழக்கம்போல பெயரெச்ச விகுதியும்‌ பால்‌ விகுதியும்‌ 
சேர்க்கப்படுகின்‌ றன. சான்று : “கொட்டுபித்தோர்‌''. பிற்காலத்தில்‌ 
இது கொட்டுவித்தோர்‌ என மாறும்‌. குகை கல்வெட்டுக்களில்‌ பகரம்‌ 
வகரமாக மாறாத வழக்கே காணப்படுகிறது. 


பகரம்‌ வகரமாக மாறுவதில்‌ இருவேறு கட்டங்கள்‌ உள்ளதை 
நாம்‌ கருதுதல்‌ வேண்டும்‌. மூலத்‌ திராவிடமொழிக்‌ காலத்தி 
லேயே பல திராவிட மொழிகளில்‌ உள்ளது போல, வேர்ச்‌ சொற்‌ 
கள்‌ என்ற நிலையில்‌ பகரம்‌ வகரமாக மாறுவது இருந்தது. ஆனால்‌ 
விகுதிகளைப்‌ பொறுத்த வரையில்‌ இத்தகைய சீரான மாற்றம்‌ 
காணப்படவில்லை. எனவே பின்வந்த நிலையிலும்‌ விகுதிகள்‌ ஒலிப்‌ 
பிலா வெடிப்பொலிகளாகவே இருந்தன. தமிழ்‌ போன்ற சில 
மொழிகளில்‌ வேரைப்‌ பொறுத்த வரையில்‌ பகரம்‌ வகரமாக (-ப்‌- 
உ-வ்‌) மாறிப்‌ பின்னர்‌ மீண்டும்‌ வகரம்‌ பகரமாகியது. (வ்‌ - 5 -ப்‌-) 
எனக்‌ கொள்ள வேண்டும்‌. எனவே வேரிலுள்ள வெடிப்பொலி 
களுக்கும்‌ ஏனைய இடங்களில்‌ வரும்‌ வெடிப்பொலிகளுக்கு மிடையே 


64 குமிழ்‌ மொழி வரலாறு 


வேறுபாடு இல்லாதிருக்கலாம்‌. பின்னர்‌ அடுத்த கட்டத்தில்‌ உயிர்‌ 
களுக்கும்‌, அரை உயிர்களுக்கும்‌ முன்னர்‌ பகரம்‌ வகரமாகிறது. 
மூக்கொலிகளை அடுத்த பகரம்‌ ஒலிப்புடை ஒலியாகும்‌ மூன்றாவது 
சட்டமும்‌ உண்டு. இன மூக்கினத்திற்குப்‌ பின்னர்‌ ஓலிப்புடை 
வெடிப்பொலிகள்‌ மூக்கொலிகளாவது அடுத்து மேலும்‌ ஏற்படும்‌ 
மாற்றமாகும்‌. குகைக்‌ கல்வெட்டு மொழியில்‌ பகரம்‌ (-ப்‌-) மாற்ற 
முறவில்லை. 


2 பெயர்கள்‌ 

சொற்கள்‌ உயர்திணை, அஃறிணை என்று இரண்டாகப்‌ பகுக்கப்‌ 
பட்டுள்ளன என்பதை மீண்டும்‌ இங்குக்‌ குறிப்பிடலாம்‌. இவை 
ஒவ்வொன்றிலும்‌ ஒருமை, பன்மை என்ற பாகுபாடு உண்டு. உயர்‌ 
திணை ஒருமையில்‌ மேலும்‌ ஆண்பால்‌, பெண்பால்‌ என்று இரு பிரிவு 
கள்‌ உண்டு. உயர்திணைப்‌ பன்மையில்‌ இலக்கண நிலையில்‌ ஆண்பால்‌ 
பெண்பால்‌ பாகுபாடு இல்லை. இதுபோல அஃறிணையிலும்‌ ஒருமை, 
பன்மை இரண்டிலுமே இலக்கண நிலையில்‌ இப்பாகுபாடு இல்லை, 


பெண்பால்‌ விகுதி ஏதும்‌ இக்கல்வெட்டுக்களில்‌ கிடைக்க 
வில்லை. பெளத்த சமயக்‌ குருக்கள்‌ தங்குமிடமான “பாழி” போன்ற 
பெயர்களை முன்பு குறிப்பிட்டது போல மேலும்‌ ஆராய இடமிருக்‌ 
கிறது என்றாலும்‌ அடிப்படையில்‌ அவை பெயர்கள்‌ போலச்‌ செயல்‌ 
படுகின்‌ றன என்றே கூறவேண்டும்‌. இவைகள்‌ ஆக்கப்‌ பெயர்கள்‌ 
(derived nouns) என்ற உணர்வே இன்னும்‌ பேசுவோரின்‌ மனத்‌ 
தில்‌ ஏற்படுவதில்லை. எனினும்‌ அடிப்படைச்‌ சொற்களிலிருந்து 
ஆக்கப்‌ பெற்ற அக்கப்‌ பெயர்கள்‌ எனக்‌ கொள்ளத்தக்கனவும்‌ 
உள்ளன. மகர மெய்யில்‌ முடியும்‌ அடிப்படைப்‌ பெயர்கள்‌, அதை 
இழந்து -த்த்‌-ஐப்‌ பெறுகின்‌ றன, அதற்குப்‌ பின்னர்‌ “ஒர்‌” விகுதி 
சேர்க்கப்படுகிறது. 
சான்று : நிகமம்‌ 5 நிகம - த்த்‌ ர ஓர்‌ 2 நிகமத்தோர்‌ 


7 தொடரியல்‌ 
இயைபு: திராவிட மொழிகளில்‌ திணை, எண்‌, பால்‌, இடம்‌ ஆகிய 
வற்றைப்‌ பொறுத்தவரையில்‌, எழுவாய்க்கும்‌ பயனிலைக்கும்‌ 
இடையே இயைபு உள்ளது. 
சான்று ॥ ““ஆரிதன்‌ கொட்டுபித்தோன்‌”” 
“நிகமத்தோர்‌ கொட்டிஓர்‌'” 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 63 


பெயர்த்‌ தொடர்‌ வாக்கியங்கள்‌ 


குகைக்‌ கல்வெட்டில்‌ உள்ள வாக்கியங்கள்‌ கருத்து (1௦1௦), 
கருத்து விளக்கம்‌ (௦௱௱£*) என்ற அமைப்பில்‌ உள்ள பெயர்த்‌ 
தன்மை கொண்ட வாக்கியங்களாகும்‌. வழக்கமாக எழுவாய்‌ அக்‌ 
குகையை வழங்கியவர்‌ யார்‌ அல்லது அதை வெட்டியவர்‌ யார்‌ என்‌ 
பதைக்‌ குறிப்பிடும்‌. பயனிலை “கொட்டியோர்‌” அல்லது *கொட்டு 
வித்தோர்‌' என்பதைத்‌ தெரிவிக்கும்‌, தமிழில்‌ மேலோட்டமாகப்‌ 
பார்க்கையில்‌ எழுவாயையுல்‌ பயனிலையையும்‌ இணைக்கும்‌ இணைப்பு 
இல்லை. ஆனாலும்‌ ஆழ்ந்த இலக்கண நிலையில்‌ அது இருக்கிறது. சில 
சமயங்களில்‌ பயனிலையே கருத்தாகவும்‌, எழுவாய்‌ என்பது கருத்து 
விளக்கமாகவும்‌ அமைகிறது.செயப்படு பொருளாக வரும்‌ அஃறிணைச்‌ 
சொற்கள்‌ வேற்றுமை உருபு எதையும்‌ ஏற்காது தொடர்ந்து . 
வரும்‌ வினைவேர்களுடன்‌ இயைந்து நிற்கின்றன. “கொடை?” 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெயருக்கு முன்னர்ச்‌ சல சமயங்களில்‌ 
பெயரெச்சம்‌ கருத்துவிளக்கம்‌ என்ற நிலையில்‌ வருகின்றது; கருத்‌ 
தாக வரவேண்டியவை வாராது உள்ளன. இம்முறை எழுவாயில்‌ 
லாத தற்காலத்‌ தமிழ்‌ வாக்கியங்களை நினைவுபடுத்துகிறது. ஒரே 
ஒரு இடத்தில்‌ “இவ” என்னுஞ்சொல்‌ இத்தகைய 'கருத்து” என்ற 
பொருளில்‌ வந்துள்ளது. (இவ - இவை; பின்னைய வழக்கு) 
பெயரெச்சம்‌ தான்‌ விசேடிக்கும்‌ பெயரின்‌ முன்‌ வரும்‌. 

8 சிறப்புப்‌ பெயரும்‌, இயற்பெயரும்‌ 

தற்காலத்‌ தமிழிற்‌ போலவே சிறப்புப்‌ பெயரும்‌ இயற்‌ 
பெயரும்‌ இரு பெயரொட்டுகளாக அமைந்து அவ்வமைப்பினாலேயே 
ஒன்றையொன்று விசேடிக்கும்‌ தன்மை சுட்டப்பட்டது. சாத்தன்‌, 
பிட்டன்‌, ஆதன்‌ என்பன இயற்பெயர்களாகும்‌. காவிதி, பொன்‌ 
புலவன்‌, கூல வாணிகன்‌, ஆசான்‌, அறிவன்‌ முதலியன சாதி 
அல்லது தொழிலை அடிப்படையாகக்‌ கொண்டமைந்த பெயர்‌ 
களாகும்‌. 

தொல்காப்பியர்‌ கூற்றின்படி சிறப்புப்‌ பெயர்‌ இயற்யெருக்கு 
முன்னர்‌ வரவேண்டும்‌. குகைக்‌ கல்வெட்டுக்களைப்‌ பொறுத்த 
வரையிலும்‌ இது உண்மையேயாகும்‌. 

சான்று : வேண்‌ கோசிபன்‌ ; கணியன்‌ இயக்குவன்‌ ; உபாசன்‌ 
போத்தன்‌, இவை ஒன்றையொன்று விசேடித்து நிற்கும்‌ உம்மைப்‌ 
பொருட்டொடர்ச்‌ சொற்களாகும்‌. 


னம. 
௫ 


தமிழ்‌ மொழி வரலாறு 


வெள்ளாடை, பாகனூர்‌, எருக்கோட்டூர்‌, எவோமி நாட்டு, 
தெங்கு(நாடு), குன்றத்தூர்‌, மதுரை, குமட்டூர்‌ போன்ற இடப்‌ 
பெயர்கள்‌ பலவும்‌ உள்ளன. வாழும்‌ இராமத்தின்‌ பெயர்‌ இயற்‌ 
பெயருக்கு முன்னர்‌ வருவதே வழக்கமாகும்‌. இவ்வாறு வரும்‌ 
இடத்தாலேயே இடப்பெயர்‌ அடையாஇறது. 


சான்று : **எருக்கோட்டூர்‌ ஈழக்குடும்‌ பிகன்‌??, சில இடங்‌ 
களில்‌ நாட்டுப்பெயர்கள்‌ அவ்வவற்றின்‌ கட்டு வடிவத்தில்‌ இயற்‌ 
பெயருடன்‌ தொகையாக வருகின்றன. அவ்விடங்களில்‌ நிலைமொழி 
யின்‌ மொழி இறுதி மகரமெய்‌ கெட்டு வருமொழிமுதல்‌ வெடிப்‌ 
பொலி இரட்டிக்றெது. 


சான்று : ஈழ(ம்‌) 4 குடும்பிகன்‌  ஈழக்குடும்பிகன்‌. 'நெடு”, 
“இன? - முதலியன கட்டு வடிவத்தில்‌ இயற்பெயர்களுக்கு முன்‌ 
ஓட்டா கின்‌ றன. கட்டுவடிவத்தில்‌ வரும்‌ அடை களை - வேர்ச்சொற்‌ 
களாகக்‌ கருதலாம்‌; இன வெடிப்பொலியால்‌ தொடரப்பட்டால்‌ 
அவ்வேரின்‌ இறுதியில்‌ மூக்கொலி இருக்கும்‌. ஆனால்‌ வேரிலேயே 
மகரமெய்‌ உண்டு எனக்‌ கொள்வது சிறப்பு உடையதாகலாம்‌. 
வெடிப்பொலியால்‌ தொடரப்படாத நேரங்களில்‌ அம்‌ மகரம்‌ 
நிற்கும்‌; தொடரப்படும்போது வெடிப்பொலியின்‌ இன மூக்கொலி 
யாகவும்‌ நிற்கும்‌. 
எ மரதீரி வரக்கியங்கள்‌ 

மாதிரி வாக்கியம்‌ ஒன்றை இங்குக்‌ தரலாம்‌. 
“வேண்‌ கோசிபன்‌ 
கொட்டுபித்த கல்‌ காஞ்சணம்‌””, 

வேண்‌ என்பது குறுநிலத்‌ தலைவர்கள்‌ குழு ஒன்றின்‌ 
பெயராகும்‌. 'கோசிபன்‌” என்பது Kaரஎறக என்ற “சமஸ்கிருதச்‌ 
சொல்லின்‌ தமிழாக்க வடிவமாகும்‌. *கொட்டுபித்த” என்பது 
ஈரேவல்‌ வினையின்‌ பெயரெச்ச வடிவமாகும்‌. இது கல்‌ காஞ்சணம்‌ 
எனும்‌ பெயருக்கு அடையாகிறது. *“காஞ்சணம்‌' எபைதன்‌ பொருள்‌ 
'உறையுள்‌”, “இருப்பிடம்‌” என்பதாகும்‌. *காஞ்சணம்‌' எனும்‌ 
பெயருக்கு மூன்னால்‌ சேர்க்கப்‌ பெற்றுள்ளது என்பதாலேயே “கல்‌” 
என்பது அதன்‌ அடைமொழியாகிறது, எனவே இவ்வாக்கியத்தின்‌ 
பொருள்‌ பின்வருமாறு :- இது *வேண்‌' வகுப்பைச்‌ சேர்ந்த 
கோசிபன்‌ என்பவனால்‌ கொட்டுவிக்கப்பட்ட கல்லால்‌ ஆதிய 
'காஞ்சணம்‌”. 


குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி 6/7 


குறிப்புக்கள்‌ 

The Materials are available in the Annual Report on South 
Jndian Epigraphy for 1912, 1915 and 1918 where the photos 
of the inscriptions are given. A discussion of the documents 
and a short history of the discovery are given in the Procee- 
dings and the transactions of the All India Oriental Conference, 
Madras, December 1924, pp 275-300 


See also the Proceedings of the first All India Oriental 
Conference, pp 327-48. An unsuccessful attempt to read the 
inscriptions as belonging to எச்சம்‌ form of Prakrit is made 
by Dr. C. Narayana Rao (The New Indian Antiquary, Vol. I, 


pp 362-76) 


Other references are :- 


1 K. Amirta Rao’: “‘The Dravidan Affinities of the Paiisici 
languages of North-Western Asia’’ in Sir Asutosh Mookerjee 
Silver Jubilee Vol. IIL, Orientalini, Part 2, pp 427-32 


2 K.A. Neelakanta Sastri : Madras University Journal, Vol. XIV, 
pp 3-4 
3 Suniti Kumar Chatterji: Old Tamil, Ancient Tamil and 


Primitive Dravidian, Tamil Culture. Vol, V, No. 2 1956, 
pp 148-74 


4 K.K. Pillai: “The Brahmi inscriptions of South India 
and the Sangam Language’’, Tamil Culture, Vol. V, No. 2. 
1956, pp 175-85 


0 
தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 


1 தொல்காப்பியத்தின்‌ காலம்‌ 

தமிழில்‌ இன்று கிடைக்கும்‌ நூல்களில்‌ தொன்மையானது 
தொல்காப்பியமே. பிற்காலத்தைச்‌ சேர்ந்ததாகக்‌ கூறப்படும்‌ சில 
கருத்துக்கள்‌, விதிகள்‌, சொற்கள்‌ என்பன தொல்காப்பியத்தில்‌ 
காணப்படுவ கால்‌, அவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு அதன்‌ 
காலத்தைக்‌ கி. பி, ஐந்தாம்‌ நூற்றாண்டு வரைக்கும்‌ பின்‌ தள்ளுவர்‌." 
ஆனால்‌ தொல்காப்பியத்தையும்‌ சங்க இலக்கியத்தையும்‌ பண்டைக்‌ 
காலத்து உரையாசிரியர்களைப்‌ போல, ஆழ்ந்து ஆராய்ந்தவர்கள்‌ 
தொல்காப்பியத்தைச்‌ சங்க இலக்கியங்களுக்கெல்லாம்‌ முற்பட்டது 
என்பர்‌.2 சில தொல்காப்பிய விதிகள்‌ சங்க காலத்தில்‌ வழக்‌ 
காறற்றுப்‌ போயின என்பதற்குச்‌ சான்றாகப்‌ பின்வருவனவற்றைச்‌ 
சுட்டிக்காட்டலாம்‌, ்‌ 

1 “வா்‌, “தா” முதலிய வினையடிகளின்‌ ஆட்சி தன்மை, 

முன்னிலை ஆகிய இரு இடங்களுக்கே உரியது, எனல்‌. 
2 “செல்‌, “கொடு” முதலிய வினையடிகளின்‌ ஆட்சிபடர்க்‌ 


கைக்கே உரியது,* எனல்‌. 


1 S. Vaiyapuri Pillai: History of Tamil Language and Literature, 
Madras, 1956, p 58 

2 இறையனார்‌ களவியல்‌ உரை, பாயிரம்‌ 
தொல்காப்பியம்‌, 512 

“அவற்றுள்‌ 
குருசொல்‌ வருசொல்‌ அஆயிரு கிளவியும்‌ 
தன்மை முன்னிலை ஆயீ ரிடத்தே”” 

4 தொல்காப்பியம்‌, 513 “ஏனை யிரண்டும்‌ ஏனை இடத்தே”. தோடா 
மொழியில்‌ “*கொடு'' என்பது இங்கனம்‌ வரன்முறைக்கு உட்‌ 
பட்டுப்‌ பயன்படுத்தப்படுவதாக எமனோ கூறுகிறார்‌. 

M. B. Emeneau, Language, Vol. 21, 1945 


6 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஓலியனியல்‌ 69 


உவம உருபுகளின்‌ ஆட்சி பற்றிய வரன்‌ முறைகள்‌. 
வியங்கோள்‌ வினையின்‌ ஆட்சி படர்க்கைக்கே உரியது,” 
எனல்‌. 


இயெற்பெயர்‌, சிறப்புப்பெயர்‌ ஆகியவற்றின்‌ ஆட்சி 
பற்றிய வரன்முறைகள்‌.£ 


'தான்‌', “பேன்‌” முதலிய இயற்பெயர்களின்‌ வழக்காறு,” 


இவ்விதிகளைச்‌ சங்க காலத்திற்குப்‌ பின்னால்‌ எழுந்த வளர்ச்‌ 
சிகள்‌ எனக்‌ கூறமுடியாது; ஏனெனில்‌ அவை சங்க காலத்திற்குப்‌ 
பிற்பட்ட கால இலக்கியங்களில்‌ ஆட்டி பெற்றிருக்கவில்லை. 


முரண்‌ பரடுகள்‌ 


தொல்காப்பிய நூற்பாக்கள்‌ சிலவற்றுக்கிடையில்‌ முரண்‌ 


பாடுகள்‌ 


காணப்படுகின்றன. இவற்றிற்கு இரண்டு விதமான 


விளக்கங்கள்‌ தரலாம்‌. 


1 


தொல்காப்பியத்தில்‌ சில இடங்களில்‌ தட்டுப்பாடுகள்‌ 
காணப்படுவதாக எண்ணித்‌ தொல்காப்பியத்தைப்‌ 
பயின்ற, மாணவர்‌ இலர்‌, இலை நூற்பாக்களைத்‌ தாங்க 
ளாகவே சேர்த்திருக்கலாம்‌. 

தொல்காப்பியம்‌ என்பது தனிப்பட்ட ஒருவரால்‌ எழுதப்‌ 
பட்டதென்பதைவிட, காலப்போக்கில்‌ இல சிந்தனைப்‌ 
போக்குகளை வளர்த்துக்‌ கொண்டு வரும்‌ ஓர்‌ இலக்கணக்‌ 
கோட்பாட்டினரின்‌ கூட்டு முயற்சியால்‌ உருவான 
தொன்றாக இருக்கக்கூடும்‌. 





5 தொல்காப்பியம்‌, 711 


“அவள்‌ 
முன்னிலை தன்மை ஆமீ ரிடத்தொடும்‌ 
மன்னா தாகும்‌ வியங்கோட்‌ கிளவி”. 


6 தொல்காப்பியம்‌, 524 


“சிறப்பி னாகிய பெயர்நிலைக்‌ களவிக்கும்‌ 
இயற்பெயர்க்‌ களவி முற்படக்‌ களவார்‌””, 


க தொல்காப்பியம்‌, 351 


“தானும்‌ பேனும்‌ கோனும்‌ என்னும்‌ 
ஆமுறை இயற்பெயர்‌ திரிபிடன்‌ இலவே”. 


70 குமிழ்‌ மொழி வரலாறு 


தொல்காப்பியப்‌ பொருளதிகார இறுதியில்‌ உள்ள மரபியலில்‌ 
பிள்ளை என்ற சொல்‌ “குழந்தையைக்‌ குறிக்க ஒரு பொழுதும்‌ 
வழங்காது எனக்‌ கூறப்படுகறது.” ஆனால்‌ பொருளதிகாரப்‌ புறத்‌ 
திணை இயலில்‌ “பிள்ளை” என்ற சொல்‌ “குழந்தையைக்‌ குறிக்க 
வழங்குகிறது.” மரபியலில்‌ வரும்‌ சில நூற்பாக்கள்‌ செய்யுளில்‌ “நூல்‌” 
பற்றிக்‌ கூறப்பட்டவைகளின்‌ தேவையற்ற “விரிவே” ஆகும்‌. இந்நூற்‌ 
பாக்கள்‌ பிற்காலத்தில்‌ சேர்க்கப்பட்டவையாக இருக்க வேண்டும்‌. 


பல்வேறு அடுக்குகள்‌ -- இவற்றுள்‌ பெரும்பகுதி பண்டைக்‌ காலத்ததே 

எனவே கதொல்காப்பியத்துக்குள்ளேயே உள்ள பழைய 
வழக்கையும்‌, பின்னைய வழக்கையும்‌ பிரித்தறிய வேண்டும்‌. 
எந்தெந்த விதிகள்‌ விளக்கங்கள்‌ முற்பட்டவை அல்லது சமகாலச்‌ 
சான்றோர்களிடமிருந்து பெறப்பட்டவை, எவை முதன்முதலாகக்‌ 
கூறப்பட்டவை என்பவற்றைத்‌ தொல்காப்பிய நூற்பாக்களே 
வேறுபடுத்துகின்றன.!? இவை தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முற்‌ 








8 தொல்காப்பியம்‌, 1503, 1510, 1518, 1523 
“அவற்றுள்‌ 
பார்ப்பும்‌ பிள்ளையும்‌ பறப்பவற்‌ றிளமை””. 
“பிள்ளைப்‌ பெயரும்‌ பிழைப்பு ஆண்டில்லை 
கொள்ளுங்‌ காலை நாய்‌ அலங்கடையே”'. 
“மகவும்‌ பிள்ளையும்‌ பறமும்‌ பார்ப்பும்‌ 

அவையும்‌ அன்ன அப்பாலான, 
பிள்ளை குழவி கன்றே போத்தெனக்‌ 
கொள்ளவும்‌ அமையும்‌ ஒரறி உயிர்க்கே'”. 

9 தொல்காப்பியம்‌, 1006 
,..வருதார்‌ தாங்கல்‌ வாள்‌ வாய்த்துக்‌ கவிழ்தல்‌ 

என்று இருவகைப்‌ பட்ட பிள்ளை நிலையும்‌...”” 

10 தொல்காப்பியம்‌, 2, 130... 

“எழுத்தெனப்‌ படுப 

அகரமுதல்‌ னகர இறுவாய்‌ 

முப்பஃ தென்ப 

சார்ந்துவரல்‌ மரபின்‌ மூன்றலங்‌ கடையே”. 
“மென்மையும்‌ இடைமையும்‌ வரூஉங்‌ காலை 
இன்மை வேண்டும்‌ என்மனார்‌ புலவர்‌””, 


தொல்காப்பியத்‌ குமிழ்‌ ஒலியனியல்‌ 71 


பட்ட தமிழின்‌ தன்மையை அறிய உதவுகின்றன. மேலும்‌ பழைய 
வழக்காற்றின்‌ தொடரர்ச்சியைச்‌ சுட்டும்‌ விதிகளும்‌ விதிவிலக்கு 
களும்‌ இவ்வகையில்‌ பெரிதும்‌ உதவக்கூடியன. தொல்காப்பியருக்கு 
முற்பட்ட காலத்‌ தமிழின்‌ இயல்புகள்‌, தொல்காப்பியத்‌ தமிழின்‌ 
இயல்புகள்‌, சங்க இலக்கியத்தின்‌ இயல்புகள்‌ ஆகியவற்றை ஓஒப்பிட்‌ 
டாராய்ந்து, தொல்காப்பியத்தின்‌ பெரும்‌ பகுதி சங்க காலத்திற்கு 
முற்பட்டது என்ற முடிவுக்கு வருகிறோம்‌. முன்னர்‌ ஆராய்ந்த பிரா 
மிக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழியானது தொல்காப்பியர்‌ காட்டும்‌ 
மொழியிலிருந்து மாறுபட்டதன்று என்பதையும்‌ கெளியலாம்‌. 
2 உச்சரிப்பு ஒலியியல்‌ (Articulatory Phonetics) 
தட்டுப்பாடுகள்‌ 
தமிழ்‌ ஒலிகளின்‌ உச்சரிப்பினை விளக்கத்‌ தொல்காப்பியத்தின்‌ 

எழுத்ததிகாரத்தில்‌ “பிறப்பியல்‌' என்னும்‌ ஓர்‌ இயல்‌ ஒதுக்கப்‌ 
பட்டுள்ளது. இவ்‌ இயலில்‌ காணப்படும்‌ சில தட்டுப்பாடுகள்‌, பிற்‌ 
காலத்தில்‌ சில நூற்பாக்கள்‌ சேர்க்கப்பட்டும்‌ கூட, நூல்‌ பழைய 
முழுமையான வடிவத்தில்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை என்பதைக்‌ 
காட்டுகின்றன. கொல்காப்பியப்‌ பிறப்பியலின்‌ முதல்‌ நூற்பா 
வானது பாணினியின்‌ (P51) 'சச்சாவை”: (51158) நினைவுபடுத்துவது 
போலத்‌ தோன்றுகிறது.!! இந்‌ நூற்பாவில்‌ கூறப்படும்‌ பிறப்‌ 
புறுப்புக்களில்‌ இரண்டான “தலை” நெஞ்சு ஆகியவற்றிலிருந்து பிறக்‌ 
கும்‌ ஒலிகள்‌ (இவை முறையே நாவளை ஒலிகள்‌, ஒலிப்பிலா ஒலிகள்‌ 
ஆகியவையாக இருக்கலாம்‌.) பின்னர்‌ வரும்‌ விளக்கங்களில்‌ 
இடம்பெறவில்லை, இதிலிருந்து இந்நூற்பா முதலில்‌ பிறப்பியலில்‌ 
இடம்‌ பெற்றிருக்கவிவலை, பின்னர்‌ சேர்க்கப்பட்டது என்பது புல 
னாகும்‌. உயிரொலிகள்‌, இடையின யகரம்‌ முதலியவற்றின்‌ பிறப்‌ 
து எனா 5: த த எ அன 

“உந்தி முதலா முந்துவளி தோன்றித்‌ 

தலையினும்‌ மிடற்றினும்‌ நெஞ்சினும்‌ நிலைஇப்‌ 

பல்லும்‌ இதழும்‌ நாவும்‌ மூக்கும்‌ 

அண்ணமும்‌ உளப்பட எண்முறை நிலையான்‌ 

உறுப்புற்‌ றமைய தகெறிப்பட நாடி 

எல்லா எழுத்தும்‌ பொல்லுங்‌ காலைப்‌ 

பிறப்பின்‌ ஆக்கம்‌ வேறுவே றியல 

திறப்படத்‌ தெரியுங்‌ காட்சி யான”, 


12 தமிழ்‌ மொழி வரலாறு 


பைப்‌ பற்றிக்‌ கூறுகையில்‌ ஒலித்தசைகளின்‌ அதிர்வின்‌ விளைவான 
ஒலிப்புடைமையை “மிடற்றுப்‌ பிறந்தவளி' எனத்‌ தொல்காப்பியர்‌ 
குறிக்கறோர்‌.!? மூக்கொலிகளைப்‌ பற்றிக்‌ கூறுகையில்‌ மூக்கொலி 
இசைமையைக்‌ (Nasal Resonance) குறிக்கிறார்‌.15 என்றாலும்‌ பிற 
இடையின ஒலிகள்‌, ஒலிப்புடை ஒலிகள்‌ ஆகியவற்றின்‌ பிறப்பை 
விளக்குகையில்‌ தொல்காப்பியர்‌ இத்தகைய செய்திகளைக்‌ ௬ற 
வில்லை. வெடிப்பொலிகள்‌ ஒலிப்புடை ஒலிகளா அல்லது ஓலிப்பிலா 
ஒலிகளா என்பதைப்‌ பற்றியும்‌ அவர்‌ ஏதும்‌ கூறவில்லை, 

ஒலிகளின்‌ பட்டியல்‌ 

இடம்‌ (Point of fArticulation), ஒலிப்பான்‌ (Articulator) 
ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌. தொல்காப்பியம்‌ பின்வரும்‌ ஒலி 
களின்‌ பிறப்பை விளக்குகிறது. முதலில்‌ “அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ; 
ஐ, ஓ, ஒ, ஒள?” என்றும்‌ உயிரொலிகள்‌ விளக்கப்படுகன்‌ றன. பின்னர்‌ 
“க்‌ ங்‌, ச்‌, ஞ்‌,ட்‌, ண்‌,த்‌, நீ, ப்‌,ற்‌,ம்‌, ன்‌,ய்்‌,ர்‌,ல்‌,வ்‌, ழ்‌, ள்‌? 
என்றும்‌ மெய்யொலிகள்‌ விளக்கப்படுகின்றன. இவை தவிர வேறு 
மூன்று ஒலிகளும்‌ உண்டு. அவை வருமாறு : 

1 ஆய்தம்‌. 
2 குற்றியலுகரம்‌. 
3 குற்றியலிகரம்‌. 

“எழுத்து? என்ற சொல்லே கதொல்காப்பியத்தில்‌ ஆளப்‌ 
பட்டுள்ளது. பொதுவாக இச்சொல்‌ “எழுது என்பதன்‌ அடியாகப்‌ 
பிறந்ததாகக்‌ கூறுவர்‌. ஆனால்‌ “எழுது” என்ற சொல்லே “எழு” 
என்ற வேர்ச்சொல்லைக்‌ கொண்டுள்ளது. (:-து” என்பது சொல்லாக்க 
12 தொல்காப்பியம்‌, 84, 99 

*அவ்வமழிப்‌, 

பன்னீ ருயிரும்‌ தந்நிலை திரியா 

மிடற்றுப்‌ பிறந்த வளியின்‌ இசைக்கும்‌” ”, 

அண்ணம்‌ சேர்ந்த மிடற்றெழு வளியிசை 
கண்ணுற்‌ றடைய யகாரம்‌ பிறக்கும்‌””, 

13 தொல்காப்பியம்‌, 100 
“மமல்லெழுந்‌ தாறும்‌ பிறப்பின்‌ ஆக்கம்‌ 
சொல்லிய பள்ளி நிலையின வாயினும்‌ 
மூக்கின்‌ வளியிசை யாப்புறத்‌ தோன்றும்‌”, 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌- ஒலியனியல்‌ 73 


அசையாகக்‌ கொள்ளப்பட்ட நிலையில்‌) “எழு என்ற சொல்லை 
“ஒலியை உச்சரித்தல்‌” என்ற. பொருளில்‌ தொல்காப்பியர்‌ பயன்‌ 
படுத்துகறோர்‌.?* எழுத்தின்‌ அளவைப்‌ பற்றியும்‌ அவர்‌ பேசுகிழுர்‌,15 
எனவே தொல்காப்பியர்‌ “எழுத்து” என்பதை “ஒலி' என்ற பொரு 
எிலேயே வழங்கியிருக்க வேண்டும்‌. எனினும்‌ இச்சொல்லை “வரி 
வடிவம்‌” என்ற பொருளில்‌ அவர்‌ பயன்படுத்தும்‌ இடங்களும்‌ 
உண்டு. 1 


மெய்யொலிகளின்‌ ஒலிப்பு 


கடை, இடை, நுனி என மூன்று பகுதிகளாக நாக்கு பிரித்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. வல்லண்ணத்தையும்‌ மெல்லண்ணத்தையும்‌ 
உள்ளடக்கிய அண்ணத்தை இங்ஙனம்‌ தொல்காப்பியர்‌ பகுக்கிறாரா 


14 தொல்காப்பியம்‌, 6 
“நீட்டம்‌ வேண்டின்‌ அவ்வள புடைய 
கூட்டி எமூஉதல்‌ என்மனார்‌ புலவர்‌”. 

15 தொல்காப்பியம்‌, 3, 4, 11, 12 
“அவற்றுள்‌ 
௮இஉஎஓ என்னும்‌ 
அப்பால்‌ ஐந்தும்‌ 
ஓரளவு இசைக்குங்‌ குற்றெழுத்‌ தென்ப?”. 
“அ ஈஊ ஏ ஐ ஓஒள என்னும்‌ 
அப்பால்‌ ஏழும்‌ 
ஈரளபு இசைக்கும்‌ நெட்டெழுத்‌ தென்ப”. 
“மெய்யின்‌ அளபே அரையென மொழிப”. 
““அவ்வியல்‌ நிலையும்‌ ஏனை மூன்றே”. 

16 தொல்காப்பியம்‌, 14, 15, 17 
“உட்பெறு புள்ளி உருவா கும்மே?” 
“மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலையல்‌?? 
“புள்ளி யில்லா எல்லா மெய்யும்‌ 
உருவுரு வாகி அகரமோ டுயிர்த்தலும்‌ 


ஏனை உயிரோடு உருவுதிரிந்‌ துயிர்த்தலும்‌ 
ஆயீ ரியல உயிர்த்த லாறே?”, 


74 தமிழ்‌ மொழி வரலாறு 


என்ற வினா இங்கு எழுகிறது. ““முதல்‌ நா அண்ணம்‌''!!, “இடை 
நா அண்ணம்‌”'!”, “நுனிநா அண்ணம்‌”??? முதலிய தொடர்களை 
அவரே ஆள்கிறார்‌. இவ்‌ அடைமொழிகள்‌ நாவிற்கு மட்டுமா 
அல்லது நா, அண்ணம்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ பொதுவானதா 
என்பது விளங்கவில்லை. முதல்‌ அண்ணம்‌, இடையண்ணம்‌ ஆகிய 
வற்றைப்‌ பொறுத்தவரையில்‌ இருவழிகளிலும்‌ கொள்ளலாமாகை 
யால்‌ சிக்கல்‌ எதுவும்‌ இல்லை, 


அ. கடை நர (Back of the tongue) ஏலிப்பானக அமைதல்‌ 
கடை நர கடையண்ண ஓலி (Dorso Velar) 


கடைநா கடையண்ணத்துடன்‌ மட்டுமே பொருந்துகிறது. 
கடையண்ண வெடிப்பொலியான ககரமெய்யும்‌ அதற்கு இணை 
யான மூக்கொலியான ஙகர மெய்யும்‌ பிறக்கின்றன. 


ஆ. இடைநர ஒலிப்பானாக அமைதல்‌ 

இடைநா இடையண்ணத்துடன்‌ மட்டுமே பொருந்தும்‌, 
இதனால்‌ இடையண்ண அடைப்பானும்‌ மூக்கொலியும்‌ பிறக்கின்‌ றன. 
இவை இன்று முன்னே ஓலிக்கப்பெறுகின்‌ றன. 


இ. நுனிநர ஒலிப்பானாக அமைதல்‌ 


“நுனிநா அண்ணம்‌” என்ற தொடர்‌ மிகவும்‌ முக்கியமானது. 
ஏனெனில்‌ நுனிநாப்பகுதி நா மேல்பதியில்‌ விளிம்பினால்‌ தொடுதலும்‌ 
அல்லது நுனியினால்‌ நுனியண்ணத்தைத்‌ தொடுதலும்‌ அல்லது &ழ்ப்‌ 
பகுதியில்‌ உள்ளண்ணத்தோடு வளைந்து தொடர்பு கொள்ளுதலும்‌ 
மேற்‌ கொள்ளக்‌ கூடும்‌. நுனிநாவானாது பல்லை அல்லது ஈற்றைத்‌ 
தொடுவது பற்றி நாம்‌ இங்குக்‌ கருதத்‌ தேவை இல்லை. அண்ணத்‌ 
தோடு சேர்ந்த நுனிநாவிற்கெனத்‌ தொல்காப்பியர்‌ வேறுபட்ட 
மூன்று வகை மெய்யொலிகளை அமைத்துக்‌ காட்டுகிருர்‌. 





17 தெதொல்காப்பியம்‌, 89 
“ககார ஙகாரம்‌ முதல்‌ நா அண்ணம்‌”்‌ 


18 தொல்காப்பியம்‌, 90 
“சகார ஞகாரம்‌ இடை நா அண்ணம்‌ 


சீ 


19 தொல்காப்பியம்‌, 91 
“ட்கார ணகாரம்‌ நுனி நா அண்ணம்‌?” 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 75 


நுனியண்ண வெடிப்பொலி 


நுனியண்ண வெடிப்பொலியும்‌ அதற்கு இனமான மூக்கொலி 
யும்‌ முதற்‌ பிரிவில்‌ சேர்ந்தவையாகும்‌. “நுனிநா அண்ணம்‌” என்ற 
தொடரில்‌ வரும்‌ “அண்ணம்‌” என்பதன்‌ பொருள்‌ குறித்து, இவ்‌ 
வொலிகளின்‌ பிறப்பை விளக்குகையில்‌ கருத்து வேறுபாடு எதுவும்‌ 
இல்லை. இங்கு *நுனியண்ணம்‌” என்றே பொருள்படுகிறது. 
தநுனிநா அண்ணத்தைத்‌ தொட உயர்ந்து செல்வதாகக்‌ கூறப்‌ 
படுகிறது என்றாலும்‌ கூட றகர மெய்யைப்‌ பிறப்பிக்கையில்‌ உயர்ந்து 
சென்‌ றடையாமலே நுனிநாவானது அண்ணத்தைத்‌ தொடுகிறது.? 
'அணரி' என்பதன்‌ பொருள்‌ “உயர்ந்து சென்றடைய முயலுதல்‌" 
என்பதாகும்‌. அது நாவளைவாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்ற 
தேவையில்லை. இவ்‌ வொலிகளை நுனிநா ஓலிகள்‌ (410815) என 
வகைப்படுத்தலாம்‌. ஆனால்‌ சமஸ்கிருதத்தில்‌ உள்ள அண்ணமுடி 
ஒலிகளுடன்‌ (Cerebrals) ஒத்த டகரம்‌ ணகரம்‌ ஆயெவற்றின்‌ பிறப்‌ 
பைக்‌ கூறுங்கால்‌, “அணரி' என்னும்‌ சொல்‌ தொல்காப்பியத்தில்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. இவ்வொலிகள்‌ தொல்காப்பியர்‌ காலத்‌ 
தமிழில்‌ நுனிநா ஓலிகளாக இருக்கவில்லை என்றே கருதவேண்டும்‌. 
அவற்றில்‌ நாவிளிம்பு தொடுதல்‌ (Blade Contact) என்பது இருந்தது. 
டகரமெய்‌ ;இன்று எல்லா இந்திய மொழிகளிலும்‌ நாவளை ஒலியாக 
உள்ளது. “நுனிநா அண்ணம்‌” என்ற தொடருக்கு நுனிநாவானது 
அண்ணத்தின்‌ எப்பகுதியுடனாவது தொடர்பு கொள்வது எனப்‌ 
பொருள்‌ கொண்டாலும்‌ கூட நாவிளிம்பு அண்ணத்தைத்‌ தொட 
டகரமெய்‌ பிறப்பதாகவும்‌, நுனிநா அண்ணத்தைத்‌ தொட றகர 
மெய்‌ பிறப்பதாகவும்‌ தொல்காப்பியர்‌ கூறும்‌ வேற்றுமையை 
(Contrast) நன்கு வலியுறுத்திக்‌ கூறவேண்டும்‌. நுனியண்ண ஒலியான 
றகர மெய்யானது நுனிநா ஓலி என்றும்‌, நாவளை ஓலி எனக்‌ கூறப்‌ 
படும்‌ டகர மெய்யானது நா விளிம்பு ஒலி என்றும்‌ முடிவு 
கூறலாம்‌. அனால்‌ பின்னர்‌ இவ்விரு ஒலிகட்கு இடையேயான 
வேறுபாட்டைக்‌ தெளிவாக்க டகர மெய்யானது நாவளை ஓலியாக 
வும்‌ அண்ண முடியைத்தொடும்‌ ஒலியாகவும்‌ ஆனது. இது சமஸ்‌ 
கிருதச்‌ செல்வாக்கின்‌ விளைவால்‌ நிகழ்ந்ததாகவும்‌ இருக்கலாம்‌. 


20 தொல்காப்பியம்‌, 94 


““அணரி நுனிநா அண்ணம்‌ ஒற்ற 
றஃகான்‌ னஃகான்‌ ஆயிரண்டும்‌ பிறக்கும்‌””, 


76 குமிழ்‌ மொழி வரலாறு 


உரசெொலிகள்‌ 

நுனியண்ண, நுனிநா ஓலிகளாக அமைந்துள்ள இரண்டாவது 
பிரிவு ஒலிகள்‌ ரகர மெய்யும்‌ மகர மெய்யுமாகும்‌. தொல்காப்பியர்‌ 
“ஒற்று??, “*வருடு?” என்ற சொற்களால்‌ முறையே “ற்‌,ன்‌'' ஆகிய 
வற்றின்‌ பிறப்பை வேறுபடுத்துகிறார்‌.2 “வருடு” என்பது வருடொலி, 
உரசொலி அல்லது நாவானது அண்ணத்கை முழுமையாகத்‌ 
தொட்டு நிற்காத நிலையில்‌ பிறக்கும்‌ ஓலியைக்‌ குறிக்கலாம்‌. 
மருங்கொலி 


மூன்றாவது பிரிவில்‌: உள்ள ஒலிகள்‌ ல்‌, ள்‌ என்பனவாகும்‌. 
பல்லின்‌ வேரை ஓட்டிய அண்ணப்‌ பகுதியை நாவானது “ஒற்ற” 
லகர மெய்‌ பிறக்கிறது. நாவிளிம்பில்‌ விறைப்பு ஏற்படுகிறது. 
இதே நிலையில்‌ *வருடல்‌' நிகழ, ளகர மெய்‌ பிறக்கிறது. 'வருடலால்‌” 
பிறக்கும்‌ ளகர, மகர மெய்களுக்கு இடையிலான வேறுபாடு 
இதுதான்‌; ளகர மெய்‌ ஒலிக்கப்படும்‌ பொழுது பற்களை நோக்கி 
நா சற்று முன்‌ செல்கிறது. நாவிளிம்பில்‌ விறைப்பு ஏற்படுகிறது. 
இதனாலையே ளகர, ழகர மெய்கட்கு இடையில்‌ பல்லவர்‌ காலத்‌ 
திறுதியில்‌ மயக்கம்‌ ஏற்பட்டு இருக்கலாம்‌. இன்றைய தமிழில்‌ ளகர 
மெய்‌ நாவளை மருங்கொலியாகவும்‌ அதற்கு இணையான லகர 
மெய்‌ முன்‌ (110011) மருங்கொலியாகவும்‌” உள்ளன. இவ்வளர்ச்சி 
பற்றிப்‌ பின்னர்‌ விளக்கப்படும்‌. 

நுனிநாப்‌ பல்லொலிகளான தகர மெய்யும்‌ நகர மெய்யும்‌:பல்‌ 
லெயிற்றொலி? (011910௮1) களாகும்‌. “பல்‌ முதல்‌ மருங்கில்‌” நாநுனி 
பரந்து ஒற்ற”, அவை பிறக்கும்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ பேசுகிருர்‌.”” 





21 தொல்காப்பியம்‌, 95 
“ நுனிநா அணரி அண்ணம்‌ வருட 
ரகாரம்‌ மகாரம்‌ ஆயிரண்டும்‌ பிறக்கும்‌”. 
22 தொல்காப்பியம்‌, 96 
**நாவிளிம்பு வீங்கி அண்பல்‌ முதலுற 
ஆவியின்‌ அண்ணம்‌ ஒற்றவும்‌ வருடவும்‌ 
லகாரம்‌ ளகாரம்‌ ஆயிரண்டும்‌ பிறக்கும்‌” ”. 
23 தொல்காப்பியம்‌, 93 
“அண்ணம்‌ நண்ணிய பல்முதல்‌ மருங்கின்‌ 
நாநுனி பரந்து மெய்யுற ஒற்றத்‌ 
தாம்‌ இனிது பிறக்கும்‌ தகார நகாரம்‌”. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌- ஓலியனியல்‌ 77 


டகர மெய்யும்‌ ணகர மெய்யும்‌, முன்னரே குறிப்பிட்டது 
போல நுனியண்ணப்‌ பகுதியை நுனிநா அல்லது நாவிளிம்பு 
பொருந்தப்‌ பிறக்கின்றன. ஆனால்‌ இவை உண்மையில்‌ அண்ண 
முடியைத்‌ தொடும்‌ ஒலிகளல்ல, 
ஈ. கீழிதல்‌ ஒலிப்பானாக இருத்தல்‌ 
1 ஈரிதழொலி 

பகர மெய்யும்‌ மகர மெய்யும்‌ ஈரிதழ்‌ ஓலிகளாக விளக்‌ 
கப்படுகன்‌ றன. 2* 
2 பல்லிதழொலி 

வகர மெய்‌ பல்லிதழொலியாக விளக்கப்படுகிறது,”? இவ்‌ 
வொலி ஈரிதழ்‌ ஒலியா க இருந்திருப்பதற்கான வாய்ப்புக்கள்‌ 
பின்னர்‌ ஆராயப்படும்‌. 

ய்‌,ர்‌,ல்‌, வ்‌,ழ்‌,ள்‌ முதலியவை இடையின மெய்களாகும்‌.”* 
இவற்றில்‌ ல்‌, ர்‌,ல்‌,ள்‌,ழ்‌ ஆகியவற்றின்‌ பிறப்பு முன்னரே ஆராயப்‌ 
பட்டது. யகர மெய்யின்‌ பிறப்பு இங்கு ஆராயப்படும்‌. 

யகர மெய்‌ ஒலிப்புடை ஓஒலியாகும்‌. இடையண்ணத்தில்‌ 
சற்று அழுத்ததுடன்‌ ஒலி பிறக்கிறது.?? இதுபற்றித்‌ தொல்காப்‌ 
பியம்‌ கூறும்‌ விளக்கம்‌ தெளிவாக இல்லை. 
உயிரொலிகள்‌ ்‌ 

தொல்காப்பியர்‌ பன்னிரு உயிர்களைப்‌ பற்றிப்‌ பேசுகிறார்‌. 
எல்லா உயிரொலிகளின்‌ பிறப்புப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌ “மிடற்றுவளி” 





24 தொல்காப்பியம்‌, 97 
.... “இதழியைந்து பிறக்கும்‌ பகார மகாரம்‌?” 

25 தொல்காப்பியம்‌, 98 

“பல்லிதழ்‌ இயைய வகாரம்‌ பிறக்கும்‌?” 

26 மூக்கினமல்லா அதிர்வொலிகள்‌ (110ற-18821 SonorantS) என 
இடையின மெய்களை ஆசிரியர்‌ குறிக்கிறார்‌. இடையின மெய்கள்‌ 
அனைத்தும்‌ அரை உயிர்கள்‌ (Semi Vowels) என்பது ஆசிரியரின்‌ 
கருத்தாகும்‌. 

27 கதொல்கால்ப்பியம்‌, 99 

““அண்ணம்‌ சேர்ந்த மிடற்றெழு வளியிசை 

கண்ணுற்‌ றடைய யகாரம்‌ பிறக்கும்‌”. 


78 குமிழ்‌ மொழி வரலாறு 


என்ற தொடரைப்‌ பயன்படுத்து கிறார்‌. ஓலித்தசையின்‌ அதிர்வால்‌ 
ஒலியுறுப்புக்களில்‌ ஏற்படும்‌ இசைமையைக்‌ குறிப்பதாக இதற்கு 
தாம்‌ விளக்கம்‌ தரலாம்‌. ஒலிப்பு முறைகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு தொல்காப்பியர்‌ உயிரொலிகளை மூன்று பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கிறார்‌. அவை பின்வருமாறு. 


7, ௮, ஆ; 2. இ, எ, ஏ, ஐ; 3. ௨, ௪, ஓ, ஓ, ஒள. அகரமும்‌ 
ஆகாரமும்‌ வாயைத்‌ திறத்தலாலேயே பிறக்கின்றன.” நாவானது 
இயல்பான நிலையில்‌ இருக்க வேண்டும்‌ என அவர்‌ எதிர்பார்க்கக்‌ 
கூடும்‌. இது “அ, ஆ” ஆகிய உயிர்களைக்‌ கீழ்நடு உயிர்களாக்கும்‌ 
இரண்டாவது பிரிவில்‌ முன்‌ உயிர்கள்‌ உள்ளன. பல்லை நுனிநா 
“விளிம்புற இவை பிறக்கும்‌.” முன்‌ உயிரொலிகள்‌ பற்றிய ஒலிப்‌ 
பினை அறிய எடுக்கப்பெறும்‌ அண்ணப்‌ படங்களில்‌ இடையண்ணத்‌ 
இன்‌ நடுவில்‌ ஒலிகளின்‌ ஒலிப்புக்கு ஏற்ப அகலமுடைய தொடப்‌ 
படாத பகுதி உள்ளது. தொடுதல்‌ நாவின்‌ எஞ்சிய பகுதியின்‌ 
அருகிலும்‌ அப்பாலும்‌ நிகழ்கிறது. இந்த நூற்பா கெளிவாக இல்லாத 
போதும்‌ தொல்காப்பியர்‌ இத்தகைய விளக்கத்தையே தருகிறார்‌ 
எனக்‌ கொள்வது தவறாகாது. மூன்றாவது பிரிவு உயிர்கள்‌ தொல்‌ 
காப்பியத்தின்படி “இதழ்‌ குவிதல்‌” ஆகிய தன்மையைப்‌ பெற்றுள்‌ 
ளன.3? இதைத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடுவதிலிருந்து இரண்டா 
வது பிரிவு உயிர்கள்‌ “இதழ்‌ குவிதல்‌” தன்மையைப்‌ பெற்றில 
எனக்‌ கொள்ளலாம்‌. கடைநா உயர்தலைப்‌ பற்றித்‌ தொல்காப்‌ 





28 தொல்காப்பியம்‌, 85 
“அவற்றுள்‌ 
௮ ஆ ஆயிரண்‌ டங்காந்‌ தியலும்‌””. 
29 தொல்காப்பியம்‌, 86 
“இ ஈஎஏ ஐ என இசைக்கும்‌ 
அப்பால்‌ ஐந்தும்‌ அவற்றோரன்ன 
அவை தாம்‌ 
அண்பல்‌ முதல்நா விளிம்புறல்‌ உடைய”'. 
30 தொல்காப்பியம்‌, 87 
௨ ஊ ஓஒஓஓள என இசைக்கும்‌ 
அப்பால்‌ ஐந்தும்‌ இதழ்குவித்‌ தியலும்‌””, 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 79 


பியர்‌ ஒன்றும்‌ குறிப்பிடவில்லை. அக்காலத்‌ தமிழில்‌ “இதழ்‌ குவிதல்‌” 
நிலையை ஒட்டி நாவின்‌ இயக்கமும்‌ அமைந்திருக்கலாம்‌. குற்றிய 
லுகரத்தை உச்சரிக்கையில்‌ இதழ்‌ குவியாததை அவர்‌ குறிப்பிட 
வில்லை. 
3 ஒலியன்கள்‌ 

தொல்காப்பியர்‌ காலத்‌ தமிழின்‌ ஒலியன்‌ பட்டியல்‌ இங்குத்‌ 
தரப்படுகிறது. விளக்கம்‌ பின்னர்த்‌ தரப்படும்‌. 


மைய்யொலியன்கள்‌ 
க்‌ ச்‌ களி ற்‌ த்‌ ப்‌ 
ய்‌ ச்‌ ல்‌ வ்‌ 
ழ்‌ ன்‌ 
உபரிரொலியன்சுள்‌ 
இ ௪ உ ன 
எ ஏ ஓ ஓ 
அ ஆ 


ஒலிசள்‌ ஒலியன்களின்‌ வருமுறையைத்‌ (Distribution) தரு 
கிறார்‌ என்ற வகையில்‌ தொல்காப்பியர்‌ பண்டைக்‌ காலத்து 
இலக்கண ஆசிரியர்களில்‌ தனியிடம்‌ பெறுகிறார்‌, அவர்‌ மொழி 
மூதல்‌, இடை, கடையில்‌ வருவன பற்றியும்‌! மயக்கங்கள்‌ 
(clusters) பற்றியும்‌” நன்கு விவரித்துள்ளார்‌. 
மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்பைப்‌ பற்றி ஆராய இது உதவு 
கிறது. வருகை முறைகள்‌ தனிப்பட்டியல்களாகத்‌ தரப்பட்டுள்ளன. 
3. 1 மெய்யொலியன்கள்‌ : வெடிப்பொலியன்கள்‌ 
பின்வரும்‌ சொற்கள்‌ வெடிப்பொலியன்களுக்கான வேற்று 
நிலை வழக்குகளைத்‌ தருகின்றன. 
பார்‌ (ப்பு) 1550* 
தார்‌ 1006 


31 தொல்காப்பியம்‌ 59-81 
32 தொல்காப்பியம்‌ 23-29 
* இவ்வெண்கள்‌ தொல்காப்பிய நூற்பாக்களைக்‌ குறிப்‌ 
பனவாகும்‌. 


80 தமிழ்‌ மொழி வரலாறு 


சார்‌ 363 
கார்‌ 952 
தபு 1025 
“அது 113 
தறு 1203 
தடு 525 
பச (லை) 1216 
தகு 258 


ஆறு வெடிப்பொலியன்கள்‌ உள்ளன. இவற்றின்‌ நீட்சியும்‌ 
ஒலியன்‌ தன்மையதாகும்‌. இவை தம்‌ இனமூக்‌ கொலிகட்கு 
முன்னரும்‌ வருகின்றன. இம்மயக்கங்கள்‌ இரட்டித்த வெடிப்‌ 
பொலிகளுடனும்‌ தனி வெடிப்பொலிகளுடனும்‌ வேற்றுநிலை வழக்‌ 
இல்‌ வருகின்‌ றன. 


க்‌: பாகன்‌ 987 
க்க்‌: பாக்கம்‌ 1004 
ங்க்‌: பாங்கன்‌ 1056 
அ கடு 1369 
ச்‌ ஒஸ்‌: கட்டு(ரை) 1217 
ண்ட்‌: கண்டு 405 
ச்‌: மிசை 67 
ச்ச்‌: நிச்சம்‌ 1045 
ஞ்ச்‌:. நெஞ்சம்‌ 1093 
த்‌: காதல்‌ 540 
த்த்‌: காத்தல்‌ ' 1120 
த்த: காந்தள்‌ 1006 
ப்‌: தபு 1022 
ப்ப்‌: ஒப்பு தது 
ம்ப்‌: ஓம்பு 496 
ற்‌: இறு 891 
ற்ற்‌: இற்று 502 


ன்ற்‌: இன்று 5 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 81 


இவற்றின்‌ வருமுறை பின்வருமாறு : 


ப்‌ த்‌ ற்‌ ட்‌ ச்‌ க்‌ 

ப்‌- த. ச்‌ க்‌ 
எனி அதி வல வற்‌ வடி வம்‌ வ வேதிய. வது 
ப்ப்‌- அத்த வற்ற ட்ட ச்ச்‌ த்த 
“ம்ப ந்த்‌ என்ற்‌. எண்ட்‌ குச ம்க்‌ 5 [ங்க்‌] 
ழ்‌ து று டு ௪ க 


தகர மெய்யும்‌ டகர மெய்யும்‌ நுனியண்ண ஒலிகள்‌ என 
நம்புதற்குரிய காரணங்களை கண்டோமெனினும்‌, மூலத்‌ திராவிட 
மொழியின்‌ வளர்ச்சியை ஆராயும்‌ பொழுது மரபுக்காக அவற்றைத்‌ 
தொடர்ந்து முறையே நுனியண்ண ஓலி, நாவளை ஒலி, என்றேற 
அழைத்து வருவோம்‌. மூலத்திராவிட மொழியில்‌ மொழி இறுதி 
யில்‌ வந்த வெடிப்பொலிகள்‌ இங்கு உகரத்துடனேயே வருகின்றன. 


மூக்கெரலியன் கள்‌ 
ஆறு மூக்கொலியன்கள்‌ உள்ளன : 


ம்‌, ந்‌,ன்‌, ண்‌, ஞ்‌, ங்‌, 


ஆறு மூக்கொலியன்களில்‌ ஐந்தனுக்கே வேற்றுநிலை வழக்கு 
கள்‌ உள்ளன. “அங்கனம்‌' என்னும்‌ சொல்‌, சிலவிடங்களில்‌ ஒரே 
மாதிரியாக **அங்ஙனம்‌”” என அச்சிடப்பட்டுள்ளது. பிற்காலத்தில்‌ 
நூலை எடுத்தெழுதுவோர்‌ செய்த தவறாகவே இதைக்‌ கருதவேண்டும்‌. 
கடையண்ண மூக்கொலியின்‌ வருமுறை பற்றிய நூற்பா ஒன்று. 
காணாமற்‌ போய்விட்டது எனத்‌ தோன்றுகிறது. இன்றுள்ள நிலையில்‌ 
ஙகர மெய்யைத்‌ தனி ஒலியனாகக்‌ கொள்ளமுடியாது. கடையண்ண 
வெடிப்பொலிக்கு முன்னர்‌ வரும்‌ மகர மெய்யின்‌ மாற்றொலி என்றே 
இதைக்‌ கொள்ளவேண்டும்‌, 


மூக்கொலிகளின்‌ வருமுறை வருமாறு : 


ம்‌ ந்‌ கு 
ழ்‌ ௮௮ னை ணை ன்‌ _— வண்‌ | ஞ்‌... 
_ம்ம்‌— _ந்ந்‌- -ன்ன்‌-— -—ண்ண்‌— --ஞ்ஞ்‌-- 


ம்ப மந்‌ ற்‌... ஞீ ஞ்ச 


_ம்‌ ந்‌ ன்‌ ண்‌ ஞ்‌ 


62 தமிழ்‌ மொழி வரலாறு 


வேற்று நிலை வழக்கிற்குச்‌ சான்றுகள்‌ 
அ. மொழி முதல்‌ 


மாலை 796 
நால்‌ 1196 
ஞாலத்து 1037 
ஆ. மொழி இடை தனித்தும்‌ இரட்டித்தும்‌ 
தனிச்‌ சொற்களில்‌ தொகைச்‌ சொற்களில்‌ 
அமைத்தல்‌) 1258 முந்நாள்‌ 1068 
அம்மை . 1491 முந்நீர்‌ 980 
என 7 பொருநர்‌ 1037 
என்ன 556 உழிஞை 1010 
பணை 822 ஐஞ்‌ ஷூறு 1358 
பண்ணை . 802 
இ. மொழி இறுதி 
மரம்‌ ்‌ 304 
வெரிந்‌ 300 
வரின்‌ 101 
முரண்‌ 390 
உரிஞ்‌ 80 


(நச்சினார்க்கினியர்‌ உரை) 
மொழி இடையில்‌ வரும்‌ த்‌, ஞ்‌ ஆகியவற்றுக்கு வேற்றுநிலை 
வழக்குகள்‌ இடைக்கவில்லை. என்றாலும்‌ தொகைச்‌ சொற்களில்‌ 
மொழி இடையில்‌ வரும்‌ மூக்கொலி இரட்டைகளுக்குத்‌ தனிச்‌ 
சொற்களில்‌ வரும்‌ தனித்த மூக்கொலிகளுடன்‌ வேற்றுநிலை வழக்கு 
கள்‌ கடைக்கின்‌ றன. 
நுனிநாஜ பல்‌ மூக்கொலி மொழி இறுதியில்‌ வருவது 
இரண்டு சொற்களோடு நின்றுவிடுகிறது. *வெரிந்‌” “பெருந்‌” 
என்பன அச்சொற்களாகும்‌. நுனிநா பல்‌ நகர மெய்யும்‌ நுனி 
யண்ண எகர மெய்யும்‌ பிற்காலத்தில்‌ ஒன்றாகிவிடும்‌ வளர்ச்சியை 
நோக்குகையில்‌, இச்சொற்களின்‌ முக்கியத்துவம்‌ புலப்படும்‌. மூலத்‌ 
திராவிட மொழியில்‌ இடையண்ண ஞகர மெய்‌ மொழி முதலில்‌ 
வருமா என்ற ஐயப்பாடு இருந்தது. நுனிநா பல்‌ அல்லது நுனி 
யண்ண மூக்கொலியோடு இவ்வொலி பல வட்டார வழக்குகளில்‌, 


கொல்காப்பியக்‌ தமிம்‌ - ஒலியனியல்‌ 83 


ஒன்றாகிவிட்டதே இந்த ஐயப்பாடு எழக்‌ காரணமாகும்‌. எனினும்‌ 
தொல்காப்பியர்‌ காலத்‌ தமிழில்‌ இவ்வொலி பேணப்பட்டிருந்தது. 
“உரிஞ்‌” என்ற ஒரே ஒரு சொல்லில்‌ மட்டுமே அது மொழியிறுதி 
யில்‌ வருகிறது. மொழி இடையில்‌ வருவதும்‌ குறைவே. பிற்‌ 
காலத்தில்‌ தமிழின்‌ பல வட்டார வழக்குகளில்‌ ஞகர மெய்யும்‌ 
தகர மெய்யும்‌ ஒன்றாகிவிடுவதை நோக்குகையில்‌, இச்செய்திகள்‌ 
குறிப்பிடத்தக்கனவாகும்‌. 
இடையின மெய்கள்‌ 

ய்‌,ர்‌,ல்‌, வ்‌,ம்‌, ள்‌ ஆதிய எஞ்சிய மெய்கள்‌ இடையினம்‌ 
என வகைபடுத்தப்படுகின்றன. சிலர்‌ இவற்றை அரை உயிர்கள்‌” 
(semi vowels) என்பர்‌. 


இடையின மெய்களுக்கான வேற்றுநிலை வழக்குகள்‌ வருமாறு; 


வலி 827 
வளி 242 
வழி 714 
அரி 839 
யார்‌ 1575 
வார்‌ 1536 


தொல்காப்பியரின்‌ மொழியில்‌ யகர மெய்‌ தனி ஒலியனா 
யிருந்தபோதிலும்‌, தொல்காப்பியருக்கு முற்பட்ட தமிழில்‌ அது 
அவ்வாறே இருந்ததா என்பது பின்னர்‌ ஆராயப்படும்‌. 


வ்‌ _ ய்‌ 
ன க ந 
அல்‌ சர்வம்‌ 
_வ்‌ ர்‌ ஹி 


வ்‌ (114.5 வம்‌ ௪ NN 
_வ்‌ (N ம்ம்‌ 
வ ™(P>PP க்‌ 
[N-Nasal (மூக்கன மெய்‌), P-Plosive (வெடிப்பொலி) ] 
பல்லெயிறு சார்ந்த ஒலி நுனியண்ணவொலி 
ல்‌ ழ்‌ 
ன்‌ 


84 தமிழ்‌ மொழி வரலாறு 


ரகர மெய்யும்‌ ழகர மெய்யும்‌ ஒரு பொழுதும்‌ இரட்டித்து 
வருவதில்லை. மூக்கொலிகள்‌ தம்மின வெடிப்பொவிகளுடன்‌ வரும்‌ 
மயக்கங்களுக்கு முன்னர்‌ ய, ர, ம முதலிய இடையின மெய்கள்‌ வர 
லாம்‌. இச்சூழலில்‌ தான்‌ தமிழில்‌ மூன்று மெய்கள்‌ சேர்ந்து வரும்‌. 
யகர மெய்‌ ஒலியனா? 
தொல்காப்பியருக்கு முற்பட்ட காலத்‌ தமிழில்‌ உயிரொலி 
மயக்கங்கள்‌ மிகுதியாக வழங்கி வந்தன என்பது தெளிவு. தொல்‌ 
காப்பியருக்கு முற்பட்ட காலத்தமிழில்‌ யகர மெய்‌ ஓலியனா 
என்பதை ஆராயலாம்‌, ஓரசை வேரின்‌ ஈற்றில்‌ உள்ள யகர மெய்‌ 
இகர உயிரின்‌ மாற்றொலியாகக்‌ கருதப்படுகிறது. தொல்காப்பியத்‌ 
தின்படி யகர மெய்‌ ஆகாரத்துடன்‌ தான்‌ மொழி முதலில்‌ வரும்‌. 
பர்ரோ குறீப்பிடுவது போல 'யா'வை 'இ-4-ஆ?” எனப்பிரித்தால்‌, 
யகர மெய்‌ ஓலியனாக இருக்கத்‌ தேவையில்லை. சில சமயங்களில்‌ 
வேர்கள்‌ ஓரசைக்கு மேற்பட்டவையரயிருக்குமாயின்‌ உயிர்கட்கு 
நடுவில்‌ வரும்‌ சகர மெய்‌ மறைந்து இகரம்‌ தோன்றுகிறது. இந்த 
இகரமே பின்னர்‌ யகர மெய்யாகிறது. இங்குச்‌ சகர மெய்‌ இழப்‌ 
புற்றது எனக்‌ கூறலாம்‌. பசி 2 பை. சான்று: “பைங்கிளி? ?* 
மொழி முதல்‌ சில உயிர்களுடன்‌ வரும்‌ மெய்கள்‌ மீதான கட்டுப்பாடுகள்‌ 
மொழி முதல்‌ வரும்‌ மெய்கள்‌ மீது, அவை இன்ன உயிர்‌ 
களுடன்‌ தான்‌ வரவேண்டும்‌ எனச்‌ சில கட்டுப்பாடுகள்‌ உள்ளன. 
யகர மெய்‌ ஆகாரத்துடனன்றி மொழி முதலில்‌ வராது. ய்‌,ச்‌, ஞ்‌ 
முதலிய இடையின மெய்கள்‌ மொழி முதலில்‌ அகரத்துடன்‌ 
வாரா. 
33 Burrow: BSOAS, Vol. XI, Part 3, pp 565-602 
34 அகநானூறு, 34, 4 
“6. செந்தார்ப்‌ பைங்கிளி முன்கை ஏந்தி? 
35 தொல்காப்பியம்‌, 65 
“*அவோ உல்லது யகர முதலாது”. 
36 தொல்காப்பியம்‌, 62, 64, 65 
““ஆவேோ டல்லது யகர முதலாது ”்‌ 
“சகர கிளவியும்‌ அவற்றோ ரற்றே 
௮ ஐஒள எனும்‌ மூன்நலங்‌ கடையே”. 
“ன்ற 
என்னும்‌ மூவுயிர்‌ ஞகாரத்‌ துரிய”. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஓலியனியல்‌ 85 


அதாவது எகரமும்‌ அகரமும்‌ இச்சூழலில்‌ எகரமாக ஒன்றா 
கின்றன. இவற்றில்‌ அகரம்‌ எகரமாக இடையண்ண ஓலியாக்கப்‌ 
படுகிறது எனலாம்‌. 

௨, ஊ, ஓ, ஓ ஆகிய இதழுயிர்களுடன்‌ வகர மெய்‌ மொழி 
முதலில்‌ வராது. பிற கட்டுப்பாடுகளை அட்டவணையில்‌ காணலாம்‌. 
3. 2 உயிர்கள்‌ 

மூலத்திராவிட மொழியிலும்‌ குகைக்‌ கல்வெட்டு மொழி 
யிலும்‌ உள்ளது போலவே இங்கும்‌ ஐந்து உயிரொலியன்களே 
உள்ளன. அவற்றின்‌ நீட்சி இங்கும்‌ ஒலியன்‌ தன்மையதாகவே 


உள்ளது. 


உயிர்கட்கு வேற்றுநிலை வழக்குகள்‌ வருமாறு : 


இரு 1336 
எரு 260 
அரு 1017 
ஒரு 1017 
உரு 139 
இன்று 1054 
ஈன்‌ று 858 
என 7 
ஏன 66 
அசை 1141 
ஆசை 1053 
ஒத்து 994 
ஒத்து 1426 
உடல்‌ 1006 
ஊடல்‌ 960 


உயிர்த்தொடர்கள்‌ (Diphthongs) 
தொல்காப்பியர்‌ காலத்தமிழில்‌ ஐ, ஒள ஆகிய உயிர்த்‌ 
தொடர்களுக்கு இடமளிக்கப்பட்டிருந்ததாகக்கருதவேண்டியுள்ள து. 
37 தொல்காப்பியம்‌, 63 
உ ஊஓ ஓ என்னும்‌ நான்குயிர்‌ 
வ என்‌ எழுத்தோடு வருதலில்லை''. 


86 குமிழ்‌ மொழி வரலாறு 


உயிர்த்தொடர்‌ - ஒள 

உயிர்த்தகொடராகிய “ஒள? தமிழில்‌ நிலையாக வேரூன்ற 
வில்லை என்றே கொள்ள வேண்டும்‌. சமஸ்கிருத நெடுங்கணக்கைப்‌ 
(Alphabet) பின்பற்றியே இவ்வுயிர்த்‌ தொடர்‌ தமிழுக்கு வந்துள்ளது. 
தொல்காப்பியர்‌ இதனை ““அ- ௨? என்றே விளக்குகிறார்‌. உகர 
உயிர்‌ மெய்த்தன்மை பெற்று வகர மெய்யாவதை அவர்‌ குறிப்பிட 
வில்லை. முன்னிலையில்‌ “ஒள? இறுதி அசைநிலையாக வரும்‌ எனக்‌ 
குறிக்கிறார்‌. தமிழில்‌ இதற்குச்‌ சான்று எதுவும்‌ கிடைக்கவில்லை. 
ஆனால்‌ பழங்கன்னடத்தில்‌ “ஒள? என்பது பெண்பால்‌ விகுதியாக 
வருகிறது. “அவ்வை” என்ற சொல்லின்‌ வேரான 'அவ்‌' என்பதோடு 
“ஒள” என்பது ஒப்பிடத்தக்கது. பிற இடங்களில்‌ “அவ்‌ என எழுதப்‌ 
படுவதைத்‌ தொல்காப்பியர்‌ 'ஒள' என எழுதுவார்‌. 


சான்றுகள்‌ 
அவ்வை 6 ஒளவை 
தவ்வை ல கெளவை 
நவ்வி ல நெளவி 
பவ்வம்‌ ல பெளவம்‌ 
மவ்வல்‌ 6 மெளவல்‌ 
வவ்வல்‌ ல வெளவல்‌ 
வகர மெய்யானது தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ பல்லித 
ழொலியாக இருந்திருக்க மூடியாது என்பதன்‌ அடிப்படையாக 
இவ்வாறு அமைந்திருக்கலாம்‌. எல்லா வகர மெய்களும்‌ பல்லிதழ்‌ 
ஒலியாக இருக்கவேண்டும்‌ என அவர்‌ கொண்டதால்‌, இந்த ஈரிதழ்‌ 
வகர மெய்யை அவர்‌ உகரத்துடன்‌ இணைத்துக்‌ காண விழைகிறோர்‌ 
என்றே கொள்ள வேண்டும்‌. எனவே வகரமெய்‌ முதலில்‌ ஈரிதழ்‌ 
ஒலியாக இருந்து பின்னர்ப்‌ பல்லிதழ்‌ ஒலியாக ஆகியிருக்க வேண்டும்‌ 





38 தொல்காப்பியம்‌, 55 
“அகரம்‌ உகரம்‌ ஒளகார மாகும்‌” 
. 39 தொல்காப்பியம்‌, 152 
“ஒளவென வரூஉம்‌ உயிரிறு சொல்லும்‌ 
ஞநமவ என்னும்‌ புள்ளி யிறுதியும்‌ 


குற்றிய லுகரத்‌ திறுதியும்‌ உளப்பட 
முற்றத்‌ தோன்றா முன்னிலை மொழிக்கே”. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌- ஒலியனியல்‌ 87 


சன்‌ நாம்‌ உய்த்துணரலாம்‌. இருந்தபொழுதிலும்‌ மேலே காட்டப்‌ 
பட்டது போன்று சில இடங்களில்‌ முதலசையில்‌ வகர மெய்‌ 
வருகையில்‌ அது தொடர்ந்து ஈரிதழ்‌ ஓலியாகவே இருப்பதைக்‌ 
சாணலாம்‌, 


உயிர்த்தொடர்‌ -- “ஜூ 

“ஐ” என்பதைப்‌ பொறுத்தவரையில்‌ தொல்காப்பியரே அது 
“அ. இ? என்னும்‌ உயிர்‌ மயக்கம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இங்கு ஈற்றில்‌ உள்ள இகர உயிர்‌ யகர மெய்யாவ 
தாக அவரே கூறுகிறார்‌.4? மொழி இறுதியில்‌ இகர உயிர்‌ வேறு சில 
இடங்களிலும்‌ யகர மெய்க்கு மாற்றொலியாக வருகிறது.”” “ஆய்‌”, 
“போய்‌” என்பவற்றில்‌ உள்ள யகர மெய்யின்‌ உருபன்‌ நிலையை 
விளக்க இச்செய்திகள்‌ முக்கியமானவை.இறந்த காலத்தைக்‌ காட்டும்‌ 
உருபாக யகர மெய்‌ பயன்படுவது இல்லை. மொழியிறுதியில்‌ யகர 
மெய்யும்‌ இகர உயிரும்‌ தம்மிடையே மாறிக்கொள்கன்‌ றன என்‌ 
பதைத்‌ தொல்காப்பியர்‌ சுட்டிக்காட்டுவதன்‌ மூலம்‌ யகர மெய்யில்‌ 
இறந்தகாலம்‌ காட்டும்‌ உருபான இகரத்தை உணர்ந்து கொள்ள 
உதவுகிறார்‌. மேலும்‌ இச்சொற்களில்‌ இருவகையான பழைய உயிர்‌ 
மயக்கங்களையும்‌ காண்கிறோம்‌. 

1 ஆஇ (> ஆய்‌) 

2 போஇ (உ போய்‌) 

ஆனால்‌ இவை இன்று இவ்வாறு உச்சரிக்கப்படுவ தில்லை. 
உயிர்மயக்கங்கள்‌ (Vowel Clusters) 

அளபெடைகள்‌ எனப்படும்‌ உயிர்மயக்கங்களும்‌ உண்டு. 
இங்கு நெட்டுயிரானது அதற்கு இனமான குற்றுயிருடன்‌ வருகிறது. 
அவை வருமாறு : “ஆஅ, ஈஇ, ஊஉ, ஏ௭, ஓஓ:”. யாப்பியலின்‌ படி 
இவை ஈரசைகளை உடையன, சமஸ்கிருதத்தில்‌ உள்ள ப்ளூதாவைப்‌ 
(Pluta) போல மூன்று மாத்திரை அளவுடைய தனியொலிகள்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ இல்லை எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறுகறொர்‌ 43 


40 தொல்காப்பியம்‌, 54 
4] தொல்காப்பியம்‌, 56 
42 தொல்காப்பியம்‌, 58 
43 கொல்காப்பியம்‌, 5 
'“மூவளபு இசைத்தல்‌ ஓரெழுத்‌ தின்றே?” 


88 தமிழ்‌ மொழி வரலாறு 


சான்றாக “எ --௨' என்பது உடம்படுமெய்‌ பெறும்‌ பொழுது 
உரவ்‌] உல உவ்‌௨'” என்றும்‌, உடம்படுமெய்‌ பெறாத பொழுது 
ஊ? என்றும்‌ இருந்திருக்க வேண்டும்‌. ஈருயிர்கள்‌ உருபன்‌ எல்லையில்‌ 
வரும்பொழுது குழப்பத்தைத்‌ தவிர்க்கவும்‌ எல்லையைத்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிடவும்‌ முதலுயிரானது நெடிலாறெது. அடுக்த உயிர்‌ இயல்‌ 
பாக உள்ளது போலவே குறிலாக உச்சரிக்கப்படுகிறது. இந்நுட்‌ 
பம்‌ இன்று கூடப்‌ பேச்சுத்‌ தமிழில்‌ காணப்படுகிறது. 

சான்று : ““முத்தைய 4 உடையார்‌ > முத்தையா உடையார்‌.” 


“தழு 4 உ > தழுஉ??. இது தொல்காப்பியரால்‌ தெளிவாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. ** உடம்படுமெய்களான வகர, யகர மெய்கள்‌ 
பின்னர்‌ வளர்ச்சியுற்றவையாகும்‌ ; எனினும்‌ அவை தொல்காப்‌ 
பியர்‌ காலத்திற்கு முன்னரே தொடங்கிவிட்டன எனலாம்‌. இக்‌ 
காலத்‌ தமிழில்‌ அடுத்தடுத்து வரும்‌ இரு உயிரொலிகள்‌ உடம்படு 
மெய்யின்றி உச்சரிக்கப்படும்‌ பொழுது குரல்‌ வெடிப்பொலியுடன்‌ 
உச்சரிக்கப்படுகின்றன. “௮? ௮', “இ? இ என்பன இதற்குச்‌ சான்று 
களாகும்‌ குழந்தைகள்‌ இவ்‌ வொலிகளைச்‌ சிறுவயதில்‌ பள்ளிக்கூடங்‌ 
களில்‌ பயிலுகின்‌ றன. குரல்வளை வெடிப்பொலி இங்ஙனம்‌ வருதல்‌ 
“விட்டிசைத்தல்‌' எனப்படும்‌. குரல்வளை வெடிப்பொலியும்‌ ஒரு வெடிப்‌ 
பொலியாதலின்‌ அது பிற வெடிப்பொலிகளுடன்‌ இசைந்து நிற்கும்‌. 
இது “விட்டிசை எதுகை” எனப்படும்‌.” விட்டிசைத்தல்‌ இல்லாத 
பொழுது உயிர்‌ மயக்கங்கள்‌ ஏற்படுகின்றன. அவை பின்வருமாறு 
மாறுகின்றன: ௮: ௮2 ஆ; ௮௬ இ ஐ. “பகல்‌” என்ற சொல்லில்‌ 
உள்ள ககர மெய்‌ மறையும்பொழுது, இரு அகர உயிர்களும்‌ இணைந்து 
ஆகாரமா கின்‌ றன. பகல்‌  ப்‌௮௮ல்‌ பால்‌. குகைக்‌ கல்வெட்டுக்களில்‌ 
“செய்தா அன்‌” என்ற சொல்‌ வருகிறது. செய்த-- அன்‌ > செய்தான்‌” 
என இது முன்னர்‌ விளக்கப்பட்டது. அகரத்தில்‌ முடியும்‌ வேர்களில்‌ 
ஈற்று அகரம்‌, தொழிற்பெயர்‌ விகுதியாகிய இகரத்தால்‌ தொடரப்‌ 
படும்பொழுது ஐகாரமாகிறது. நட 4 இ? நடை, “ஆ இ(> ஆய்‌), 
ஓஇ(>ஓய்‌), போன்‌ ற உயர்திணைப்‌ பெயர்கள்‌ உண்டு. வகர, யகர 
உடம்படு மெய்கள்‌ சந்தியில்‌ நிலைபெறும்‌ பொழுது ஆய்‌ ல ஆ -- 





44 தொல்காப்பியம்‌, 261 
“மகர உகரம்‌ நீடிடன்‌ உடைத்தே 
உகரம்‌ வருதல்‌ ஆவயி னான”, 
45 யாப்பருங்கல விருத்தி, 53 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனில்‌ 89 







DOEEEE 





90 தமிழ்‌ மொழி வரலாறு 









இப்பி யயய பப்ப பய 

பட்ட றுக்ககநக்கற்க கக்க ஒறு 
க ATT 
இப 1) ட. 
பயி கிரு SEER 












1 ச 






தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 91 


இ உ ஆவி; ஓய்‌ ல இ. ஓவி. “ஆவியர்‌ பெருமகன்‌”, ஓவியர்‌ 
பெருமகன்‌”*? முதலிய சொற்களைக்‌ காண்க. 

தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ “அஇ? என்பது “அய்‌” என்றாகி 
விட்டது. குற்றுயிர்‌ மெய்யொலியால்‌ தொடரப்படும்பொழுது 
இடத்தால்‌ அது நெடிலாவதால்‌, அடியின்‌ தொடக்கத்தில்‌ 
நெட்டசைக்குப்‌ பதிலாக அது நிற்கலாம்‌. இவ்‌ “ஜூ” (அஇ) மொழி 
முதலில்‌ வருகையில்‌ 1$ மாத்திரை உடையதென்றும்‌ பிறவிடங்‌ 
களில்‌ ஒரு மாத்திரை உடையதென்றும்‌, பிற்கால இலக்கண 
ஆசிரியர்கள்‌ பேசலாயினர்‌ .*₹ 


3.3 சில ஒலி வழக்குகள்‌ 
॥ குற்றியலுகரம்‌ 

மெய்‌ குற்றுயிர்‌ / நெட்டுயிர்‌ (மெய்‌) (மெய்‌) (உயிர்‌) (மெய்‌) வெடிப்‌ 
பொலி உகரம்‌* எனனும்‌ வாய்ப்பாட்டு வடிவத்தின்‌ இறுதி உயிர்‌ 
உகரமாகும்‌. குற்றுயிர்‌ உகரத்திலிருந்து வேறுபட்டு மேலும்‌ 
குறுகிய உகரம்‌ எனும்‌ பொருளில்‌ இவ்வுயிர்‌ குற்றியலுகரம்‌ என 
அழைக்கப்படுகிறது. குற்றியலுகரம்‌ என்ற சொல்‌ வெடிப்பொலி 
களை உச்சரிக்கையில்‌ ஏற்படும்‌ உயிர்‌ போன்றதொரு விடுப்பொலி 
யைக்‌ குறிக்கும்‌ எனவும்‌ விளக்கப்படுகிறது. குற்றியலுகரம்‌ அது 
சார்ந்து வரும்‌ வெடிப்பொலியின்‌ பிறப்பிடத்திலேயே பிறக்கிறது; 
அதற்கெனத்‌ தனிப்பிறப்பிடம்‌ இல்லை எனத்‌ தொல்காப்பியர்‌ 
கூறுகிறார்‌.*? குற்றியலுகரத்தை ஒரு விடுப்பொலி எனக்கொள்ளா 





46 சிறுபாணாற்றுப்படை, 86 ஆவது வரி | 
“அருந்திற லணங்கின்‌ ஆவியர்‌ பெருமகன்‌ 

47 சிறுபாணாற்றுப்படை, 122 ஆவது வரி 
“உறுபுலித்‌ துப்பின்‌ ஓவியர்‌ பெருமகன்‌”? 

48 நன்னூல்‌, 95 
“தற்சுட்‌ டளபொழி ஐம்மூ வழியும்‌ 
நையும்‌ ஒளவும்‌ முதல்‌ அற்‌ றாகும்‌”. 

* ஈரசைச்‌ சொற்களில்‌ முதலுயிர்‌ நெடிலாக இருக்க வேண்டும்‌. 

_ ஆச.ர்‌, 

49 கொல்காப்பியம்‌, 101 
““சார்ந்துவரி னல்லது தமக்கியல்‌ பிலவெனத்‌ 
தேர்ந்துவெளிப்‌ படுத்த ஏனை மூன்றும்‌ 
தத்தம்‌ சார்பிற்‌ பிறப்பொடு சிவணி 
ஓத்த காட்சியிற்‌ ற்ம்மியல்‌ பியலும்‌”'. 


92 தமிழ்‌ மொழி வரலாறு 


விட்டால்‌, குற்றிலுகரத்திற்குத்‌ தனி ஒலிப்புமுறை இல்லாது 
வெடிப்பொலிகள்‌ பிறக்கின்ற அவ்விடங்களிலேயே இவ்வுகரமும்‌ 
பிறக்கும்‌ என்ற தொல்காப்பியரின்‌ கூற்றைப்‌ புரிந்து கொள்வது 
இரமமேயாகும்‌. .இது இதழ்ச்‌ சாயல்‌ பெற்ற ஓலி அன்று. மொழி 
யிறுதி தவிர இயல்பாகப்‌ பேசுகின்ற பேச்சில்‌ சாதாரணமான 
உகரமாகவே ஆகிறது. மொழி இடையிற்‌ கூறப்‌ பின்வரும்‌ இடங்‌ 
களைத்‌ தவிர பிற இடங்களில்‌ உகரம்‌ வெறும்‌ வெடிப்பொலி 
யாகவே உள்ளது. 1 இரட்டித்த வெடிப்பொலிக்குப்‌ பின்னரும்‌ 
2 வெடிப்பொலியுடன்‌ தொடங்கும்‌ சொல்லுக்கு முன்னரும்‌ 
வரும்‌ பொழுது உகர உயிர்‌ சாதாரணமாக உச்சரிக்கப்படுகிறது.”? 
இந்த இரண்டாவது சூழலில்‌ வெடிப்பொலி இரட்டிக்கிறது. 
சான்று : பாக்கு -- கடிது அ பாக்குக்‌ கடிது 


முன்னிலையில்‌ உருபேற்கும்‌ கட்டு வடிவமான *நிம்‌” என்பது 
தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ “நும்‌” என மாறி விட்டது. குற்றிய 
லுகரம்‌ அம்‌ மூக்கொலியிலிருந்து தனித்த ஓலியன்‌ மையின்‌ இது 
உண்மையில்‌ நகர மெய்யோடு பிறக்கும்‌ விடுப்பொலி மகரத்தோடு 
முடிந்த வடிவமேயாகும்‌. இது உண்மையில்‌ நகரத்தின்‌ விடுப்‌ 
பொலியாகையால்‌ நுந்தை என்ற சொல்லில்‌ மொழி முதலில்‌ வருவ 
தாகச்‌ சுட்டப்படுகிறது. தொல்காப்பியரே இவ்விடுப்பொலி 
அடிக்கடி இதழ்குவி ஓலியான உகரமாக மாறுகிறது என ஒப்புக்‌ 
கொள்கிறார்‌?! 


1] குற்றியலிகரம்‌ 
வெடிப்பொலிகளை உச்சரிக்கையில்‌ ஏற்படும்‌ இகரம்‌ போன்ற 
தொரு விடுப்பொலி ஒன்று உண்டு. அவ்வொலி குற்றியலிகரம்‌ 





50 தொல்காப்பியம்‌, 408,409 
“அல்லது ளெப்பினும்‌ வேற்றுமைக்‌ கண்ணும்‌ 
எல்லா இறுதியும்‌ உகரம்‌. நிலையும்‌”? 
கவல்லொற்றுத்‌ தொடர்மொழி வல்லெழுத்து வருவழித்‌ 
தொல்லை இயற்கை நிலையலும்‌ உரித்தே”. 
51 தொல்காப்பியம்‌, 67, 68 
“குற்றிய லுகரம்‌ முறைப்பெயர்‌ மருங்கின்‌ 
ஒற்றிய நகரமிசை நகரமொடு முயலும்‌?” 
*"முற்றியலுகரமொடு பொருள்வேறு படாஅது 
அப்பெயர்‌ மருங்கின்‌ நிலையிய லான”, 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 93 


என்றமைக்கப்படுகிறது. மூன்னர்‌ குறிப்பிடப்பட்ட உகரம்‌ போன்ற 
விடுப்பொலியுடன்‌ இது “இடச்சார்பான ஊசலாட்ட ஒலியாக” (Positional 
Variant) வருகிறது. உகரம்‌ போன்ற விடுப்பொலி தொடர்ந்து 
யகர மெய்யில்‌ தொடங்கும்‌ சொல்‌ வந்தால்‌ இகரம்‌ போன்ற விடுப்‌ 
பொலியாக மாறுகிறது.” சான்று : பாக்கு & யாது உ பாக்கியாது. 


அகச்சந்தி (|ர்சக! Sanhi) எனக்‌ கூறத்தக்கதில்‌ இவ்விகரம்‌ 
உருபு முடிவில்‌ வருவதாக நம்பக்‌ காரணமுண்டு. ஒரு சொல்லுக்‌ 
குள்‌ மகர மெய்க்குப்‌ பின்னர்‌ “யா” வருமாயின்‌, மகர மெய்‌ இகரம்‌ 
போன்றதொரு விடுப்பொலியைப்‌ பெறுகிறது. 
சான்று: கேண்ம்‌ 4 யா அ கேண்மியா.£ 
111 ஆய்தம்‌ (இவ்வொலியை தமிழ்ப்‌ பேரகராதி & எனக்‌ குறிக்கும்‌.) 
மூன்றாவது ஒலி ஆய்தமாகும்‌. ஆய்தத்தின்‌ தனித்‌ தன்மை 
யைப்‌ புரிந்து கொள்வதற்கு முன்னுரையாகச்‌ சில செய்திகளை 
இங்குக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


மெய்ம்‌ மயக்கங்கள்‌ : இரட்டித்த வெடிப்பொலிகளைப்‌ பற்றிய 
ஒரு செய்தியை முதலில்‌ குறிப்பிட வேண்டும்‌. வ்‌,ல்‌,ள்‌ ஆகிய 
வற்றில்‌ முடியும்‌ ஓரசைச்‌ சொற்கள்‌ வெடிப்பொலியை முதலாக 
உடைய சொற்களால்‌ தொடரப்படும்‌ பொழுது இரட்டித்த வெடிப்‌ 
பொலிகளைத்‌ தோற்றுவிக்கின்‌ றன. இங்கு அவற்றின்‌ பொருளைப்‌ 
பொறுத்த வரையில்‌ சில கட்டுப்பாடுகள்‌ உள்ளன. “பல பொருள்‌ 
ஒரு சொல்லை” (Sரா௦ற))ற) மொழி தவிர்க்கும்‌ போக்கும்‌ கிடைக்கக்‌ 
கூடிய இருவடிவங்களை வேறுபடுத்தும்‌ முயற்சியும்‌ உள்ளன. இத்த 
கைய “பொருள்‌ கட்டுப்பாடுகள்‌” பிற்காலத்திய வளர்ச்சிகளா 
யிருக்கக்கூடும்‌.சல சந்திமாற்றங்களை இங்குக்‌ குறித்துக்‌ காட்டலாம்‌. 





பம்‌ தொல்காப்பியம்‌, 34 
“குற்றிய லிகரம்‌ நிற்றல்‌ வேண்டும்‌ 
யாவென்‌ சினைமிசை உரையசைக்‌ கிளவிக்கு 
ஆவயின்‌ வரூஉம்‌ மகரம்‌ ஊர்ந்தே''. 


53 தொல்காப்பியம்‌, 35 
“புணரியல்‌ நிலையிடைக்‌ குறுகலும்‌ உரித்தே 
உணரக்‌ கூறின்‌ முன்னர்த்‌ தோன்றும்‌””. 


94 தமிழ்‌ மொழி வரலாறு 


7 (மெய்‌) உயிர்‌ வ்‌ 4 வெடிட்பொலி - 5 (மெய்‌ 
உயிர்வெடிட்பொலி வெடிப்பொலி : 
அவ்‌ -- கூடிய உ அக்கடிய 
2 ௮ (மெய்‌) உயிர்ல்‌ “த்‌ > (மெய்‌) உயிர்‌ ற்ற்‌ 
கல்‌ * தீது 5 கற்றிது 
ஆ (மெய்‌) உயிர்‌ ள்‌ த்‌ > (மெய்‌) உயிர்‌ ட்ட்‌ 
முள்‌ * தது 2 முட்டீது 
(அல்லது) 

(அ) 4 (ஆ) என்பனவற்றை இணைத்து (மெய்‌) உயிர்‌ ல்‌ /ள்‌ 

* தீ அ (மெய்‌) உயிர்‌ ற்ற்‌ / ட்ட்‌ என விளக்கலாம்‌, 

மூதல்‌ வகையைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஆறு வெடிப்பொலி 
இரட்டைகளும்‌ இடம்‌ பெறுகின்றன. இரண்டாவது வகை 
யைப்‌ பொறுத்தமட்டில்‌ நா வளை அல்லது நுனியண்ண வெடிப்‌ 
பொலி இரட்டைகளே இடம்‌ பெறுகின்‌ றன. மொழி முதல்‌ 
வரும்‌ குறுகிய திறப்பசைகளுக்குப்‌ பின்னரே இந்த வெடிப்பொலி 
இரட்டைகள்‌ வருகின்றன. பல இடங்களில்‌ ஒரு மாற்று வடிவம்‌ 
வருகின்றது. அதை நெடில்‌ உரசொலி என நான்‌ கருதுகிறேன்‌. 
இம்மாற்றொலி *&” எனக்‌ குறிக்கப்படுகிறது. அதைத்‌ தொடர்ந்து 
குறில்‌ வெடிப்பொலி வருஇறது. 
நெடில்‌ மெய்களை இரு தனி மெய்களரகக்‌ கருதல்‌ 

மேலே கூறப்பட்ட இரட்டித்த வெடிப்பொலிகள்‌ மட்டுமே, 
இரு வேறுபட்ட மெய்யொலிகள்‌ 'ஓரினமாதலின்‌” (Assimilation) 
விளைவு என்பது தொல்காப்பியர்‌ கருத்தாகும்‌. ஆனால்‌ தொடக்‌ 
கத்தில்‌ எல்லா இரட்டித்த மெய்யொலிகளுமே இத்தகைய சந்தி 
களின்‌ விளைவே என நம்பக்‌ காரணமுள்ளது.* 

“யாப்பியல்‌ அளவு கெடாதிருக்க முதலில்‌ தனித்து இருந்த 
மெய்யொலி இரட்டிக்கும்‌ போக்கு பிற்காலத்தில்‌ ஏற்பட்டது. 
“என” என்பதற்கு மாறாக “என்னை” என்ற வடிவம்‌ பெருவழக்குப்‌ 
பெற்றதைச்‌ சான்றாகக காட்டலாம்‌.” 

தொல்காப்பியரே 'அலஃ்கு” என்ற சொல்லைப்‌ பயன்படுத்‌ 
துகிறார்‌.”” இதன்‌ பொருளும்‌ “அல்கு” என்பதன்‌ பொருளும்‌ ஒன்றே, 
54 Bh. Krishnamurthy: Telugu Verbal Bases, California 
55 தொல்காப்பியம்‌, 1129 

“குறித்தெதிர்‌ மொழிதல்‌ அஃகித்‌ தோன்றும்‌”' 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஓலியனியல்‌ 95 


அஃகு என்பது “அக்கு” என்பதன்‌ மாற்று வடிவம்‌ என விளக்கலாம்‌. 
“அல்கு” என்பது ஓரினமாதலின்‌ விளைவாக “அக்கு? என ஆகியிருக்க 
வேண்டும்‌. இவ்‌ ஓரினமாதலை விளக்குவதற்கு, இடைப்பட்ட நிலை 
யில்‌ “அற்கு' என்ற வடிவம்‌ இருப்பதாகக்‌ கொள்ள நேரிடலாம்‌. 


தொல்கரப்பியரின்‌ கட்டுப்பாடு - ஒரு பிற்கால வளர்ச்சி 


“முள்‌ ஃ& தீது  முட்டீது ௨ முஃடீது”. இங்கு வெடிப்பொலி 
இரட்டையானது உரசொலி இரட்டையுடன்‌ உறழ்ந்து வருகிறது. 
இது ஒரு பயனிலைத்‌ தொடராகும்‌. அடைத்‌ தொடர்‌ என்பன 
போன்ற பிற அமைப்புக்களில்‌ இத்தகைய மாறுபாடுகள்‌ இல்லை. 
முள்‌ * தீமை என்பது முட்டீமை என்று மட்டும்‌ வருமேயன்றி 
“முூஃட்மை” என வராது. பிற்காலத்துக்‌ கட்டுப்பாடு என்ன 
என்பதை இது காட்டுகிறது. வகர மெய்‌ முடிவிற்கு ஒரு விதியையும்‌, 
ல்‌/ள்‌ முடிவிற்கு ஒரு விதியையும்‌ என.இரு விதிகளைத்‌ தந்துள்ளார்‌. 
முன்னரே குறிப்பிட்டது போல இச்சந்தி விதிகள்‌ எல்லாம்‌ 
தொல்காப்பியத்தில்‌ காணப்படுகின்றன, 


ஒரு குறிப்பு 

பொருளைப்‌ பொறுத்த வரையிலான வரையறை அல்லது 
கட்டுப்பாடு என்பது பிற்காலத்திய வளர்ச்சி என்று மட்டும்‌ 
கொள்ளலாம்‌. ளகர, மகர மெய்‌ முடிவுகளில்‌ மட்டுமின்றி வகர 
மெய்‌ முடிவிலும்‌ கூட வெடிப்பொலி இரட்டையும்‌ உரசொலி 
இரட்டையும்‌ மாற்று ஒலிகளாக வருகின்றன. 
வடி வங்களைப்‌ பற்றிய ஓர்‌ ஆய்வு 

வகர மெய்யில்‌ முடிவதாக நான்கு சொற்களையே தொல்‌ 
காப்பியர்‌ தருகிறார்‌. “அவ்‌, இவ்‌, உவ்‌” ஆகிய சுட்டு வடிவங்களையும்‌, 
“தெவ்‌' என்பதையும்‌ அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. “எவ்‌” குறிப்பிடப்பட 
வில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில்‌ யா” என்பது 
குறிக்கப்படும்‌ பொழுது வரும்‌ மாற்று வடிவமே இவ்வடிவமாகும்‌. 
உரையாசிரியர்கள்‌ தரும்‌ பழைய சொற்களை, தொல்காப்பிய 
விதிகளைக்‌ கொண்டு ஆராய்ந்தால்‌ வகர மெய்யில்‌ முடியும்‌ வேறு 
வேர்களைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌. “எஃகு, ௧௦௬, பஃது, கறு, கஃபு, 
கஃடு' போன்ற சொற்கள்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌ உள்ள 
இரண்டாவது அசையைச்‌ சொல்லாக்க ஓட்டு என விட்டுவிட்டால்‌, 


ஆய்தத்திற்குப்‌ பதில்‌ வகர மெய்யைப்‌ பெறுகிறோம்‌. 


96 குமிழ்‌ மொழி வரலாறு 


“ஏவ்‌' என்னும்‌ வேர்‌ 

“எஃகு என்ற சொல்லில்‌ உள்ள சொல்லாக்க ஒட்டை 
நீக்கினால்‌, எஞ்சியுள்ள வேர்‌ “எவ்‌” என்பதாகும்‌. எவ்‌ ௨ எய்‌ ல எ, 
“கவ்‌” என்னும்‌ வேர்‌ 

“கஃசு, கஃபு” முதலிய சொற்கள்‌ “கவ்‌” என்னும்‌ வேரைக்‌ 
கொண்டுள்ளன. (கவ்‌4ச கஃசு, கவ்ர்பு கஃபு) “கலச” என்பதன்‌ 
பொருள்‌ “பகுக்க, இரண்டாகப்‌ பிரிக்க? என்பதாகும்‌. “கஃபு” 
என்பதன்‌ பொருள்‌ “களை” என்பதாகும்‌. இதன்‌ மாற்று வடிவம்‌ 
“கப்பு” என்பதாகும்‌. “கஃசு” என்பதன்‌ மாற்றுவடிவம்‌ “கச்சு 
என்பதாகும்‌. ஆனால்‌ அது இன்று வேறொரு தனிப்‌ பொருளில்‌ 
வழங்குகிறது. “கஃது” என்பதன்‌ மாற்று வடிவம்‌ கிடைக்கவில்லை. 
ஆனால்‌ அதே வேரும்‌, ஒட்டும்‌ பெற்றிருப்பதுடன்‌ சொல்லாக்க 
அசை அகரத்தையும்‌ பெற்றுள்ள “கவடு”. என்ற பிறிதொரு சொல்‌ 
உள்ளது. 
“வெவ்‌” என்னும்‌ வேர்‌ 

வெவ்‌ + ௧5 வெஃகா. “வெஃகா” என்பதில்‌ “வெவ்‌” என்பது 
வேர்‌. இதனுடைய மாற்றுவடிவம்‌ “வெம்‌” என்பதாகும்‌. வெஃகா 
என்பது “விரும்பத்தகு சோலை” எனப்‌ பொருள்படும்‌. காஞ்சீபுரத்தில்‌ 
அப்பெயரில்‌ ஒரு தலம்‌ உண்டு. 
“பல்‌” என்னும்‌ வேர்‌ 

“பஃது” என்பதில்‌ “பவ்‌' என்பது வேராகும்‌. *பவ்‌' என்பதன்‌ 
பொருள்‌ “பரவுதல்‌” என்பதாகும்‌. “பவ்வம்‌” என்ற சொல்‌ இதற்குச்‌ 
சான்றாகும்‌. “பா” அல்லது “பாவு என்றதெசொற்களேடு இது 
தொடர்புடையது. “பத்து என்ற எண்ணுப்‌ பெயரின்‌ மாற்று 
வடிவம்‌ “பஃது” என்பதாகும்‌. 
பல்‌” ஏன்னும்‌ வேர்‌ 

“பஃறி” என்னும்‌ சொல்லின்‌ வேர்‌ “பல்‌” என்பதாகும்‌. 
பல்‌ -- தி 2 பஃறி. “தி” என்பது சொல்லாக்க அசையாகும்‌. 
“கல்‌” என்னும்‌ வேர்‌ 

“கஃது” என்பது “கல்‌ 4 து” என்று இருக்கலாம்‌, “கல்‌? என்பது 
“கன்‌” (௪ கறுப்பு) என்னும்‌ பழைய வடிவத்தைக்‌ கொண்ட தாயிருக்க 
வேண்டும்‌. “கன்னங்கறேல்‌” என்ற தொடரில்‌ “கள்‌” என்னும்‌ பழைய 
வடிவம்‌ இன்றும்‌ வழக்கில்‌ உள்ளது. I 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 97 


“சல்‌” என்னும்‌ வேர்‌ 

சுல்‌ 4 து சுஃறு. சுல்‌ என்பதன்‌ பொருள்‌ “வீசுதல்‌” அல்லது 
*அலைதல்‌” அல்லது “வட்டமாய்‌ நகர்தல்‌” என்பதாகும்‌. *சுலவுல 
உலவு என்னும்‌ சொற்களை நோக்குக. பனைமரம்‌ காற்றில்‌ சலசலப்‌ 
பது போன்ற ஓசையைக்‌ குறிக்கச்‌ “சல்‌” எனும்‌ சொல்‌ பயன்படும்‌. 
“சு்றென்னும்‌ தண்டேடோட்டுப்‌ பெண்ணை” என்ற தொடர்‌ 
தொல்காப்பிய நச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ ஆளப்பட்டுள்ளது. 
(சுறு என்பது இங்குத்‌ தவறாக “சுஃஃறு” என இடம்‌ பெற்றுள்ளது. 
இது பின்னர்‌ விளக்கப்படும்‌) இதன்‌ மாற்று வடிவமான சுற்று” 
என்பது இன்றும்‌ வழக்கில்‌ உள்ளது. “வட்டத்தில்‌ செல்லுதல்‌” 
என்னும்‌ பொருளில்‌ அது வழங்குகிறது. 


முடிவு 
மேலே காட்டப்பெற்ற சான்றுகள்‌ பின்வரும்‌ உண்மைகளைத்‌ 
தெளிவுபடுத்துகின்‌ றன. 
1. தொடரில்‌ உரசொலி வடிவம்‌ மட்டுமே வரும்‌ என்ற கட்டுப்‌ 
பாடு ஆரம்பத்தில்‌ இருந்ததில்லை. 
2. தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்னர்‌ வெடிப்பொலி நலிந்து 
உரசொலியாகியது. 


ஆய்தத்தீன்‌ ஒலி மதிப்பு 

ஆய்தத்தை ஒலிப்பிலா உரசொலி எனக்‌ கொள்வது பொருந்‌ 
துமா? தமிழ்‌ நெடில்‌ (இரட்டித்‌ த) வெடிப்பொலியினுடைய 
மாற்றொலியின்‌ உச்சரிப்பு என்ன? பிற திருந்திய திராவிட மொழி 


களில்‌ இதனோடு ஒப்பிடத்‌ தக்கதாக ஒன்றுமில்லை என்பதையும்‌ 
நினைவிற்‌ கொள்ள வேண்டும்‌. 
ஆய்தத்தின்‌ இக்கால உச்சரிப்பு 

“எஃகு” என்ற ஓரே சொல்தான்‌ இக்காலத்‌ தமிழில்‌ வழக்கில்‌ 
உள்ளது. அது (22::/) என உச்சரிக்கப்படுகிறது. (27) என்பது 
இதனது மாற்று ௨ச்சரிப்பாகும்‌. பிற சொற்கள்‌ இலக்கண மரபில்‌ 
மட்டுமே வழக்கில்‌ உள்ளன. “கஃசு” என்பது (kc) என்றும்‌ 
(2/2) என்றும்‌ உச்சரிக்கப்படுகிறது. கஃபு என்பது (சற்ற) 
என்றோ (4/0) என்றோ உச்சரிக்கப்படுகிறது. முஃடீது என்பது 
(muh[idu) என உச்சரிக்கப்படுகிறது. 


98 குமிழ்‌ மொழி வரலாறு 


டகர, தகர வெடிப்பொலிகளைத்‌ தவிர்த்து ஏனைய வெடிப்‌ 
பொலிகள்‌ வரும்‌ முதலாவது பிரிவிற்கும்‌ இவ்விரண்டு வெடிப்‌ 
பொலிகள்‌ மட்டுமே இடம்‌ பெறும்‌ இரண்டாவது பிரிவிற்கும்‌ 
ஒரு வேறுபாடு உண்டு. பிந்தியதில்‌ கால்டுவெல்‌ விளக்குவதுபோலப்‌ 
பின்னண்ண ஓலி உண்டு; அதாவது தகர, டகர வெடிப்பொலி 
களுக்கு முன்னர்க்‌ கடையண்ண உரசொலி உள்ளது. பிறவிட.ங்‌ 
களிலும்‌ இத்தகைய ஒலி வருவதற்கான காரணம்‌ இதுவாகத்‌ 
தாள்‌ இருக்க வேண்டும்‌. 


மென்மையாதல்‌ அல்லது நலிய 


முதற்பிரிவில்‌ வெடிப்பொலிகள்‌ உரசொலிகளாக மென்மை 
யுறுகின்றன. தொல்காப்பியர்‌ *நலிபு' என்பதை “வலுவிழத்தல்‌, 
மென்மையாதல்‌” எனக்‌ குறிப்பிடுகிறார்‌,” “ஆய்தல்‌” என்பதன்‌ வேர்‌ 
“ஆய்‌' என்பதாகும்‌. (ஆய்‌ து4- அம்‌) இதனுடைய மாற்றுவடிவம்‌ 
'சாய்‌' என்பதாகும்‌. (மொழி முதலில்‌ சகர மெய்‌ வந்துள்ளது) 
தொல்காப்பியரின்‌ கருத்துப்படி “ஆய்‌” என்பது *வலுவிழத்தல்‌, 
சுருங்குதல்‌, மன்மையாதல்‌' என்னும்‌ பொருட்களை உடையது. 


ஆய்றழ்ம்‌ தெடில்‌ உரசொலியர? குறில்‌ உரசொலியா? 


ஆய்தம்‌ உரசொலியைக்‌ குறிக்குமாயின்‌, அதற்கு அடுத்த 
வெடிப்பொலியை அங்ஙனமாகவே உச்சரிக்கப்படுவதாக விட்டு 
விட்டு, அதைக்‌ குறில்‌ உரசொலியாக எழுதலாமா என்பதே 
அடுத்த வினா. ஆனால்‌, முன்னர்‌ விவரிக்கப்பட்ட சொற்களில்‌ இது 
இங்ஙனம்‌ உச்சரிக்கப்படுவதில்லை, அவை நெடில்‌ உரசொலியுடன்‌ 
உச்சரிக்கப்படுகின்‌ றன, 


சான்று 


ஆய்தம்‌ ஓர்‌ ஒலியைப்‌ போலவோ அல்லது வரிவடிவ 
எழுத்தைப்‌ போலவோ திகழாது எனத்‌ தொல்காப்பியத்தில்‌ ஒரு 


36 R. Caldwell: 4 Comparative Grammar of the Dravidian 
Languages, p 130 


57 தொல்காப்பியம்‌, 1479 
“நலிபு வண்ணம்‌ ஆய்தம்‌ பயிலும்‌”? 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 99 


செய்தி உள்ளது.” இந்நூற்பாவின்‌ பொருள்‌ புதிராக உள்ளது. 
தி.பி. பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த யாப்பருங்கல விருத்தியில்‌ 
கேற்கோளாகக்‌ காட்டப்பெறும்‌ பெயர்‌ சுட்டப்பெறாத ஆசிரியர்‌ 
ஒருவர்‌, தொல்காப்பியரின்‌ கருத்தைக்‌ கூறுகையில்‌ “ஆய்தம்‌ ஓர்‌ 
எழுத்தன்று; வெறும்‌ குறியீடே (8 0180111081 mark)’ எனப்‌ பிற்‌ 
காலத்தவர்‌ கொள்வது போலக்‌ குறிப்பிடுகின்றார்‌,ூ ஆய்தத்தைத்‌ 
தொடர்ந்து வரும்‌ வெடிப்பொலியை உரசொலியாக உச்சரிக்க 
வேண்டும்‌ என்பது இவ்விளக்கத்திலிருந்து புலனாகிறது. 
குற்றியலுகரத்திற்கான சூழல்‌ 

முன்னரே சுட்டிக்காட்டியபடி, குற்றியலுகரத்தில்‌ முடியும்‌ 
சொற்களின்‌ முதலசை குறுகியதாக இருக்குமாயின்‌ அதைத்‌ 
தொடர்ந்து இரட்டித்த மெய்யொலி வருதல்‌ வேண்டும்‌. நெடில்‌ 
மெய்யொலியின்‌ மாற்று வடிவமே. ஆய்தமாதலின்‌, அதை நெடில்‌ 
உரசொலி என்றே கொள்ள வேண்டும்‌. 
முடிவு - ஒரு நெடில்‌ உரசொலி 

நெடில்‌ உரசொலியுடன்‌ உகரம்‌ போன்ற விடுப்பொலி 
சேர்ந்து ஒரே ஓலியாதகிறது. எனவே தான்‌ தொல்காப்பியர்‌ “அஃது” 
என்பது ஆய்தத்தில்‌ (உரசொலியில்‌) முடிவதாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இவ்வொலிகள்‌ பற்றிய பொதுவான முடிவு 

சார்பு ஒலிகளாயெ “குற்றியலுகரம்‌, குற்றியலிகரம்‌, ஆய்தம்‌” ஆகியன 
ஒலியன்களல்‌ல இவை முன்னரே விளக்கப்‌ பெற்ற ஒலியன்‌ களின்‌ 
*டச்சார்பாக மாறும்‌ மாற்றொலிகளே” (Positional Variants) 
ஆகும்‌. குற்றியலுகரமும்‌ குற்றியலிகரமும்‌, விடுப்பொலிகளாக 
இல்லாதபோது உகர உயிரின்‌ மாற்றோலிகளாகும்‌. ஆய்தம்‌ நெடில்‌ 
வெடிப்பொலியின்‌ மாற்றொலியாகும்‌. குற்றியலுகரமும்‌ குற்றிய 
லிகரமுல்‌ மெய்யொலிகளின்‌ கம்‌ ஆராயப்பட்டன. ஏனெனில்‌ 
வரலாற்று முறையில்‌ அவை விடுப்பொலிகளேயாகும்‌. இவை 
மூன்றும்‌ “சார்பெழுத்து” என்றமைக்கப்படுகின்றன. இக்கால 
மொழியியல்‌ கலைச்சொல்லை அளுவதாயின்‌, இவற்றை “மாற்றொலி 
கள்‌' (Allophones) என்று குறிப்பிட வேண்டும்‌. 


58 கொல்காப்பியம்‌, 40 
““உருவினும்‌ இசையினும்‌ அருகித்‌ தோன்றும்‌ 
மொழிக்‌ குறிப்பெல்லாம்‌ எழுத்தின்‌ இயலா 
ஆய்தம்‌ அஃகாக்‌ காலையான?”. 


9 யாப்பருங்கல விருத்தியுரை, 38 ஆவது நூற்பா உரை. 


100 தமிழ்‌ மொழி வரலாறு 


இடச்சார்பாக மாறும்‌ பிற ஒலிகள்‌ 


இடச்சார்பாக மாறும்‌ சில ஒலிகள்‌ வினையின்‌ முதலில்‌ வரு 
கின்றன. நாவளை அல்லது நுனியண்ண மூக்கொலியில்‌ முடியும்‌ 
பெயர்ச்‌ சொற்களால்‌ தொடரப்படும்‌ பொழுது யகர, ஞகர மெய்கள்‌ 
மாற்றொலிகளாக உள்ளன. முதலில்‌ ஞகர மெய்‌ இருந்தது ; £ 
பின்னர்‌ அது யகர மெய்யானது. ஞகர மெய்யை உடைய 
வடிவத்தை யகர மெய்யை உடைய வடிவம்‌ இப்பொழுது கைப்‌ 
பற்றி வருகிறது. 


வகர மெய்யீற்றை உடைய வடிவத்தைத்‌ தொடர்ந்து 
மகர மெய்‌ வருமாயின்‌ மகர மெய்‌ நெடிலாகிறது. 
சான்று 

“தெவ்‌ 4 மாண்ட 5; தெம்மாண்ட.”.£! இதுவும்‌ ஒரினமாத 
லுக்குச்‌ சான்றாகும்‌. மகத மெய்யைத்‌ தொடர்ந்து வகர மெய்‌. 
வருமாயின்‌ மகர மெய்‌ குறுகுகிறது. வாக்கியத்தின்‌ இறுதியில்‌ 
வருகையில்‌ “போலும்‌” என்ற சொல்‌ “போன்‌ம்‌” என்றாகிறது. சொல்‌ 
லிறுதியில்‌ வரும்‌ இம்மயக்கம்‌ அருயெதாகும்‌.£? பிற சொற்களில்‌ 
இத்தகைய மெய்ம்மயக்கம்‌ இல்லை. இச்சொல்லில்‌ கூட மகரமெய்‌ 
தெளிவாக உச்சரிக்கப்படுவதில்லை என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 





60 தொல்காப்பியம்‌, 146 

“ணன வென்‌ புள்ளிமுன்‌ யாவும்‌ ஞாவும்‌ 

வினையோ ரனைய என்மனார்‌ புலவர்‌””. 
61 தொல்காப்பியம்‌, 382 ஆவது நூற்பா, நச்சினார்க்கனியர்‌ உரை 
62 தொல்காப்பியம்‌, 51 


“செய்யுள்‌ இறுதிப்‌ போலி மொழிவயின்‌ 
னகார மகாரம்‌ ஈரொற்றாகும்‌””. 


0 
தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உர॥னியல்‌ 


1. 0 கொல்கரப்பியரின்‌ இலக்கண அமைப்பு மூறை 
தொல்காப்பியருக்குப்‌ பிற்பட்ட காலத்துத்‌ தமிழில்‌ நேர்ந்த 
மாற்றங்களை ஆராயத்‌ தொடங்குவதற்கு முன்னர்த்‌ தொல்காப்‌ 
பியத்‌ தமிழின்‌ உருபனியலைத்‌ தொகுத்துக்‌ கூற முற்படுவோம்‌. 
தொல்காப்பியம்‌ சொற்களைப்‌ பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌ 
என இரண்டாகப்‌ பிரிக்கின்றது. உரிச்சொல்‌, இடைச்சொல்‌ 
என்ற பிறிதொரு பாகுபாடும்‌ உண்டு." இச்சொற்களைத்‌ தொல்‌ 
காப்பியம்‌ பயன்படுத்துவதை ஆராயும்பொழுது, “உரிச்சொல்‌ 
என்பதால்‌ வேர்‌ உருபன்சளைபும்‌* “இடைச்சொல்‌? என்பதால்‌ 





1 தொல்காப்பியம்‌, 643, 644 
“சொல்லெனப்‌ படுப பெயரே வினைஎன்று 
ஆயிரண்‌ டென்ப அறிந்திச னோரே)”. 
“டைச்சொற்்‌ கிளவியும்‌ உரிச்சொற்‌ கிளவியும்‌ 
அவற்றுவழி மருங்கில்‌ தோன்றும்‌ என்ப”. 

2 தொல்காப்பியம்‌, 782, 783, 872, 879, 936 
“உரிச்சொற்்‌ கிளவி விரிக்குங்‌ காலை 
இசையினுங்‌ குறிப்பினும்‌ பண்பினுந்‌ தோன்றிப்‌ 
பெயரினும்‌ வினையினும்‌ மெய்தடு மாறி : 
ஒருசொற்‌ பலபொருட்‌ குரிமை தோன்றினும்‌ 
பலசொல்‌ ஒருபொருட்‌ குரிமை தோன்றினும்‌ 
பயிலா தவற்றைப்‌ பயின்றவை சார்த்தித்‌ 
தத்த மரபிற்‌ சென்றுநிலை மருங்கின்‌ 
எச்சொல்‌ லாயினும்‌ பொருள்வேறு கிளத்தல்‌”, 
“வெளிப்படு சொல்லே கிளத்தல்‌ வேண்டா; 
வெளிப்பட வாரா உரிச்சொல்‌ மேன”, 
““மெய்பெறக்‌ கிளந்த உரிச்சொல்‌ எல்லாம்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ வருபவை நாடி 
ஒத்த மொழியாற்‌ புணர்த்தனர்‌ உணர்த்தல்‌ 
தத்தம்‌ மரபிற்‌ றோன்றுமன்‌ பொருளே)”. 
“அன்ன பிறவுங்‌ கிளந்த அல்ல 
பன்முறை யானும்‌ பரந்தன வரூஉம்‌ 
உரிச்சொல்‌ எல்லாம்‌ பொருட்குறை கூட்ட 
இயன்ற மருங்கின்‌ இனைத்தென அறியும்‌”, 
“குறைச்சொற்‌ களவி குறைக்கும்வழி அறிதல்‌?” 


102 குமிழ்‌ மொழி வரலாறு 


பிற உருபன்களையும்‌” அது குறிப்பதாகவே முடிவுக்கு வரவேண்டிய 
திருக்கிறது. பின்வரும்‌ வெந்த்ரீஸின்‌ (Vendryes) கூற்று* இங்குக்‌ 
குறிப்பிடத்தக்கது. 

“ஓவ்வொரு வாக்கெத்திலும்‌ மாறுபட்ட இருவகையான 
கூறுகள்‌ உள்ளன. 1, கருத்துக்கள்‌ அல்லது எண்ணங்களைக்‌ குறிக்‌ 
கும்‌ எழுத்து வடிவங்கள்‌. 2. அவற்றுக்கிடையேயான சில உறவு 
களைக்‌ குறிப்பவை. உருபன்‌ பொருளன்‌ (காச) ஆகியவற்றுக்‌ 
இடையேயான வேற்றுமைக்கு இது இணையானதாகும்‌. கருத்துப்‌ 
படிவங்களைக்‌ குறிக்கும்‌ மொழியியற்‌ கூறு பொருளனென்றாகும்‌. 
இவற்றுக்கு இடையேயான தொடர்பைக்‌ காட்டும்‌ கூறு உருபன்‌ 
எனப்படும்‌. பொருளன்களுக்கிடையேயான உறவு பற்றி மனதில்‌ 
ஏற்பட்டுள்ள எண்ணங்களை உருபன்‌ வெளிப்படுத்துகிறது. கருத்தின்‌ 
மெய்யான, புலனால்‌ அறியக்கூடிய கூறு பொருளனென்றாகும்‌. 
உருபன்‌ என்பது பொதுவாக ஒரு ஒலிக்கூறாகும்‌. (அது தனி ஓலி 
யாகவோ அல்லது கனி அசையாகவோ அல்லது பல அசைகளின்‌ 
கூட்டாகவோ இருக்கலாம்‌.) வாக்கியத்தில்‌ உள்ள கருத்துக்களுக்‌ 
கிடையேயோான இலக்கண உறவுகளை அது குறிக்கிறது''. 

இவற்றைச்‌ *சொல்‌' என்றழைப்பதன்‌ மூலமாக, மொழியின்‌ 
ஒட்டு நிலைத்தன்மையைத்‌ தொல்காப்பியர்‌ வற்புறுத்துகிறார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால்தான்‌ வேரல்லா உருபன்கள்‌ 
ஒரசை அல்லது ஈரசைச்‌ சொற்களாக அவரால்‌ தரப்பட்டுள்ளன. 
அவற்றின்‌ வாய்பாடுகள்‌ வருமாறு : 

(மெய்‌) உயிர்‌ (மெய்‌) அல்லது (மெய்‌) உயிர்‌ (மெய்‌) மெய்‌ உயிர்‌ 
இரட்டித்த மெய்களை அவர்‌ சொல்வடிவங்களிலேயே 
தந்துள்ளார்‌. 
சான்று : த்த: என்பதை “அத்து? எனக்‌ கூறுதல்‌ 
க்க்‌: என்பதை “அக்கு” எனக்‌ கூறுதல்‌ 





3 தொல்காப்பியம்‌, 938 
“இடைச்சொல்‌ எல்லாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லே”: 
J.Vendryes: Language, London, 1952, pp 73-74 
5 தொல்காப்பியம்‌, 125 
“அத்தின்‌ அகரம்‌ அகரமுனை இல்லை”, 
6 தொல்காப்பியம்‌, 128 
“எப்பெயர்‌ முன்னரும்‌ வல்லெழுத்து வருவழி 
அக்கன்‌ இறுதிமெய்‌ மிசையொடுங்‌ கெடுமே. 
குற்றியலுகரம்‌ முற்றத்‌ தோன்றாது"? 


த] 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 103 


சொல்லமைப்பு முறையை வெளியிடத்‌ தொல்காப்பியர்‌ ஒரு 
முறையைக்‌ கொண்டுள்ளார்‌. எல்லா வேர்களையும்‌ பொதுவாகக்‌ 
குறிக்கச்‌ “செய்‌! என்னும்‌ வேரை அவர்‌ பயன்படுத்துகிறார்‌. இத 
னுடன்‌ தேவையான பிற ஓட்டுக்கள்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. இவ்வாறு 
கிடைக்கும்‌ வடிவங்கள்‌ சொற்‌ கட்டமைப்புக்களைக்‌ குறிக்கும்‌ வாய்‌ 


பாடுகளாகின் றன. 
சான்று 
1 “செய்து” 
(செய்‌ 4 து) - வினையெச்ச வாய்பாடாகும்‌. 
2 “செய்த்‌ 
(செய்து 1 ௮) _ இறந்தகாலப்‌ பெயரெச்ச 
வாய்பாடாகும்‌. 
3 *செய்யும்‌” 
(செய்‌ --ய்‌ உம்‌) _ முக்காலத்துக்கும்‌ ஒத்தவற்றைக்‌ 


குறிக்கும்‌ வாய்பாடாகும்‌. 


தமிழ்‌ ஓட்டுநிலை மொழி என்பதை இது தெளிவுபடுத்து 
தறது. வேர்‌ மொழி முதலில்‌ வருகிறது. பிற்காலத்தவர்‌ வேருக்கு 
“முதல்‌ நிலை” எனப்பெயரிட்டு வழங்கினர்‌. “இறுதி நிலை' அல்லது “ஈறு” 
என்னும்‌ சொல்லும்‌ தொல்காப்பியத்தில்‌ வருகிறது. சொல்லின்‌ 
இறுதியில்‌ உள்ள ஓட்டினை இது குறிக்கின்றது. “இடைநிலை இடை 
யில்‌ உள்ள உருபனைக்‌ குறிக்க வழங்கினும்‌, காலம்‌ காட்டும்‌ இடை 
நிலைகளையே சிறப்பாகக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ இது மாறியுள்ளது. 


1.1 வேர்‌ உருபன்கள்‌ (Root Morphemes) 


தொல்காப்பியரின்‌ கருத்துப்படி உரிச்சொல்‌ என்பது, “இசை” 
அல்லது “பண்பு” அல்லது “குறிப்பு' என்பதை உணர்த்தும்‌. “ஒரு 
பொருட்‌ பன்மொழியாகச்‌” சில வேர்களும்‌ “பல பொருள்‌ ஒரு 
சொல்லாகச்‌' சில வேர்களும்‌ உள்ளன. தொல்காப்பியரின்‌ கருத்துப்‌ 
படி. இவ்வேர்கள்‌ வினையாகவும்‌ வரலாம்‌; பெயராகவும்‌ வரலாம்‌.” 
வினையையும்‌ பெயரையும்‌ உருபனியல்‌ நிலையில்‌ வேறுபடுத்தப்‌ 
பலர்‌ முயன்றாலும்‌ அப்பாகுபாடு பெரிதும்‌ தொடரியல்‌ அடிப்படை 
யிலேயே அமைந்துள்ளது என்பதால்‌ மேலே கூறப்பட்ட கதன்‌ அடிப்‌ 


அ 


7 தொல்காப்பியம்‌, 782 


104 தமிழ்‌ மொழி வரலாறு 


படை முக்கியத்துவம்‌ தெரியவரும்‌. அவர்‌ சில வேர்களின்‌ 
பொருளைத்‌ தருகிழுர்‌.” 

வேர்களை அவர்‌ தொழிற்பெயர்‌ வடிவத்தில்‌ தருகிறார்‌. 
உருபுகளை நீக்க, வேர்கள்‌ ஓரசையாகவோ ஈரசையாகவோ 
இருக்கும்‌. 

அவற்றின்‌ வாய்பாட்டு வடிவங்கள்‌ வருமாறு : 
1 ஓரசை வேர்கள்‌ : “[மெய்‌] நெட்டுயிர்‌ / குற்றுயிர்‌ மெய்‌” 
2 ஈரசை வேர்கள்‌: “[மெய்‌] நெட்டுயிர்‌/குற்றுயிர்மெய்‌ நெட்டுயிர்‌/ 

குற்றுயிர்‌ மெய்‌?” 


[இரண்டாவது அசையில்‌ குற்றுயிர்‌ வருமிடங்களே மிகுதி] 


1. 2 வேரல்லா உருபன்கள்‌ (Non-root Morphemes) 
வேரல்லா உருபன்கள்‌ அல்லது இடைச்சொற்களின்‌ பட்டி 
யலில்‌ பின்‌ வருவன அடங்கும்‌.” 
காலம்‌ காட்டும்‌ இடைநிலைகள்‌ 
வேற்றுமை உருபுகள்‌ 
உவம உருபுகள்‌ 
அசை நிலை 
இசைநிறை 
தத்தம்‌ குறிப்பாற்‌ பொருள்‌ உணர்த்துவன 


சாரியை, 


வி ஷூ. மே நக வவ 


8 தொல்காப்பியம்‌, 784 ஆவது நூற்பா முதல்‌ 871 ஆவது 
நூற்பா முடிய 

9 கதொல்காப்பியம்‌, 735 
“அவைதாம்‌ 
புணரியல்‌ நிலையிடைப்‌ பொருணிலைக்‌ குதவுநவும்‌ 
வினைசெயல்‌ மருங்கில்‌ காலமொடு வருநவும்‌ 
வேறறுமைப்‌ பொருள்வயின்‌ உருபாகுநவும்‌ 
அசைநிலைக்‌ கிளவி ஆகி வருநவும்‌ 
தத்தம்‌ குறிப்பிற்‌ பொருள்‌ செய்குநவும்‌ 
ஒப்பில்‌ வழியாற்‌ பொகுள்செய்குநவும்‌ என்று 
அப்பண்‌ பினவே நுவலுங்‌ காலை”, 


கொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 105 


இவற்றுள்‌ முதல்‌ மூன்றும்‌ விளக்காமலேயே விளங்குவனவாம்‌, 
நான்காவதான *அசைநிலைகள்‌” என்பவை சொல்லாக்கக்‌ 
கூறுகளாகவும்‌, பிந்து நிலைகளாகவும்‌ (2ா௦!111/08) வருவனவாகும்‌. 
இடப்பெயர்களை எப்பொழுதாவது இவை குறிப்பால்‌ உணர்த்து 
கின்‌ றன. என்பதைத்‌ தவிர இவற்றின்‌ பொருள்‌ இழக்கப்பட்டு 
விட்டன என்றே கொள்ள வேண்டும்‌. இவை பழங்காலத்தில்‌ 
ஒட்டுக்களாக இருந்திருக்க வேண்டும்‌. 
தொல்கரப்பியர்‌ தந்துள்ள அசைநிலைகளின்‌ பட்டியல்‌ பின்வருமாறு ; 


அந்தில்‌ 752* 

அரோ 764 

ஆங்க 762 

ஆகல்‌ 765 

ஆர்‌ 755 

இக 759 முன்னிலையில்‌ வருகிறது. 
இகும்‌ 759 ஏவல்‌ விகுதியாக வருகிறது. 
என்பது 765 

ஏ 742 

கா 764 

குரை 757 

சின்‌ 759 

மதி 759 ஏவலில்‌ வருகிறது, 

மற்று 747 

மாறு 764 

மா 758 வியங்கோளில்‌ வருகிறது. 
மியா 759 முன்னிலை ஏவலில்‌ வருகிறது. 
பிற 764 

யா 764 

பிறக்கு 764 

போ 764 


பின்வரும்‌ அசைநீலைகள்‌ தெரல்கரப்பியரரல்‌ ஆளப்பட்டுள்ளன : 


ஆங்கு 108 
ஆரார்‌ 271 
ஆல்‌ 168 


* எண்கள்‌ தொல்காப்பிய நூற்பாக்களைக்‌ குறிப்பன 


106 தமிழ்‌ மொழி வரலாறு 


உம்‌ 1012 

ஏ 1 

குரை 1092 

சின்‌ 102 (தன்மை) 
சின்‌ 295 (படர்க்கை) 
மற்று 1014 


*இசைநிறைகள்‌? என்பவையும்‌ சொற்களுள்‌ அமையும்‌ இடை 
நிலைகளாகும்‌. அவற்றின்‌ பொருள்‌ முழுவதும்‌ இழக்கப்பட்டு விட்ட. 
தால்‌, அவை இசைமைக்காகச்‌ சொற்களின்‌ நீட்சியுடைய மாற்று 
வடிவங்களாக வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம்‌ வழங்குகின்றன. 
“அர்‌” எனும்‌ இசைநிறை *“உள்ளினர்‌ -- அரோ ௦ உள்ளினரோ?* 
என்பதில்‌ வருவதை நோக்குக. **குரை' என்னும்‌ இசைநிறை 
“*சொல்லருங்குரைத்து”? என்பதில்‌ வருவதை நோக்குக. பழங்‌ 
காலத்துத்‌ துணைவினைகளும்‌, விகுதிகளுமாக இவை இருக்கலாம்‌. 
பழங்காலத்து வடிவங்களை மீட்டுருவாக்க உதவும்‌ மூலங்கள்‌ இவை 
களாகும்‌. 

₹“தத்தம்‌ குறிப்பிற்‌ பொருள்‌”? செய்யும்‌ இடைச்சொற்கள்‌ 
என்பன வியப்படைச்‌ சொற்கள்‌ (Interjections) போல்வன ஆகும்‌. 
இவை இக்காலத்தில்‌ தொடரிசை (£௦!) மாற்றத்தால்‌ 
உணர்த்தப்படுகின்றன. தொல்காப்பியர்‌ வரிசைப்படுத்தும்‌ “தத்தம்‌ 
குறிப்பிற்‌ பொருள்‌ செய்குந”” வருமாறு? 


அந்தில்‌ 752 
அந்தோ 767 
அம்ம 761 
அன்றே 767 
உம்‌ 740 
எல்‌ 754 
எற்று 748 
என 734 
என்று 744 
ஏ 742 
ஒடு 779 
ஓ 741 
ஒள 766 


கொல்‌ 753 


கல்வெட்டுத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 107 


கொன்‌ 720 
குஞ்சம்‌ 751 
தில்‌ 738 
நன்றே 684 
மற்று 747 
மற்றையது 749 
மன்‌ 737 
மன்ற 750 த 


ஏமாவதாகக்‌ கூறப்பட்ட “எற்று” என்பது, பிறிதோரிடத்தில்‌ 
சாரியையாகக்‌ கொள்ளப்படுகிறது,1? இது தவிரப்‌ பின்வரும்‌ சாரி 
யைகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌ : 
இன்‌ 
அற்று 
அத்து 
அம்‌ 
ஒன்‌ 
ஆன்‌ 
அக்கு 
இக்கு 
அன்‌ 
அவரே பின்வரும்‌ சாரியைகளையும்‌ தம்‌ நூலில்‌ கையரண்‌ 
டுள்ளார்‌ : 


கெழு . 48 
உம்‌ 48 
உ 296 
ஆ 299 
ஏ 164 


10 தொல்காப்பியம்‌, 118, 119 
“அவற்றுவழி மருங்கிற்‌ சாரியை வருமே”? 
“அவைதாம்‌ 
இன்னே வற்றே அத்தே அம்மே 
ஒன்னே ஆனே அக்கே இக்கே 
அன்னென்‌ கிளவி உளப்படப்‌ பிறவும்‌ 
அன்ன என்ப சாரியை மொழியே”, 





108 தமிழ்‌ மொழி வரலாறு 


சாரியைகள்‌ ஓட்டுக்களேயாகும்‌. அவை சொற்களிலும்‌ 
தொகைகளிலும்‌ இடையில்‌ வருகின்றன. அதிலும்‌ குறிப்பாகப்‌ 
பெயர்கள்‌ வேற்றுமை உருபுகளை ஏற்கும்‌ பொழுதோ அல்லது கட்‌ 
டாயமாக வேற்றுமை உருபுகளை ஏற்கவேண்டிய இடத்திலேயோ 
பெரும்பாலும்‌ சாரியைகள்‌ வருகின்‌ றன தொல்காப்பியரின்‌ கருத்‌ 
துப்படிப்‌ பொருளைப்‌ புரிந்து கொள்ள (ஒருவேளை வேற்றுமை உருபு 
களின்‌ பொருளைப்‌ புரிந்து கொள்ள) சாரியைகள்‌ உதவுகின்‌ றன.1! 
சொற்களின்‌ இறுதியில்‌ வரும்‌ ஒட்டுக்களாக இருந்திருக்கக்‌ கூடிய 
சாரியைகள்‌ தொகைகளில்‌ மட்டும்‌ நிலைத்‌ இருக்க வேண்டும்‌ அல்லது 
கால்டுவெல்‌ விளக்குவது போல அவை பழைய வேற்றுமை உருபு 
களாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌.!? தொடர்ச்சியான வழக்காற்றின்‌ 
பயனாகத்‌ தமிழில்‌ இடைச்சொற்கள்‌ ஆற்றலிழக்கும்‌ போக்கு 
உள்ளது; பின்னர்‌ அவை வேறு புதிய இடைச்சொற்களால்‌ வலு 
வேற்றப்படும்‌. இதன்‌ விளைவாக :**இரட்டை விருதிகள்‌'” தோன்று 
கின்றன. இந்நிலையில்‌ மிகையாகிவிட்ட பழைய இடைச்சொல்‌ 
சாரியை என்‌ றழைக்கப்படுகிறது. சார்‌ - இயை 5 சாரியை; “சார்‌?” 
என்பது ““சார்தல்‌'' அல்லது “சார்ந்திருத்தல்‌” எனப்‌ பொருள்‌ 
படும்‌. **இயை”” என்பது “சேருதல்‌”? அல்லது ““சேர்த்தல்‌”' எனப்‌ 
பொருள்படும்‌. எனவே “சாரியை்‌ என்பது “தன்னோடு சேர்ந்து 
வருவதைச்‌ சார்ந்து நிற்பது எனப்‌ பொருள்‌ படும்‌. 


1.3 பெயர்‌, வினை ஆகியவற்றுக்கிடையில்‌ உள்ள வேறுபாடுகள்‌ 
வெறும்‌ உருபனாக மட்டும்‌ இல்லாத சொற்களைத்‌ தொல்‌ 
காப்பியர்‌ பெயர்‌ என்றும்‌ வினை என்றும்‌ பகுக்கிறார்‌.!3 வாக்கி 
11 தொல்காப்பியம்‌ 132 
“*யபெயரும்‌ தொழிலும்‌ பிரிந்தொருங்‌ கிசைப்ப 
வேற்றுமை உருபு நிலைபெறு வழியும்‌ 
தோற்றம்‌ வேண்டாத்‌ தொகுதிக்‌ கண்ணும்‌ 
ஓட்டுதற்‌ கொழுகிய வழக்கொடு சிவணிச்‌ 
சோற்சிதர்‌ மருங்கின்‌ வழிவந்து விளங்காது 
இடைநின்‌ றியலும்‌ சாரியை இயற்கை 
உடைமையும்‌ இன்மையும்‌ ஓடுவயின்‌ ஓக்கும்‌”. 


12 R. Caldwell: 4 Camparative Grammar of the Dravidian 
Languages, p 259 
13 தொல்காப்பியம்‌, 643 


“சொல்லெனப்‌ படுப பெயரே வினை என்று 
ஆயிரண்‌ டென்ப அறிந்திச லோரே. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஓலியனியல்‌ 109 


யத்தில்‌ எழுவாயாக வருவது பெயராகும்‌. அதனுடைய எல்லா 
வேற்றுமைத்‌ திரிபுகளும்‌ பெயர்ச்‌ சொற்களாகும்‌.*4 வினைமுற்று 
பயனிலையாக வருகிறது. ஆனால்‌ அதே வடிவம்‌ எழுவாயாகவும்‌ 
வரலாம்‌; அதேனாடு வேற்றுமை உருபுகள்‌ சேர்க்கப்படலாம்‌, 
“எழுந்தோனை?”16 என்ற சொல்லைத்‌ தொல்காப்பியரே அங்ஙனம்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌. முதலில்‌ வினையாக இருந்த 'எழுந்தோன்‌' என்னும்‌ 
இச்சொல்லே பெயராகப்‌ பயன்படுத்தப்பட்டு, இரண்டாம்‌ வேற்‌ 
றுமை உருபு சேர்க்கப்பட்டு வந்துள்ளது. பெயர்ச்‌ சொல்‌ எவ்வித 
மாற்றமுமின்றிப்‌ பயனிலைக்கு எழுவாயாக வரும்‌. பயனிலையாக 
வருவது பின்வருவனவற்றில்‌ ஏதேனும்‌ ஒன்றாக இருக்கும்‌: 


1 பெயர்‌. 

2 வினை; இதில்‌ பின்வருவன அடங்கும்‌: 

அ “செயலை”: இறப்பு, எதிர்வு அல்லது நிகழ்காலத்தில்‌ வெளி 
யிடுவது, 

'உண்டு' அல்லது ‘இல்லை என்பன போன்ற சொற்கள்‌. 


யார்‌” என்பது போன்ற வினாச்சொற்கள்‌. 


* ஜே ஞ்‌ 


“வாழ்க” என்பது போன்ற வியங்கோள்‌ வினைகள்‌. 
உ “கரிது' என்பது போலப்‌ பண்பைக்‌ குறிக்கும்‌ வேர்களி 
லிருந்து ஆக்கப்பட்ட சொற்கள்‌.” 
சுருக்கமாகச்‌ சொல்வதென்றால்‌ பெயர்ச்சொல்‌ என்பது 
எழுவாயாக வருவது; வேற்றுமை உருபுகளை ஏற்பது எனக்‌ கூறலாம்‌. 





14 தொல்காப்பியம்‌, 549, 553 
“அவற்றுள்‌ 
எழுவாய்‌ வேற்றுமை பெயர்தோன்று நிலையே”. 
“கூறிய முறையின்‌ உருபுநிலை திரியாது 
ஈறுபெயர்க்‌ காகும்‌ இயற்கைய என்ப”. 

15 தொல்காப்பியம்‌, 1006 


16 தொல்காப்பியம்‌, 550 
“பொருண்மை சுட்டல்‌ வியங்கொள வருதல்‌ 
வினைநிலை உரைத்தல்‌ வினாவிற்கு ஏற்றல்‌ 
பண்புகொள வருதல்‌ பெயர்களாக வருதல்‌ என்று 
அன்றி அனைத்தும்‌ பெயர்ப்‌ பயனிலையே””. 


110 தமிழ்‌ மொழி வரலாறு 


வினை எனப்படுவது பயனிலையாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பொழுது வேற்றுமை உருபு ஏற்காது; குறிப்பாகவோ - அல்லது 
வெளிப்படையாகவோ காலம்‌ காட்டும்‌.!? என யேவ இரண்டு 
வகையான பயனிலைகள்‌ அல்லது வினைகள்‌ உள்ளன. 


1 வெளிப்படையாகக்‌ காலம்‌ காட்டும்‌ வினைகள்‌. தொல்‌ 
காப்பியரின்‌ கருத்துப்படி இவையே உண்மையில்‌ வினைகள்‌. 
பிற்கால இலக்கண ஆசிரியர்கள்‌ இவற்றைத்‌ *தெரிநில்‌ 
வினைகள்‌” என வழங்கினர்‌. 

2 சூழல்‌ காரணமாகக்‌ குறிப்பாகக்‌ காலம்‌ உணர்த்து 
பவை “குறிப்பு? என வழங்கப்பட்டன. “குறிப்புவினை” என்ப 
தன்‌ சுருங்யெ வடிவமாக இது இருக்கலாம்‌, 


பயனிலை “தெரிநிலை வினையாக” இல்லாத பொழுது தமிழ்‌ 
வாக்கியங்கள்‌ வெறும்‌ எழுவாய்‌, பயனிலையுடன்‌ “இருக்கிறது” என்‌ 
பது போன்று பிறமொழிகளில்வரும்‌ இணைப்புக்கள்‌ (௦00ப19) இன்றி 
விளங்குகின்‌ றன .£இவன்‌ இராமன்‌” என்ற வாக்கியத்தில்‌ “இருக்கிறான்‌” 
(18) என்பது இல்லை. சமஸ்கிருதத்‌ தாக்கத்தின்‌ விளைவாகத்‌ தமிழில்‌ 
புறநிலையில்‌ இல்லாத இது இங்கு உள்ளடக்கமாக அல்லது ஆழ்நிலை 
இலக்கணத்தில்‌ இருப்பதாகக்‌ கொள்ளப்படுகிறது. 


2.0 வினை 
2. 1 எச்சம்‌ 

வினைமுற்றுக்கள்‌ பயனிலையாக இங்கும்‌ வருகின்றன. இயல்பு 
வடிவத்தில்‌ வினை எச்சங்கள்‌ வினைமுற்றுக்களுக்கு அடையாக வரு 
தின்றன. சில பெயர்களுக்கு அடையாகவோ பெயர்‌ வேர்ச்சொற்‌ 
களாகவோ வருகின்றன. இவ்வாறு வருவன பெயரெச்சம்‌ எனப்‌ 
படும்‌. முன்னரே விளக்கப்பட்டது போலப்‌ பழைய பயனிலைகள்‌ 
பின்னர்‌ விளையெச்சங்களாக வருவதுண்டு. இவை தொடக்கத்தில்‌ 
உம்மைத்‌ தொடரமைப்பைத்‌ Co-ordinate Construction) தந்திருக்க 
வேண்டும்‌. இன்றும்‌ கூட இவ்வினையெச்சங்கள்‌ அடுத்து வரும்‌ 
இடங்களில்‌, அவை “உம்மைத்‌ தொடரமைப்புக்களாகவே” உள்ளன. 
இவை ஒவ்வொன்றையும்‌ *“வினைமுற்று 4 ௨ம்‌'” என மொழி 





17 தொல்காப்பியம்‌, 638 
“வினையெனப்‌ படுவது வேற்றுமை கொள்ளாது 
நினையுங்‌ காலைக்‌ காலமொடு தோன்றும்‌”. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 111 


பெயர்க்கலாம்‌. எனவேதான்‌ இவைகட்கு உம்மைப்பொருள்‌ 
கொண்ட வினைஎச்சம்‌ என்‌ ற பெயர்‌ “இந்திய மொழிக்கணக்தட்டில்‌” 
தரப்பெற்றள்ளது. இன்று இவை வினைமுற்றுக்களின்‌ அடை 
களாவே கருதப்படுகின்றன. இவை தவிர வேறு வினையெச்ச 
வடிவங்களும்‌ -- செய, செயின்‌ முதலான வாய்பாட்டு வினையெச்ச 
வடிவங்களும்‌ -- உள்ளன. இவற்றை வினையடை, வினைஅடைத்‌ 
தொடர்கள்‌ எனலாம்‌. 


2.1.1 பெயரெச்சம்‌ 

பெயரெச்சத்துக்கு இரு வாய்பாடுகள்‌ உள்ளன.” ஒன்று 
“செய்த? என்னும்‌ பெயரெச்ச வாய்பாடாகும்‌. இன்றும்‌ இது 
இறந்த கால வாய்பாடாகவே உள்ளது. இது முன்னரே விளக்‌ 
கப்பட்டது போலச்‌ 'செய்து” என்னும்‌ வினையெச்சமும்‌ பெயரெச்ச 
விகுதியாகிய அகரமும்‌ சேர்ந்தது. இந்த அகரம்‌ உண்மையில்‌ 
அடைத்தொடரைச்‌ சுட்டும்‌ பழைய இடைநிலையாகும்‌. இது 
வேறிடங்களில்‌ ஆறாம்‌ வேற்றுமை உருபாகப்‌ பேசப்படுகிறது. தனி 
நிலைப்‌ பெயர்‌ (Primary noun) ‘செய்த’ என்பதே சரியான பெய 
ரெச்ச வடிவமாகும்‌. வேர்ச்சொற்களுடன்‌ அகர விகுதியைச்‌ 
சேர்த்தும்‌ பெயரெச்சத்தைப்‌ பெறலாம்‌. 

சான்று: நல்‌ 4“ ௮ > நல்ல 

இரண்டாவது வாய்பாடு “செய்யும்‌” என்பதாகும்‌. இது 
உண்மையில்‌ பெயரெச்சமன்று. ஆனால்‌, பெயரெச்சத்தினைப்‌ போல 
பின்னர்‌ வழங்கலானது. பழைய பயனிலையான இவ்வடிவம்‌ பெய 
ரடையாக இன்று பயன்படுத்தப்படுகிறது. ஒன்றையொன்று 
விசேடிப்பதாகத்‌ தமிழில்‌ இரு சொற்களை அடுத்தடுத்து வைக்கும்‌ 
பொழுது முதலாவது சொல்‌ இரண்டாவது சொல்லின்‌ அடை 
யாகிறது. பயனிலையானது *பெயர்த்தன்மையாக' இருந்த பழங்‌ 
காலத்தில்‌ “செய்யும்‌” என்பது பிறிதொரு பெயருக்கு முன்னால்‌ வந்த 
பொழுது அது பெயரடையாக மாறியிருக்க வேண்டும்‌. பின்னர்‌ 
விளக்கப்பட இருப்பது போல, தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முற்‌ 
பட்ட காலத்தில்‌ பயனிலைக்குப்‌ பின்னர்‌ எழுவாய்‌ வந்தது என 
நம்பக்‌ காரணமிருக்கிறது. எழுவாய்க்கு முன்னர்‌ வந்த “செய்யும்‌” 
18 தொல்காப்பியம்‌, 720 

“அவற்றொடு வருவழிச்‌ செய்யும்‌ என்கிளவி 
முதற்கண்‌ வரைந்த மூவீற்றும்‌ உரித்தே”. 


112 தமிழ்‌ மொழி வரலாறு 


என்னும்‌ பயனிலை, பிற்காலத்தில்‌ -- அதாவது தொல்காப்பியர்‌ 
காலத்தில்‌ - பெயரடை என விளக்கப்பட்டது. இவ்விடத்தில்‌ இது 
வருவதற்கு எவ்விதக்‌ கட்டுப்பாடும்‌ இல்லை. “செய்யும்‌” என்னும்‌ 
வினைமுற்று நிகழ்காலத்தைக்‌ குறிப்பாகக்‌ குறிக்கிறது. ஆனால்‌ 
தொல்காப்பியரே குறிப்பிடுவது போல, எக்காலத்திற்கும்‌ பொது 
வான உண்மைகளைக்‌ கூறுமிடங்களில்‌ இவ்வினைமுற்று பயன்படுத்‌ 
தப்படுகிறது.!” 
சான்று 

“ஐச்‌ சுடும்‌”. பெயரெச்சம்‌ என்ற முறையில்‌ இது நிகழ்‌ 
காலத்தையும்‌, எதிர்காலத்தையும்‌ உணர்த்தும்‌. முன்னரே கூறியது 
போலத்‌ தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ நிகழ்காலம்‌ காட்டும்‌ உருபு 
எனத்‌ தனியே எதுவும்‌ கிடையாது. உண்மையில்‌ “இறந்த காலம்‌”, 
“இறப்பில்லாக்‌ காலம்‌” என இரு வேறுபாடுகளே இருந்தன. 
வினையெச்சம்‌ 

வினையெச்சங்கள்‌ முக்கியமாக ஒன்பது வாய்பாடுகளில்‌ வரு 
வனவாகும்‌. அவற்றின்‌ இலக்கணப்‌ பொருள்கள்‌ கழே விளக்கப்‌ 


பட்டுள்ளன. 


1 செய்து > செய்து 

2 செய்ய்‌ ரண > செய்யூ 

3 செய்‌-பு உ... டுசய்பு 

4 செய்‌ துர என உ... செய்தென 
5 செய்‌-- இ-- அர்‌ உ... செய்யியர்‌ 
6 செய்‌--இ--அ ௨”... செய்யிய 
7 செய்‌--இன்‌ > செயின்‌ 

8 செய்‌ அ > செய 

9 செய்‌--அல்‌--கு 5 செயற்கு 





19 தொல்காப்பியம்‌, 725 
“முந்நிலைக்‌ காலமுந்‌ தோன்றும்‌ இயற்கை 
எம்முறைச்‌ சொல்லும்‌ நிகழுங்‌ காலத்து 
மெய்நிலைப்‌ பொதுச்சொல்‌ கிளத்தல்‌ வேண்டும்‌””, 
20 தொல்காப்பியம்‌, 713 
“செய்து செய்யூச்‌ செய்பு செய்தெனச்‌ 
செய்யீயர்‌ செய்யிய செயின்செயச்‌ செயற்கென 
அவ்வகை ஒன்பதும்‌ வினையெஞ்சு ளெவி””. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 113 


செய்து, செய்யூ, செய்பு' ஆகிய மூன்று வாய்பாடுகளும்‌ 
ஒரு பிரிவைச்‌ சேர்ந்தவை. இவ்‌ எச்சங்களின்‌ காலம்‌ அவை சார்ந்து 
வரும்‌ வினைமுற்றின்‌ காலத்தைப்‌ பொறுத்தது “1 “செய்‌” என்பது 
வேறாகும்‌. துகரம்‌ இறந்த காலம்‌ காட்டும்‌ இடைநிலையாகும்‌. 
“வெடிப்பொலி-- உகரம்‌” என்னும்‌ வடிவத்தை இறந்தகால இடைநிலை 
கள்‌ பெற்றுள்ளதாகப்‌ பழைய இலக்கண ஆசிரியர்கள்‌ பேசுவர்‌. 
பின்வரும்‌ உருபொலியன்‌ விதியை அவர்கள்‌ தருகின்றனர்‌ : 

உ[உயிர்‌] 2 -- ழ்‌ [உயிர்‌ 

இம்முறையே இங்கும்‌ பின்பற்றப்பட்டுள்ளது. உயிர்கட்கு 
இடையில்‌ உள்ள வெடி.ப்பொலி இழக்கப்படல்‌ என்னும்‌ போக்கு, 
“செய்யூ' என்னும்‌ வடிவத்திற்கு இடந்தருகிறது. வேரான “செய்‌” 
என்பது பழைய *செஇ' என்பதாகும்‌. துகரம்‌ தகரமெய்யை இழந்து 
உகரமாகிறது. இ:4உ ஊ, தொல்காப்பியருக்கு முற்பட்ட 
காலத்‌ தமிழின்‌ உருபொலியன்‌ விதி ஒன்‌ றின்‌ விளைவே இதுவாகும்‌, 

“குற்றுயிர்‌, / நெட்டுயிர்‌, 4 குற்றுயிர்‌ / நெட்டுயிர்‌, 
> குற்றுயிர்‌, / நெட்டுயிர்‌, உயிர்‌, ல குற்றுயிர்‌ / 
நெட்டுயிர்‌ 2 *? 

““டசய்யூ”” என்பது இறந்தகாலம்‌ காட்டுகிறது; வாக்கியத்‌ 
இல்‌ “செய்து” என்பதற்கு உள்ளது போன்ற வருகை முறையே 
இதற்கும்‌ உண்டு. இவற்றின்‌ எழுவாய்‌ வினைமுற்றினுடையதைப்‌ 
போன்றதே ஆகும்‌. “*செய்தென ”” என்பதில்‌ இரு சொற்கள்‌ உள்ளன. 
செய்து 4 என 5 செய்தென. **செய்து”' என்பது பழைய வினைமுற்றாகும்‌. 
இக்காலவழக்கில்‌ கூட ““எனவே'' என்பதில்‌ உள்ள *“என'”' என்பது 
“அகையால்‌”” என்னும்‌ பொருளுடையது. * செய்தென”” என்பதன்‌ 
பொருள்‌ “இது செய்யப்பட்டது ஆகையால்‌ .. என்பதாகும்‌. 
“செய்து!” என்பது பயனிலையே எனபது மறக்கப்பட்டு விட்ட 
தாலும்‌, இத்தொடர்‌ முழுவதும்‌ ஓரே சொல்லாக வழங்குவதா 
லும்‌, தொடர்ந்து வரும்‌ வினைச்‌ சொல்லின்‌ , அடையாக இது ஆகி 
விட்டது. எனவே இது வினையெச்சமாகக்‌ கருதப்படலான து. 

இது போன்ற தொகைகள்‌ வேறு சிலவும்‌ உள்ளன. தமிழில்‌ 
இடத்தைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ காலத்தையும்‌ குறிக்கின்றன. 
21 தொல்காப்பியம்‌, 715 

“அவற்றுள்‌ 
முதனிலை மூன்றும்‌ வினைமுதன்‌ முடிபின”'. 


114 தமிழ்மொழி வரலாறு 


சான்று: **பின்‌??. பெயரெச்சங்களைப்‌ “பின்‌, முன்‌, கடை, கால்‌, 
இடத்து” முதலான பெயர்ச்சொற்கள்‌ தொடரும்பொழுது. அவை 
ஒரே தொகுதியாக நின்று, பிற மொழிகளில்‌ காலங்கருதி வரும்‌ 
வினையடைகள்‌ எனப்படுவனவற்றைச்‌ சுட்டும்‌. அடைத்தொகை 
யின்‌ அடையையும்‌ பெயரெச்சத்தையும்‌ பெயரெச்சத்துக்கும்‌ 
பெயருக்குமிடையே ஏற்படுத்தப்‌ பெறும்‌ இடையீடு வேறுபடுத்திக்‌ 
காட்டுகிறது. ஆனால்‌ முன்பு கூறியதுபோல வினையெச்சம்‌ காலங்‌ 
காட்டும்‌ வினையடையாக வரும்பொழுது பெயரெச்சமானது காலங்‌ 
காட்டும்‌ சொல்லுடன்‌ இடையீடின்றித்‌ தொகையாகிலிடுகிறது. 
இப்படித்‌ தொகையான தன்மை இரண்டாவது சொல்லின்‌ மொழி 
முதல்‌ வெடிப்பொலி இரட்டித்து வருவதால்‌ சுட்டப்பெறுகிறது. 
சான்று: வந்த -- கால்‌ உ வந்தக்கால்‌. “11” எறை பொருளைக்‌ குழித்ததான 
புதியதொரு சிறப்புத்தன்மை இங்குத்‌ தோன்றுகிறது. கூறியபின்‌ 
என்பதற்குக்‌ **கூறிய சமயத்தில்‌?” என்று மட்டும்‌ பொருள்பட்டால்‌ 
அது பெயரெச்சமும்‌ பெயர்ச்சொல்லும்‌ கூடியது என ஆகும்‌. ஆனால்‌ 
இதற்குக்‌ '*கூறியதற்குப்‌ பின்னால்‌” அல்லது “கூறியிருந்தால்‌?” எனப்‌ 
பொருள்‌ கொண்டால்‌, இத்தொடர்‌ வினையெச்சமாக முன்‌ சொன்ன 
பெயரெச்சம்‌ பெயர்‌ என்றல்லாமல்‌ தொடராக ஒரு சொல்‌ 
நீர்மைப்பட்டுவிடுகிறது. தமிழ்‌ ஓட்டு நிலை மொழியாக இருப்ப 
தால்‌ இத்தகைய சொல்லாக்கங்கள்‌ தமிழில்‌ எளிமையாக அமைந்து 
விடுகின்‌ றன. 


“செயற்க” என்பதும்‌ இத்தகையதொரு தொகையாகும்‌. செயல்‌ 
என்பதைத்‌ தொழிற்பெயர்‌ எனக்‌ கொள்ளலாம்‌, அல்லது பழைய 
பயனிலை என்றும்‌ கொள்ளலாம்‌. தொல்காட்பியர்‌ காலத்தில்‌ 
நான்காம்‌ வேற்றுமை உருபாக ஏற்கப்பட்ட “கு” என்னும்‌ இடைச்‌ 
சொல்லுடன்‌ இது வருகிறது. “செயற்கு” என்பது செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ நேக்கத்திற்காக” எனப்‌ பொருள்படும்‌. “கு' என்பதைத்‌ 
தனி உறுப்பாகக்‌ கொள்ளாது விடின்‌, முழுச்சொல்லும்‌ வினை 
யெச்சமாக -- சேனாவரையர்‌ விளக்கியுள்ளது போல நோக்கத்தைக்‌ 
காட்டும்‌ வினையடையாக -- வரும“, 


“செயின்‌?” என்பது “செய்ய வேண்டுமாயின்‌” எனப்‌ பொருள்‌ 
படும்‌. இதில்‌ உள்ள 'இன்‌' என்பது “இல்‌ என்பதன்‌ பழைய 
மாற்றுவடிவமாக இருக்கலாம்‌. மேலே விளக்கப்பட்ட “வந்தக்கால்‌” 
என்பதைப்‌ போன்ற அமைப்பு உடையதே “செயின்‌” என்பதுமாகும்‌ 
“சசயின்‌' என்பதின்‌ வேரான :*செய்‌' என்பது 'வந்தக்கால்‌' என்ப 


தொல்காப்பியக்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 115 


திலுள்ள “வந்த” என்‌ பதற்கு இணையானதாகும்‌. “வந்தக்கால்‌' 
என்பதிலுள்ள 'வந்த” என்பது, “செய்‌' என்பதை! । போல வேர்‌ 
என்ற நிலைக்கு குறைக்கப்பட்டுவிட்டதையும்‌ விளக்க வேண்டும்‌. 
துணை வினைகள்‌ (&ம!/8ர பல) எச்சங்களுடன்‌ வருமாயின்‌ 
பிந்தியன வேராகவே திகழும்‌ என்பது முன்னரே விளக்கப்பட்டது. 
“செயின்‌” என்பது நிபந்தனையாகவும்‌ எதிர்காலம்‌ காட்டுவதாகவும்‌ 
மட்டுமே வரும்‌. எனவே இறந்தகாலம்‌ காட்டுவது நீங்கலாக 
ஏனைய பொருள்களுக்கும்‌ வந்தக்கால்‌ என்பது போன்ற வடிவங்கள்‌ 
பயன்படலாயின. தமிழ்ச்‌ சொற்களஞ்சியம்‌ குறிப்பிடும்‌ 9, 10, 11 
12ஆவது வினைவிகற்பங்கள்‌ *செயின்‌? வாய்பாட்டில்‌ வரும்‌ 
பொழுது வேரானது 'பு -- இன்‌” வருகின்றது. சான்று. “நடப்பின்‌”. 

பு” என்பது சொல்லாக்க விகுதியாகும்‌. பின்னர்‌ இது 
பெயர்ச்சொல்லின்‌ வினையாக்க விகுதியாக ஏற்கப்பட்டது. “நடப்பு” 
என்பதன்‌ ஏழாம்‌ வேற்றுமை வடிவம்‌ *நடப்பின்‌' என்ப 
தாகும்‌. சேனாவரையர்‌ சொல்லாக்க விகுதியாகப்‌ புகரத்தை 
மட்டுமே குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌ “செய்யும்‌? வாய்பாட்டில்‌, 
வேர்கள்‌ குகரத்தைச்‌ சொல்லாக்க அசையாகப்‌ பெறுகின்றன. 
சான்று: நடக்கின்‌. குகரம்‌ இடம்‌ பெறும்‌ வடிவங்களைச்‌ சேனாவ 
ரையர்‌ குறிப்பிடவில்லையாதலால்‌ அவை கிளை மொழி மாற்றங்‌ 
களாக இருந்திருக்க வேண்டும்‌. அல்லது புகரத்தை விடக்‌ குகரத்‌ 
தின்‌ வழக்காறு குறைவாக இருந்திருக்க வேண்டும்‌. குகரத்தைப்‌ 
போலப்‌ புகரமும்‌ சொல்லாக்க விகுதியே என்பதை இது காட்டும்‌. 

*செய்பு” என்னும்‌ வாய்பாட்டை அடுத்து ஆராயலாம்‌. மேலே 
ஆராயப்பட்ட புகரச்‌ சொல்லாக்க விகுதியுடன்‌ கூடிய வேரின்‌ 
வடிவத்தை இது ஒத்துள்ளது. இங்குப்‌ புகர விகுதியானது வேர்‌ 
களின்‌ எல்லா வினைவிகற்பங்களிலும்‌ வருகிறது முன்னரே குறிப்‌ 
பிடப்பட்டது போலப்‌ புகரம்‌ இறப்பு அல்லாத காலத்தைக்‌ காட்டப்‌ 
பயன்படுகிறது. புகரம்‌ நிகழ்காலம்‌ காட்டுவதாகச்‌ சேனாவரையர்‌ 
கொள்கிறார்‌.” “இறப்பு அல்லாத காலம்‌” என்பது நிகழ்காலம்‌ 
அல்லது எதிர்காலத்தைக்‌ குறிக்குமாதலால்‌ இங்குக்‌ கூறப்பட்டதில்‌ 
முரண்பாடு எதுவும்‌ இல்லை. 

பண்டைக்‌ காலத்தில்‌ வியங்கோல்‌ வினை மூவிடங்களுக்கும்‌ 
பொது வழக்காக இருத்ததை முன்னரே கண்டோம்‌. 
22 தொல்காப்பியம்‌, 225 ஆவது நூற்பா, சேனாவரையர்‌ உரை 
23 தொல்காப்பியம்‌, 713 


116 தமிழ்‌ மொழி வரலாறு 


1. வாழல்‌ 5௨ வாழ 
2. வாழியர்‌ ல வாழிய ௨ வாழி 


“வாழல்‌”, “வாழ்‌ ஆகிய இரண்டையும்‌ மாற்று வடிவங்‌ 
களாகக்‌ கொள்ளலாம்‌. “வாழ” என்பதில்‌ “வாழல்‌” என்பதிலுள்ள 
லகர மெய்‌ இழக்கப்பட்டுள்ளது. *வாழல்‌' என்பது இன்னும்‌ 
பெயர்த்தன்மையதாக இருந்து வருகிறது. அதாவது தொழிற்‌ 
பெயராக வருகிறது. கால்டுவெல்‌ வாழ” என்பதைச்‌ செய்‌ 
என்னும்‌ வினையெச்சம்‌ என்கிறார்‌.2* “வாழ வேண்டும்‌” என்பது 
போன்ற தொடர்களில்‌ “வாழ” என்பது தொழிற்‌ பெயராகவே 
இன்றும்‌ உள்ளது. இங்கு “வேண்டும்‌” என்னும்‌ வினையின்‌ 
எழுவாயாக “வாழ” என்பது வருகிறது. பிற்காலத்தில்‌ *செய்யும்‌' 
எனும்‌ வாய்பாட்டு வடிவம்‌ தன்மைச்‌ சொல்லுக்கேற்ற பயனிலை 
யாக வரமுடியாது. 'நான்‌ வாழ வேண்டும்‌” என்பது போன்ற வாக்‌ 
தியங்களில்‌, “நான்‌” என்பது *வேண்டும்‌” என்பதன்‌ எழுவாயாக 
இருக்க முடியாது; ஆனால்‌ செய என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்ச 
மாகிய “வாழ?” என்பதே எழுவாயாக இருக்க முடியும்‌. முன்னர்‌ 
விளக்கப்பட்டது போலப்‌ பழைய பயனிலை வினையெச்சமாவதால்‌ 
“வாழ” என்பதும்‌ வினையெச்சமாறைது. பிற்காலத்தில்‌ இடச்‌ 
சார்புக்கு ஏற்பச்‌ “செய்‌ என்னும்‌ வினையெச்சம்‌ முக்காலங்களையும்‌ 
உணர்த்திய பொழுதிலும்‌, பழங்காலத்தில்‌ அது அவ்வாறு உணர்த்த 
வில்லை. பிற்கால வழக்காற்றுச்‌ சான்றுகள்‌ வருமாறு: 

“மழை பெய்ய நெல்‌ விளைந்தது'' -- இறந்தகாலம்‌ 
“டுநல்‌ விளைய மழை பொழிந்தது”' -- எதிர்காலம்‌ 
“கோழி கூவப்‌ பொழுது விடிந்தது” -- நிகழ்காலம்‌ 
நோக்கத்தைக்‌ (றபாழ௦5146) குறிக்கும்‌ எதிர்காலத்தை இல்‌ 
வடிவம்‌, பழங்காலத்தில்‌ காட்டவில்லை. ஏனெனில்‌ அதற்குச்‌ 
“செய்யிய' போன்ற வேறு வாய்பாடுகள்‌ இருந்தன. 

வியங்கோள்‌ வினைக்குரிய பிற வடிவங்களாகப்‌ பழங்காலத்தில்‌ 
பொது வழக்காக இருந்த பயனிலைகளான “வாழி ௨ வாழிய ௯ வாழியர்‌” 
என்பன விளங்கின. இவை மாற்று வடிவங்களாகும்‌. ஒன்றில்‌ 
ரகரமெய்‌ கெட்டுள்ளது. பிறிதொன்றில்‌ அத்துடன்‌ யகரமும்‌ 
24 R. Caldwell: 4 Comparative Grammar of the Dravidian 

Languages, p 535 








தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 117 


மணறந்துள்ளது. “வாழிய”, “வாழியர்‌” என்பன வினையெச்சங்களாக 
வருகின்‌ றன. இகரம்‌ பழைய சொல்லாக்க விகுதியாகலாம்‌. 
சான்று : 
“சிறிய என்பதில்‌ “சிறி < சிறு - இ” 
“பெரிய” என்பதில்‌ “பெரி & பெர்‌ -- இ 
“வாழியர்‌” என்பதில்‌ உள்ள இசை நிறை எனக்‌ ௬ றப்படுய்‌ 
“அர்‌” விகுதி பழைய சொல்லாக்க விகுதி3யயாகும்‌. 
“மயர்‌ 5 மய்லமஇ 4 அர்‌ 
“அயர்‌ 5 அய்ல௮அஇ 4 அர்‌ 
முதலியவற்றை நோக்குக. இங்கு “‘அய்‌' என்பது “அசை” என்பதி 
லுள்ள *அச்‌' என்பதனோடு உறழ்ந்து வருகிறது. *செய்யிய, 
செய்யியர்‌' முதலிய வியங்கோள்‌ வினைகள்‌ நோக்கத்தைக்‌ குறிக்கும்‌ 
எதிர்கால வினையெச்சங்களாக வளர்ச்சியுற்றன. இவற்றுள்‌ 
“செய்யிய” என்னும்‌ வாய்பாடே, பிற்காலத்தது என்ற முறையில்‌ 
வழக்கு மிகுதியடையதாகும்‌. 
தொல்காப்பியர்‌ தாமே மிகுதியாக ஆளும்‌ இறந்தகால 
விகுதியான இகரத்தை இறந்தகால விகுதி எனக்‌ கூறாதிருப்பது 
வியப்பளிப்பதாக உள்ளது. சேனாவரையர்‌ விளக்குவது போலத்‌ 
தொல்காப்பியர்‌ இறந்தகால உருபனுடன்‌ அடக்கியிருக்கலாம்‌ .2* 
சில பழைய வடிவங்கள்‌ நீங்கலாக ஏனையவற்றில்‌ இகர உயிருக்குப்‌ 
பின்னரே இந்த இகர விகுதி வருகிறது; இங்ஙனம்‌ இகர விகுதியின்‌ 
வருகை முறை ஓலிச்சூழல்களால்‌ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. “ற்‌”, 
“ட” ஆகிய இறந்தகால விகுதிகளைத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடா 
ததற்கும்‌ இவ்விளக்கத்தையே தரவேண்டும்‌. இவை இரண்டும்‌ 
உருபொலியன்‌ விதிகளின்படி தகரமெய்யின்‌ மாற்றொலிகளேயாகும்‌. 
வ/ன்‌]த்‌ > ற்‌ 
ள்‌/ண்]த்‌ 5 ட்‌ 
எல்லாச்‌ சொற்களும்‌ தொல்காப்பியர்‌ காட்டும்‌ இலக்கிய 
மொழி வழக்கில்‌ இறந்தகால விகுதியான இகரத்தைப்‌ பெறு 
கின்றன எனலாம்‌. 


உறு 4 இ > உறீஇ (1025) 
ஒரு * இ. ஒரீஇ (884) 
புகு 4 இ பு&இ (1025) 
கெழு - இ > கெழீதி (1061) 


25 தொல்காப்பியம்‌, 713 ஆவது நூற்பா, சேனாவரையர்‌ உரை 


118 தமிழ்‌ மொழி வரலாறு 


இங்கெல்லாம்‌ பின்வரும்‌ உருபொலியன்‌ விதி பின்பற்றப்‌ 
படுகிறது எனலாம்‌, 
“குற்றுயிர்‌ / நெட்டுயிர்‌, , -- குற்றுயிர்‌ / பவனை அ நெட்டுயிர்த 
குற்றுயிர்‌உ * 
மொழியின்‌ இடையில்‌ இறந்தகால விகுதியான இகரம்‌ “இன்‌” 
எனவருகிறது. ஈற்றில்‌ உள்ள னகரம்‌இழக்கப்படும்‌ போக்கு உள்ள து. 
கொண்டா மொழியில்‌ (/[/1ர/) எனவரும்‌ £/இசின்‌” (1௦10) 
இறந்தகால இடை நிலையாகவே ஓரே மாதிரி இங்குக்‌ கருதப்படு 
கிறது. ஈருயிரிடைச்‌ சகரமெய்‌ இழக்கப்படுமானால்‌ “இஇன்‌” 
என்பது எஞ்சுவதைக்‌ காணலாம்‌. அப்பொழுது, உயிரொலி குறி 
லாகிறது. இதற்கான காரணங்கள்‌ இன்னும்‌ தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை. தமிழில்‌ காணப்படுவது போன்ற “இன்‌” என்னும்‌ இறந்த 
காலம்‌ காட்டும்‌ இடைநிலையை இது தரும்‌. “இரசின்‌” என்பது 
தொல்காப்பியத்திலும்‌ வருகிறது. இகரமானது தனி விகுதியாகக்‌ 
கொள்ளப்பட்டதால்‌, *இ௫ன்‌” என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ “சின்‌” 
எனக்கொள்கிறார்‌. “சின்‌” என்பதை அவர்‌ முன்னிலை அசைநிலை 
யாகக்‌ கொள்கிறார்‌. “இசின்‌” என்பதிலுள்ள இகரத்தை முன்னிலை 
விகுதியாக அவர்‌ கொள்கிறார்‌ எனலாம்‌.2£ ஆனால்‌ அவரே அதைத்‌ 
குன்மைக்குப்‌ பயன்படுத்துகிறார்‌.?? அனால்‌ இன்‌' என்பதை 
“இ 4 சின்‌” எனப்‌ பிரிக்க முடியாது. இவ்‌ அசை நிலைகளைப்‌ பிற 
இடங்களிலும்‌ பயன்படுத்தலாம்‌ எனத்‌ தொல்காப்பியரே கூறு 
திறார்‌.?£ “இசின்‌” என்பதன்‌ இலக்கண முக்கியத்துவம்‌ தொடக்‌ 
கத்தில்‌ எவ்வாறு இருந்தது என்பதை அறுதியிட்டுஉ ரைப்பது 
கடினமாச உள்ளது. 
26 தொல்காப்பியம்‌, 759 
“மியா இக மோ மதி இகும்‌ சின்‌ என்னும்‌ 
ஆவயின்‌ ஆறும்‌ முன்னிலை அசைச்சொல்‌: £. 
27 தொல்காப்பியர்‌, 102 
“்‌...அஃதிவண்‌ நுவலா தகெழுந்துபுறத்‌ திசைக்கும்‌ 
மெய்தெரி வளியிசை அளபு நுவன்‌ றிசினே””, 
28 ர கனல்‌ 760 
“அவற்றுள்‌ 
இகுமும்‌ சின்னும்‌ ஏனை இடத்தொடுந்‌ 
தகுநிலை யுடைய என்மனார்‌ புலவர்‌?” 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 119 


தொல்காப்பியர்‌ சில பயனிலைகளைப்‌ பெயர்ச்சொற்கள்‌ 

என்‌ றழைக்கிறோர்‌.?” தொல்காப்பியத்தில்‌ “குறிப்பு” என அழைக்கப்‌ 
பெறும்‌ காலக்‌ கருத்துடைய வினைமுற்றுக்கள்‌ சிலவும்‌ உள்ளன. 
ஆக்கப்‌ பெயர்களுக்கும்‌ குறிப்பு? வினைகட்குமிடையே உள்ள வேறு 
பாட்டினை பின்வருமாறு சுட்டலாம்‌. ஆக்கப்பெயர்களில்‌ திணை பால்‌ 
விகுதிகள்‌ நேரடியாக வேர்ச்சொல்லுடனோ பதொழிற்‌ பெயர்‌ 
வடிவத்துடனோ சேர்க்கப்‌ பெறுகின்‌ றன. குறிப்பு வினைகளில்‌ இவ்விகு 
திகள்‌ பெயரெச்ச வடிவங்களோடு சேர்க்கப்‌ பெறுகின்‌ றன. 
2. 2 வினைமுற்றுக்கள்‌ 
சான்று : நல்‌ 4 அள்‌ 2 நல்லள்‌ (பெயர்‌) 

நல்ல அள்‌ 5 நல்லாள்‌ (குறிப்புவினை) 

இவற்றுள்‌ வகர உடம்படுமெய்‌ இடம்‌ பெற “நல்லவள்‌” 

என்ற வடிவம்‌ வந்தது. “அவள்‌” என்னும்‌ விகுதி ஒள்‌ என வரும்‌ 
பழைய வடிவம்‌ ஒன்று உண்டு. சான்று : “நல்லோள்‌”.ூ வகரஉடம்‌ 
படு மெய்யுடன்‌ கூடிய வடிவமும்‌ வழக்கிலிருந்தது. சான்று : “வழிபட்‌ 
டவள்‌”.51 ஆனால்‌ இவ்வடிவம்‌ உயர்திணைத்‌ தொடர்பாக ஓரிடத்தில்‌ 
மட்டுமே வருகிறது. “ஒன்‌”, “ஒள்‌”, ஓர்‌' என்பன மிகுதியாக 
இங்ஙனம்‌ வருகின்றன. வினைமுற்றானது எழுவாயாகவோ அல்லது 
உருபேற்றோ வருமிடங்களில்‌ வகர உடம்படுமெய்‌ வருவது கல்லா 
டரால்‌ எடுத்துக்‌ காட்டப்பட்டிருக்கிறது.”* இது தொல்காப்பிய 
. ரால்‌ “தொழிற்‌ பெயர்‌” எனவும்‌? நன்னூலாரால்‌ “வினையாலணையும்‌ 
பெயர்‌” எனவும்‌ ₹* அழைக்கப்படுகிறது. இவ்வாறே பெயரெச்ச 
29 தொல்காப்பியம்‌, 550 

்‌ பொருண்மை சுட்டல்‌ வியங்கொள வருதல்‌ 

வினைநிலை உரைத்தல்‌ வினாவிற்கு ஏற்றல்‌ 

பண்புகொள வருதல்‌ பெயர கொள வருதல்‌ என்று 

அன்றி அனைத்தும்‌ பெயர்ப்பய னிலையே””. 
30 கொல்காப்பியம்‌, 1025 
31 தொல்காப்பியம்‌, 1179 
32 71 ஆவது நூற்பா (ஏட்டுச்சுவடி) 
33 தொல்காப்பியம்‌, 624 

“கொழிற்பெய ராயின்‌ ஓகாரம்‌ வருதலும்‌ 

வழுககின்று என்மனார்‌ வயங்கியோரே”. 
34 நன்னூல்‌, 286 

“வினையின்‌ பெயரே படர்க்கை வினையா 

லணையும்‌ பெயரே யாண்டு மாகும்‌”. 


120 தமிழ்‌ மொழி வரலாறு 


விகுதியான அகரமும்‌ முன்னிலை விகுதியான “அய்‌” என்பதும்‌ சேர 
“ஆய்‌ அ ஓய்‌” என்ற வடிவம்‌ கிடைக்கிறது. இங்ஙனம்‌ “அர்‌: 
(பலர்பால்விகுதி) *5ஆர்‌5ஓர்‌” வருகிறது. இது பெயர்களுக்கும்‌ 
வினைகளுக்கும்‌ பொருந்தும்‌. இது நிகழ்ந்த பிறகு “அன்‌”, அள்‌” 
முதலிய விகுதிகள்‌ அவற்றுக்கு முன்னர்‌ அகரம்‌ வரவில்லையாயினும்‌, 
“ஓன்‌, “ஒள்‌” ஓப்புமையாக்கத் தால்‌ மாறுகின்றன. தொல்காப்பியரே 
“கிழவோன்‌”, “திழவோள்‌ 3 முதலிய வடிவங்களைப்‌ பயன்படுத்து ' 
கிறார்‌. பழைய விதியின்படி “கழ அன்‌ 5 கிழா அன்‌ ல கிழவன்‌ 
என ஆகும்‌. ஆனால்‌ கிழவோன்‌ என்னும்‌ வடிவம்‌ வருவதில்லை. 


வினையையும்‌ பெயரையும்‌ வேறுபடுத்திக்‌ காண்பது கடின 
மானது. ஆனால்‌ ஓகாரமான விகுதியுடன்‌ வரும்‌ வினைவடிவங்களை 
வினையாலணையும்‌ பெயரெனக்‌ கொள்ளலாம்‌. 


பெயர்ப்பதிலி விகுதிகள்‌ பின்வருமாறு : 


ஒருமை . பன்மை 
தன்மை? கு உடு ஈதுலவறு கும்‌ ௨டும்‌ ௦ தும்‌ உறும்‌ 
அன்‌ ௦ ஆன்‌ அம்‌ ௨ ஆம்‌ 
என்‌ ல ஏன்‌ எம்‌ ௨ ஏம்‌ 
அல்‌ 





35 தொல்காப்பியம்‌, 1063 
36 தொல்காப்பியம்‌, 1093 
37 தொல்காப்பியம்‌, 687, 688 


“அவைதாம்‌, 
அம்‌ ஆம்‌ எம்‌ ஏம்‌ என்னும்‌ கிளவியும்‌ 
உம்மொடு வரூஉங்‌ கடதற என்னும்‌ 
அந்தாற்‌ கிளவியோடு ஆயென்‌ கிளவியும்‌ 
பன்மை உரைக்கும்‌ தன்மைச்‌ சொல்லே”, 


““கடதற என்னும்‌ 

அந்நான்‌ கூர்ந்த குன்றிய லுகரமொடு 

என்‌ ஏன்‌ அல்‌என வரூஉம்‌ ஏமும்‌ 

தன்வினை யுரைக்கும்‌ தன்மைச்‌ சொல்லே”? 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - ஒலியனியல்‌ 121 


முன்னிலை?” இ [2௫] ஐ a ஆய்‌ இர்‌ ல பர்‌ 


மின்‌ 
உயர்திணை 
படர்க்கை ஆண்பால்‌ பெண்பால்‌ பலர்பால்‌ 
அன்‌ ௨ ஆன்‌ அள்‌ ல ஆள்‌ அர்‌ ௨ ஆர்‌ 
ப 
மார்‌ 
அஃறிணை 
ஒருமை பன்மை 
று லடு௰து அன ௮, ஆ 


வா்‌, 
தன்மையிலும்‌ முன்னிலையிலும்‌ ஒருமையும்‌ பன்மையும்‌ 
மட்டுமே உள்ளன. முன்னரே குறிப்பிட்டது போலப்‌ படர்க்கையில்‌ 
உயர்திணை, அஃறிணைப்‌ பாகுபாடு அமையக்‌ காணலாம்‌. 





38 தொல்காப்பியம்‌, 708, 709 
“அவற்றுள்‌, 
முன்னிலைக்‌ கிளவி 
இ ஐ ஆய்‌ என வரூஉம்‌ மூன்றும்‌ 
ஓப்பத்‌ தோன்றும்‌ ஒருவர்க்கும்‌ ஒன்றற்கும்‌””. 
*இர்‌ ஈர்‌ மின்‌ என வரூஉம்‌ மூன்றும்‌ 
பல்லோர்‌ மருங்கினும்‌ பலவற்று மருங்கினும்‌ 
சொல்லோ ரனைய என்மனார்‌ புலவர்‌”. 

39 தொல்காப்பியம்‌, 690, 691, 702, 701, 490 
“அன்‌ ஆன்‌ அள்‌ ஆள்‌ என்னும்‌ நான்கும்‌ 
ஒருவர்‌ மருங்கில்‌ படர்க்கைச்‌ சொல்லே”, 
“அர்‌ ஆர்‌ ப என வரூஉம்‌ மூன்றும்‌ 
பல்லோர்‌ மருங்கின்‌ படர்க்கைச்‌ சொல்லே”. 
“ஒன்றன்‌ படர்க்கை தறட ஊர்ந்த 
குன்றிய லுகரத்து இறுதி யாகும்‌”. 

“அ ஆவ என வரூஉம்‌ இறுதி 

அப்பால்‌ மூன்றே பலவற்றுப்‌ படர்க்கை”, 
“ரஃகான்‌ ஒற்றும்‌ பகர இறுதியும்‌ 
மாரைக்‌ கிளவி உளப்பட மூன்றும்‌ 

நேரத்‌ தோன்றும்‌ பலரறி சொல்லே”, 


வகரம்‌ உண்மையில்‌ இரட்டைப்‌ பன்மையாகும்‌, வ்‌ 4 ௮, 


122 தமிழ்‌ மொழி வரலாறு க 


உயர்திணை ஒருமை, பன்மை என இரு பிரிவுகளை உடையது, 
ஒருமை என்பது ஆண்பாலாகவோ பெண்பாலாகவோ இருக்கலாம்‌, 
ஆனால்‌ உயர்திணைப்‌ பன்மையில்‌ ஒரு பிரிவு மட்டுமே உண்டு. 
இங்கு ஆண்பால்‌, பெண்பால்‌ என்னும்‌ பாகுபாடு இல்லை. அஃறி 
ணையில்‌ ஒருமை, பன்மையென இரு பாகுபாடுகளே உள்ளன. 
இங்கு இவை இரண்டிலும்‌ பால்‌ பாகுபாடு இல்லை. இப்பாகுபாடுகள்‌ 
விகுதிகளால்‌ குறிக்கப்படுகின்‌ றன. அவை வினையில்தான்‌ வெளிப்‌ 
படையாக இருக்கும்‌. இவ்வேறுபாடுகளைக்‌ காட்டாத பழைய தனி 
நிளைப்‌ பெயர்கள்‌ உள்ளன. சான்று: நீர்‌, வில்‌. 





செரற்கள்‌ 
1 | ள்‌. 
தன்மை முன்னிலை படர்க்கை 
| | | 
நானை! | | | 
ஒருமை பன்மை ஒருமை பன்மை உயர்திணை அஃறிணை 
| | 
ட] | | 
பான்‌ பன்மை ஒருமை பன்மை 
| 


ஆண்பால்‌ பெண்பால்‌ 


இருவகையான வடிவங்களை உடைய விகுதிகள்‌ உள்ளன. 
1. நெடிலுயிரை முதலாக உடையன. 2. குறிலுயிரை முதலாக 
உடையன குறிலுயிரே தொடக்கத்திலிருந்தது என்றும்‌ நெடிலுயிர்‌ 
சந்தியின்‌ விளைவென்றும்‌ இங்குக்‌ கொள்கிறோம்‌. எதிர்மறை வினை 
விகுதிகளின்‌ உயிர்‌, அவற்றுக்கு முன்‌ வரும்‌ எதிர்மறை விகுதி 
களால்‌ நெடிலாக்கப்படுவதால்‌, நெடிலாக விளங்குகிறது என்னும்‌ 
கால்டுவெல்லின்‌ விளக்கத்தை அடிப்படையாகக்‌ கெயண்டு நாம்‌ 
இவ்வாறு கொள்கிறோம்‌. 
சான்று : 


செய்‌ -- ௮ - அன்‌ 5 செய்யான்‌ 

செய்‌ * ௮ - என்‌ 5 செய்யேன்‌ (தன்மை) 

செய்‌ * அ-.- அய்‌ 5 செய்யாய்‌ (முன்னிலை) 

செய்த -- அன்‌ / அள்‌ / அர்‌ 5 செய்தான்‌; செய்தாள்‌. 
(பெயரெச்சம்‌) ்‌ செய்தார்‌. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 12.3 


தொல்காப்பியர்‌ காலத்திலிருந்து இலக்கண ஆசிரியர்கள்‌ நெடி 
லோடு கூடிய விகு திகளையும்‌ குற்றுயிருடைய விகுதிகளையும்‌ மாற்றுருபு 
களாகக்‌ கருதி வந்துள்ளனர்‌. இவை உம்மைப்‌ பொருள்‌ கொண்ட 
எச்சத்தின்‌ (516) அடியுடன்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. குற்றுயிர்‌ விகுதி 
கள்‌ வருமிடங்களை வரையறுக்க முயலும்‌ சேனாவரையர்‌, “அன்‌? 
விகுதிக்குப்‌ பின்னர்‌ அவை வரும்‌ என்‌ஒஇருர்‌.*? அவர்‌ அதைக்‌ “கால 
வெழுத்து' என்றழைக்கிறார்‌. அவருடைய கருத்து “நல்லள்‌' என்பது 
போன்ற வடிவங்களுக்கு ஏற்புடைத்தன்று. ஏனெனில்‌ இங்கு அன்‌ 
விகுதி, மேலே கூறியவாறு இடம்‌ பெறவில்லை. குற்றுயிர்‌ உள்ள 
விகுதியையே பழைய வடிவம்‌ என நாம்‌ விளக்குகிறோம்‌. குற்று 
யிருக்கு முன்னர்‌ அகர உருபு வருவதால்‌, குற்றுயிர்‌ நெட்டுயிரா 
றது. சான்று: *செய்தான்‌' (இங்கு அகர உருபு பெயரெச்ச 
விகுதியாகும்‌). இவ்வாறாகக்‌ குற்றுயிருடன்‌ வரும்‌ விகு திகளும்‌ 
நெட்டுயிருடன்‌ வரும்‌ விகுதிகளும்‌ வேறுபடுத்தப்படுகின்‌ றல. 
பெயர்ச்சொல்லும்‌ விணையாலணையும்‌ பெயரும்‌ கூட இவ்வாறே 
வேறுபடுத்தப்படுகின்‌ றன என்பதை நினைவிற்‌ கொள்ள வேண்டும்‌. 


எதிர்கால வினைமுற்று வடிவங்களைப்‌ பொறுத்த வரையில்‌ 
ஒரு சிக்கல்‌ உள்ளது. ஏனெனில்‌ தமிழில்‌ “தணை, பால்‌, எண்‌, இடம்‌ 
காட்டும்‌ விகுதிகளைச்‌ சேர்த்து நீண்ட சொல்‌ வடிவங்களைத்‌ தரத்‌ 
தக்கஎதிர்கா லத்திற்கேயுரிய பெயரெச்ச வடிவங்கள்‌ இல்லை. தமிழில்‌ 
உள்ள “செய்வ? அல்லது *செய்ப என்பதற்கு இணையான கெய்வ*! 
எனும்‌ வாய்பாட்டு எதிர்காலப்‌ பெயரெச்சம்‌ கன்னடத்தில்‌ காணப்‌ 
படுகிறது. ஆன்‌, ஆள்‌, ஆர்‌ ஆகிய ஈற்றுருபுகளைப்‌ பெற்றுள்ள 
எதிர்கால வினைமுற்றுக்களில்‌ பாதுகாக்கப்‌ பெற்றிருந்தாலும்‌ 
தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்னரே இது தனித்து வழங்கும்‌ 
வடிவமாக இல்லாது போயிருக்க வேண்டும்‌. சான்று : செய்வ -- 
அன்‌ 5 செய்வான்‌. இம்முடிவைச்‌ சரிபார்க்க வேறோரு வழியும்‌ 
உண்டு; பெயரெச்சம்‌ என்பது வினையெச்சத்துடன்‌ அகர விகுதி 
சேர்க்கப்பட்டு அமைந்ததேயாகுல்‌ எனக்‌ கொண்டோம்‌. “செய்ப 
ஈ செய்வ” என்பதைப்‌ பழைய பெயரெச்ச வடிவம்‌ எனக்‌ கொண்‌ 
டால்‌ இவ்வடிவங்களில்‌ ஈற்று அகரத்தை நீக்கிய நிலையில்‌ வினை 
யெச்சம்‌ வரப்பெறுதல்‌ வேண்டும்‌. நாம்‌ முன்னரே விளக்கயபடி 





40 தொல்காப்பியம்‌, 687 ஆவது நூற்பா, சேனாவரையர்‌ உரை 
41 R. Caldwell: 4 Comparative Grammar of the Dravidian 
Languages, p 522 


124 தமிழ்‌ மொழி வரலாறு 

யும்‌ தொல்காப்பியர்‌ கருத்துப்படியும்‌ இம்முறையில்‌ “செய்பு' 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சத்தை நாம்‌ பெறுகிறோம்‌. 

அ. மபெயர்ப்பதிலி விகுதிகள்‌ பெறாத வடிவங்கள்‌ 


பழைய வடிவங்கள்‌ கில தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ 
தொடர்ந்து வழக்கிலிருந்தன. 


தன்மை 
ஒருமை பன்மை 
விகுதி வடிவம்‌ விகுதி வடிவம்‌ 
கு செய்கு கும்‌ செய்கும்‌ 
து செய்து தும்‌ செய்தும்‌ 
டு உண்டு டும்‌ உண்டும்‌ 
று சேறு றும்‌ சேறும்‌ 


இசின்‌ நுவன்‌ றிசின்‌ 
சேனாவரையத்தின்‌ அடிப்படையில்‌ இவை தரப்பட்டுள்ளன.*3 


நன்னூலில்‌ “உண்டு, உண்டும்‌, வந்து, வந்தும்‌, சென்று, 
சென்றும்‌' ஆகியன இறந்தகாலத்தனவாகக்‌ குறிக்கப்படுனெ றன. 
“சேறு, சேறும்‌, வருது, வருதும்‌' ஆ௫யன எதிர்காலத்தனவாகக்‌ 
குறிக்கப்படுகின்‌ றன, “3 சேனாவரையருக்கும்‌ நன்னூலாருக்கும்‌ 
இடையே உள்ள இக்கருத்து வேறுபாடானது முதலில்‌ இவை 
காலம்‌ காட்டாதவைகளாக இருந்து பின்னர்க்‌ காலங்காட்டும்‌ 
இயல்பினைப்‌ பெறலாயின என்ற கொள்கைக்கே ஆக்சந்தருகிறது. 
முன்னிலை 


தமிழில்‌ வேர்ச்சொற்களே ஏவல்‌ வினைகளாக விளங்குகின்றன. 

தொல்காப்பியரால்‌ வெளிப்படையாகக்‌ கூறப்படவில்லையாயினும்‌ 
பழைய பயனிலை வடிவங்கள்‌ ஏவல்‌ வினையாகவும்‌ வழங்கியிருக்க 
42 தொல்காப்பியம்‌, 688ஆவது நூற்பா, சேனாவரையர்‌ உரை 
43 நன்னூல்‌, 145 

“றவ்வொ டுகர வும்மைநிகழ்‌ பல்லவுந்‌ 

தவ்வொ டிறப்பு மெதிர்வும்‌ டவ்வொடு 

கழிவுங்‌ கவ்வோ டெதிர்வும்‌ பாந்தஞ்‌ 

செலவொடு வரவுஞ்‌ செய்யுநிகழ்‌ பெதிர்வும்‌ 

எதிர்மறை மும்மையு மேற்கு மீங்கே'”. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌- உருபனியல்‌ 125 


. வேண்டும்‌ என முடிவு கட்டலாம்‌. முன்னிலை அசைநிலையான 
“இக” என்பது இன்றும்‌ இலங்கைத்‌ தமிழில்‌ வழங்கும்‌ “சொல்லிக” 
என்ற சொல்லில்‌ காணப்படுகிறது. முன்னிலை அசை நிலையான 
“மியா, மோ” என்பவற்றில்‌ உள்ள மகர மெய்‌ பன்மை காட்டும்‌ 
பழைய உருபாகலாம்‌, “மியா” என்பதிலுள்ள மகரத்தை நீக்கினால்‌ 
எஞ்சியுள்ள “இயா? என்பது, *இக” என்பதன்‌ மாற்று வடிவமாக 
இருக்கலாம்‌. “இக” என்பதிலுள்ள உயிரிடை மெய்யான *க்‌' 
இழக்கப்பட்டு *இயா” வந்திருக்கலாம்‌. மேலும்‌ மகர மெய்யுடன்‌ 
முடியும்‌ “இகும்‌” என்னும்‌ அசைநிலையும்‌ உண்டு. “இகும்‌' என்பதை 
“இன்‌” என்பதோடு இணைத்துப்‌ பார்க்கலாமெனத்‌ தோன்றுகிறது. 
கடையண்ணக்‌ ககர மெய்யை அடுத்து இகரம்‌ வராத நிலையில்‌, 
அது இடையண்ண ஒலியாதல்‌ இல்லை; ஆதலால்‌ இரண்டையும்‌ 
இணைத்துக்‌ காண்பதில்‌ இடையூறு ஏற்படுகிறது. இதே இடையூறு 
வேறு பல வடிவங்களை இணைத்துக்‌ கூறுவதிலும்‌ உள்ளது. சான்றாகக்‌ 
“குருள்‌”, “சுருள்‌” என்னும்‌ வடிவங்களைக்‌ காட்டலாம்‌. மதி என்னும்‌ 
அசை நிலையில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட விகுதிகள்‌ உள்ளன. மதி--£ ம்‌ 
(பன்மை விகுதி) *- ௮ (சொல்லாக்க விகுதி) -- து (சொல்லாக்க 
விகுதி) -- இ (முன்னிலை விகுதி. வியங்கோள்‌ வினையின்‌ அசை நிலை 
“மோ? (ம்‌-4-ஓ) என்பதாகும்‌. இவற்றிலெல்லாம்‌ உள்ள மகர மெய்‌ 
பிறழ்பிரிப்பின்‌ விளைவேயாகும்‌. 


சான்று : காண்‌-ம்‌--ஓ2 காண்ம்‌4ஒ>ஃ காண்‌ மோ 


படர்க்கை 

தொல்காப்பியத்தில்‌ பேணப்பட்டுள்ள பழைய வடிவங்கள்‌ 
பின்வரும்‌ நிலையையே புலப்படுத்துகிள்றன. தொடக்கத்தில்‌ ஒருமை 
னகரத்துக்கும்‌ பன்மை மகரத்துக்கும்‌ இடையில்‌ மட்டுமே வேறுபாடு 
இருந்திருக்க வேண்டும்‌. ம்‌/ன்‌ என்ற வேற்றுநிலைவழக்கு மறைவினால்‌ 
கடைக்கும்‌ வடிவம்‌--ம்‌. “செய்ப” என்பது “வாழ்க” என்பதைப்‌ 
போல எல்லா இடங்களுக்கும்‌ எண்களுக்கும்‌ பொதுவானதாகக்‌ 
குகரச்சொல்லாக்க விகுதிக்குப்‌ பதிலாகப்‌ புகரச்‌ சொல்லாக்க விகுதி 
பெற்று வழங்கி இருக்க வேண்டும்‌. 


126 தமிழ்‌ மொழி வரலாறு 


உயர்‌ திணை 
| 
| | 


ஒருமை பன்மை 
| செய்ப 
ந 1 . (தொடக்சத்தில்‌ எல்லா 
ஆண்பால்‌ பெண்பால்‌ இடங்களுக்கும்‌ 
செய்யும்‌ செய்யும்‌ எண்களுக்கும்‌ 
*செய்யுன்‌ *செய்யுன்‌ பொதுவாக இருந்தது) 
*செய்யும்‌ 


| | 


ஒருமை பன்மை 
செய்யும்‌ செய்யும்‌ 
*செய்யுன்‌ 


ஆ. பிற்காலப்‌ பெயர்ப்பதீலி விகுதிகளைக்‌ கொண்டுள்ள பழைய 
வடிவங்கள்‌ 
பழைய வடிவங்களுடன்‌ திணை, பால்‌, இடம்‌ காட்டும்‌ 
விகுதிகளைச்‌ சேர்த்துப்‌ புதிய வடிவங்கள்‌ வளர்ச்சியுற்றன. பின்னர்க்‌ 
காலங்‌ காட்டும்‌ கருத்துக்கள்‌ இவற்றிற்குக்‌ கொள்ளப்பட்டன, 
பிற வினைவிகற்ப வடிவங்களிலிருந்து இவை மாறுபட்டவை, 
வளர்ச்சியுற்ற வடிவங்கள்‌ இரு வகைப்படும்‌ : 
1 “செய்யும்‌” என்னும்‌ வாய்பாட்டு வடிவத்திலிருந்து னந்தவை. 
2 “செய்து” என்னும்‌ வாய்ப்பாட்டு வடிவத்திலிருந்து வந்தவை. 
£ _ இசின்‌” வடிவங்கள்‌ இதன்‌ உட்பிரிவாகும்‌. 
இவ்வளர்ச்சிப்‌ போக்கு ஏவல்‌ வினைக்கும்‌ விரிவுபடுத்தப்பட்ட து; 
செய்‌ > செய்யாய்‌. 
இசின்‌: நுவன்றிசி.** சங்க இலக்கியங்களில்‌ இது போன்ற 


வடிவங்கள்‌ பல உண்டு,* 


44 தொல்காப்பியம்‌, 102 
45 A. Sadasivam : “‘The Suffix cin in Cankam Tamil’’, Tamil 
Culture, Vol. VIL, 1958, pp 140-150 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 127 


முன்னிலை ட 
செய்தி ல செய்தி . (934) 
செய்மோ (924) 
செய்‌ ௦ செய்யாய்‌ (983) 


செய்தி (நீ செய்கிறாய்‌ / நீ செய்தாய்‌) 

ன்‌” என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ முன்னிலை அசை நிலை 
எனக்‌ குறிப்பிடுவதால்‌, “நின்றிசின்‌” என்பதில்‌ உள்ள “நின்றி” 
போன்ற வடிவங்கள்‌ முன்னிலை முற்றான “செய்தி” என்னும்‌ வாய்‌ 
பாட்டினவான முன்னிலை முற்றுக்கள்‌ எனக்‌ கொள்ளப்‌ பெற்றி 
ருத்தல்‌ வேண்டும்‌. 

ஏவல்‌ வினை *இசின்‌? என்னும்‌ அசைநிலையையும்‌ பெற்று 
வருவதுண்டு. சான்று : “கண்டிசின்‌ 47. 
படர்க்கை: 


வினைமுற்றுக்களும்‌ “இசின்‌” பெற்று வருவதுண்டு. 


ஆண்பால்‌ பெண்பால்‌ அஃறிணை 
சென்றிசின்‌ ** பெற்றிசின்‌** போன்றிசின்‌ £? 
இசினுக்குப்‌ பின்‌ மெயர்ப்பதிலி விகுதிகள்‌ வருகின்‌ றன. 

ஆண்பால்‌ : புகழ்ந்திசினோன்‌ £1 

பெண்பால்‌ : பிரிந்‌ திசினோள்‌ 2 

பலர்பால்‌ :  . கண்டிசினோர்‌ 53 


“செய்யும்‌” என்னும்‌ வடிவமும்‌ பெயர்ப்பதிலி விகுதிகளுடன்‌ 
வருகிறது: 
46 தொல்காப்பியம்‌, 759 
“மியா இக மோ மதி இகும்‌ சின்‌ என்னும்‌ 
ஆவயின்‌ ஆறும்‌ முன்னிலை அசைச்சொல்‌”. 


ன்‌: 


47 அகநானூறு, 99 ஆவது பாடல்‌ 
48 நற்றிணை, 394 

49 புறநானூறு, 58 

50 நற்றிணை, 340 

51 அகநானூறு, 210 

52 கலித்தொன்க, 336 

53 ஐங்குறுநூறு, 65 


128 தமிழ்‌ மொழி வரலாறு 


செய்யும்‌ ல செய்ம்‌ -- அன்‌ * ஆர்‌  செய்மனார்‌. 

செய்யும்‌ ௦ செய்ம்‌ 4 அர்‌ > செய்மர்‌. 

செய்யும்‌ ல செய்ம்‌ 4 ஆர்‌ 2 செய்மார்‌  செய்மோர்‌. 

பிற திணைப்‌ பால்களுக்கும்‌ இதைப்‌ போன்ற வடிவங்கள்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ பின்கண்ட வடிவங்கள்‌ மட்டுமே 
இடைக்கின்‌ றன : உணருமோர்‌ (1938). கழ்‌ கண்டவை “செய்யுந்‌ 
வடிவத்தின்‌ அடிப்படையாகத்‌ தோன்றியவை. 


ஆண்பால்‌ : செய்யுந்‌ 4 அன்‌ 
பெண்பால்‌ : செய்யுந்‌ அள்‌ 
பலர்பால்‌ : செய்யிந்‌ 4 அர்‌ 
ஒன்றன்பால்‌ : செய்யுந்‌ -- து 
பலவின்பால்‌ : செய்யுந்‌ -- ௮ 


ஆனால்‌ பின்கண்ட வடிவங்கள்‌ மட்டுமே தொல்காப்பியத்தில்‌ 
வருகின்றன. 
பலர்பால்‌ : அறிநர்‌ (1447) 
பலவின்பால்‌ : தகுந (1177) 


“செய்யும்‌” என்பதன்‌ மாற்று வடிவமாகத்‌ தொல்காப்பியர்‌ 
“செய்யுந்து” என்பதைக்கொள்கிறார்‌ [777].ஆனால்‌ அதை “செய்யுந்து” 
எனக்‌ கொள்ளவும்‌ இடம்‌ இருக்கிறது. 


தனிநிலைப்‌ பெயர்களுடன்‌ விகுதிகள்‌ சேர்க்கப்பட்ட நிலையில்‌, 
அவை பெயர்களின்‌ கட்டுகளைக்‌ குறிக்கின்றன. ஒப்புமையாக்கத்‌ 
தாலும்‌ பொதுநிலைப்படுத்தலாலும்‌ இடப்பெயர்‌ விகுதிகள்‌, 
இடப்பெயர்ப்பதிலிகளின்‌ கட்டு வடிவங்கள்‌ அல்லது வேற்றுமை 
உருபு ஏற்கத்‌. திரிந்த வடிவங்களோடு ஒத்தன ஆயின. இந்நிலையில்‌ 
இடப்‌ பெயர்‌ விகுதிகளுக்கு அல்லது பெயர்ப்‌ பதிலிகளுக்கு முன்னர்‌ 
வருவன எல்லாம்‌ தனித்து வழங்கும்‌ அல்லது கட்டு வடிவ 
அடையாக இருக்கவேண்டும்‌. பால்‌ முதலியன காட்டும்‌ விகுதிகள்‌ 
சேர்க்கப்பட்ட தனித்து வழங்கும்‌ வடிவங்களே பெயரெச்சங்‌ 
களாகும்‌. 
கட்டு வடிவங்களைப்‌ பொறுத்த வரையில்‌ தமிழில்‌ இரு மாறு 
பட்ட முறைகளில்‌ அடைச்சொற்கள்‌ அமைகின்றன. தொகைச்‌ 
சொற்களில்‌ உள்ளது போலப்‌ பெயர்ச்‌ சொல்லோ அல்லது 
அதனது வேரோ :முன்‌ பின்னாக” அமைவதைப்‌ பொறுத்து அவற்றில்‌ 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 129 


இன்று அடையாகிறது. அடை அமைப்பைத்‌ தெளிவுபடுத்த சில 
இடைச்சொற்கள்‌ பயன்படுத்தப்படும்‌ பிறிதொரு முறையும்‌ 
உண்டு. இவ்விடைச்சொற்கள்‌ சாரியைகள்‌ எனப்படும்‌. சான்று : 
“மெய்‌ - அளபு 5 மெய்யின்‌ அளபு”.£4 இங்கு “இன்‌” என்பது சாரி 
யையாகும்‌. ஒழுக்கம்‌ 4 களவு > ஓழுக்கத்துக்களவு.?? இங்கு அத்து 
என்பது சாரியையாகும்‌, அடையும்‌ எழுவாயின்‌ கட்டுவடிவமும்‌ 
சேர்ந்து அமைந்தவை வினைமுற்று வடிவங்கள்‌ ஆகும்‌; இங்ஙனம்‌ 
அவை அடை அமைப்புகளுக்குச்‌ சான்றுகளாகின்றன. அவை 
சாரியையுடன்‌ வரலாம்‌; சாரியையின்றியும்‌ வரலாம்‌. 


சான்று : 
மரபு 4 இன்‌ 4 து உ மரபிற்று (1011) இங்கு “இன்‌” என்பது 
சாரியை 
மரபு இன்‌ * ௮2 மரபின்‌ (594) ழ்‌ 
மேல்‌ - து > மேற்று (1224) இங்கு சாரியை இடம்‌ 
பெறவில்லை. 


வேற்றுமை ஏற்கத்‌ திரிந்த வடிவங்களோடு பெயரெச்ச 
விகுதிகளைச்‌ சேர்க்கலாம்‌. இதன்‌ விளைவாகக்‌ கிடைக்கும்‌ வடிவத்‌ 
தோடு பெயர்ப்பதிலி விகுதிகள்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. 
சான்று : 
புறம்‌ * அத்து 5 புறத்து 1 அ உ புறத்த 4 அன்‌ £ 
*புறத்தான்‌ 5 புறத்தோன்‌.”” 
கழல்‌ 4 இன்‌ 2 குழலின்‌ * ௮3 கழலின-- அன்‌ > 
* கழலினான்‌ > கழலினோன்‌.”* 
பழைய வடிவங்களுடன்‌ அல்லது அவற்றின்‌ பெயரெச்ச 
வடிவங்களுடன்‌ பால்‌ விகுதிகள்‌ நேரடியாகச்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. 
என்னும்‌ > என்ம்‌ 4 அர்‌ என்மர்‌ (சாரியையில்லாமல்‌) 
பெயர்த்தன்மையது எனக்‌ கருதப்‌ பெறும்‌ பெயரெச்சத்துடன்‌ 
அல்லது “செய்யும்‌” என்னும்‌ முற்றுடன்‌, பால்‌ விகுதிகள்‌ சேர்க்கப்‌ 
படுகின்‌ றன. 
54 தொல்காப்பியம்‌, 11 
95 தெொல்காப்பியம்‌, 1092 
36 தொல்காப்பியம்‌, 1013 
57 அகநானூறு, 76, 77 


130 தமிழ்‌ மொழி வரலாறு 


செய்யும்‌ -- அன்‌ -- அ-- அர்‌ 5 * செய்யுமார்‌ 2 செய்யுமோர்‌ 

செய்யும்‌ -- அன்‌ 4“ அ 5 செய்யுமன 

இங்கு இடம்‌ பெறும்‌ “அன்‌” என்பைத நன்கு விளக்க 
வேண்டியுள்ளது. இது சாரியை எனப்படும்‌. பழைய வேற்றுமை 
யுருபான இது பிற்காலத்தில்‌ வேற்றுமையுருபேற்கும்‌ வடிவங்‌ 
களில்‌ மிகுதியும்‌ காணப்படுகிறது. பெயர்த்தன்மையதான அடி 
சாரியையைப்பெற்று, பின்னர்‌ இறுதி விகுதியைப்பெறுகின்‌ றது. 


வந்த்‌ * அன்‌ & அன்‌ 5 வந்தனன்‌. 

மொழி இறுதி னகர மெய்‌ இழக்கப்படுவதால்‌ “வந்தன்‌” 
என்பது “வந்த” என்றாகிறது. தெலுங்கில்‌ பெயரெச்சத்தில்‌ உள்ள 
மூக்கொலி புணர்ச்சியினால்‌ தோன்றியது எனத்‌ தவறாகக்‌ கருதப்‌ 
படுகிறது. 

சான்று : “ாரற்ரகா ama’, “நிறுவிய தர்மம்‌”. 

இங்ஙனம்‌ பெயரெச்ச விகுதியான அகரம்‌ தனது மாற்று 
வடிவம்‌ என்ற முறையில்‌ “அன்‌” என்பதுடன்‌ தொடர்புள்ளது. 
பழைய பெயர்த்தன்மையுடைய சொற்களான “வந்து” போன்ற 


வற்றின்‌ வேற்றுமை உருபேற்கத்‌ திரிந்த வடிவமே பெயரெச்சம்‌ 
எனக்‌ கருதலாம்‌. 


3.0 பெயர்கள்‌ 
3.1 பெயர்ப்பதிலிகள்‌ (Pronouns) 
கன்மை 
ஒருமை பன்மை 
எழுவாய்‌ 
வேற்றுமை யான்‌ (192) யாம்‌(182)/நாம்‌ (1.88) 
உருபேற்கத்‌ 
திரிந்த வடிவம்‌ என்‌ (192) எம்‌ / நம்‌ (190) 
முன்னிலை 
எழுவாய்‌ 
வேற்றுமை நீ (179) நீயிர்‌ (659) / நீவிர்‌ (628) 
உருபேற்கத்‌ 
திரிந்த வடிவம்‌ நின்‌ (179) நும்‌ (162) 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 13! 


படர்க்கை 

எழுவாய்‌ 

வேற்றுமை தான்‌ (192) தாம்‌ (188) 
உருபேற்கத்‌ 

திரிந்த வடிவம்‌ தன்‌ (973) தம்‌ (1111) 


தம்‌, நம்‌, நும்‌ ஆகியவை சாரியைகளாகவும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன (191); தான்‌ (1012), தாம்‌ (2) ஆகியன “ஒன்றை 
வலியுறுத்திக்‌ கூறப்‌” பயன்படுகின்றன, 
3. 2 எண்ணுப்‌ பெயர்கள்‌ 

எண்ணுப்‌ பெயர்களில்‌ தனித்து வழங்கும்‌ வடிவங்களும்‌ 
உள்ளன; தனித்து வழங்காத கட்டு வடிவங்களும்‌ உள்ளன. அவை 


கீழே தரப்பட்டுள்ளன. தனித்து வழங்கும்‌ வடி.வங்கள்‌ விகுதிகளுடன்‌ 
வருகின்றன. அவை அ௮ஃறிணைகளாகும்‌. 





தனித்து வழங்கும்‌ தனித்து வழங்காத 
வடிவம்‌ வடிவம்‌ (அடையாக வருவது) 

ஒன்று (108) ஒரு (1017) ௨ ஓர்‌ ௨ ஓர்‌ (43) 

இரண்டு (85) இரு (75) ல ஈர்‌ (17) 

மூன்று (440) மூ (5) ல மு (2) 

தான்கு (63) நால்‌ (1196) ல நான்‌ (81) 

ஐந்து (3) & (1307) 

ஆறு (92) ஆறு (103) 

ஏழு (4) எழு (1322) ஏம்‌ 

எட்டு (740) எண்‌ - (83) 

ஒன்பது (713) ஒன்பதிற்று- (170) 

ஒன்பான்‌ (437) 

ஒன்பஃது (1258) 

தொண்டு (1258) 

பத்து (199) பதின்‌ (1009) 

பஃது (445) பான்‌ (1407) 

பதினொன்று (78) பதின்‌ ஓர்‌ [493] 

58 Jules Bloch: The Grammatical Structure of Dravidian 


Languages, ற 61 


132 தமிழ்‌ மொழி வரலாறு 


பன்னிரண்டு (1050) பன்ன்‌-ஈ-[8] பன்ன்‌-இரு- (8493) 
பதின்மூன்று (1009) 
பதினைந்து (647) 
பதினேழ்‌ (1307) 
பதின்‌ - [எண்‌] [9] 


இருபஃது (705) முப்பத்‌ - [இரு-] [1598] 
முப்பது (1) முப்பத்தின்‌ - [ஒருமூன்று] [1092] 
நூறு (438) முப்பதிற்று - [108] 

ஆயிரம்‌ (391) ஆயிரத்து [317] 
நூறாயிரம்‌ (471) 

ஆம்பல்‌ (294) 

தாமரை (393) 

வெள்ளம்‌ (3898) 


எண்‌ அடைப்‌ பெயர்கள்‌ (0௦1519) 
முதல்‌ [1] 
ஆக்க வடிவங்கள்‌ 


பண்புப்பெயர்‌ ஆண்பால்‌ பெண்பால்‌ பலர்பால்‌ 
ஒருமை [527] ஒருவன்‌ [666] ஒருத்தி [695] ஒருவர்‌[667] 
இரட்டை (53 1) நால்வர்‌ 


தொல்காப்பியத்தில்‌ இடம்பெறும்‌ தொகைகள்‌ இரு பெரும்‌ 
பிரிவுகளைச்‌ சார்ந்தவையாகும்‌.? (1) வேற்றுமைத்‌ தொகைகள்‌ 
முதற்சொல்‌ இரண்டு முதல்‌ ஏழு முடிய உள்ள வேற்றுமைகளில்‌ 
ஏதாவது ஒன்றில்‌ வருவதாகக்‌ கொள்ளலாம்‌. எழுவாய்‌ வேற்று 
மையும்‌, விளி வேற்றுமையும்‌ தொகைகளை உருவாக்க முடியாது. 
(2) அல்வழித்தொகைகள்‌. இவை ஐந்து வகைப்படும்‌. அவை 
வருமாறு: 
59 தொல்காப்பியம்‌, 112 
வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும்‌ 
வேற்றுமை யல்வழிப்‌ புணர்மொழி நிலையும்‌ 
எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின்‌ 
ஒழுக்கல்‌ வலிய புணருங்‌ காலை, 
60 தொல்காப்பியம்‌, 895 
வேற்றுமைத்‌ தொகையே உவமத்‌ தொகையே 
வினையின்‌ தொகையே பண்பின்‌ தொகையே 
உம௰மத்‌ தொகையே அன்மொழித்‌ தொகையென்‌ 
ஐவ்வா நறென்ப தொகைமொழி நிலையே. 





தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 133 


| உம்மைத்‌ தொகை எ-டு “ரொப்பகல்‌” 
| உவமத்‌ தொகை “மதிமுகம்‌” 

11 பண்புத்‌ தொகை *செங்கு திரை”? 
[\ வினைத்‌ தொகை “கொல்யானை்‌ 
V அன்மொழித்‌ தொகை “மதிமுகம்‌” 


அன்மொழித்‌ தொகை என்பது குறிப்புப்‌ பொருள்‌ தருவ 
தாகும்‌. எனவே அதைப்‌ பொருளனியலின்‌ ழ்‌ ஆராய வேண்டும்‌. 
உம்மைத்‌ தொகை மட்டுமே இணை நிலைத்‌ தொடராக விளங்குகிறது. 
எஞ்சிய அனைத்தும்‌ அடைத்‌ தொடர்களாகும்‌. 


“வேற்றுமைத்‌ தொகை” என்ற பெயர்‌ பிற்கால வளர்ச்சியினை 
யொட்டி ஏற்பட்டதாம்‌. வேற்றுமைத்‌ தொகை அடைத்‌ தொடரே 
யாகும்‌. பண்புத்தொகையில்‌ முதற்சொல்‌ வேராக அமைஇறது. 
வேற்றுமைத்‌ தொகையில்‌ எப்பெயர்ச்‌ சொல்லும்‌ வேராக இருக்‌ 
கலாம்‌. உவமைத்‌ தொகை இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தொகையே 
யாகும்‌. இலக்கியத்துள்‌ இதுபெறும்‌ இதனது சிறப்புக்‌ கருதியே 
இது தனியே குறிப்பிட ப்படுகிறது. 

இணைநிலைத்‌ தொடரான உம்மைத்தொகையைத்‌ தனியாகப்‌ 
பிரித்துவிட்டால்‌ பிற தொகைகளையெல்லாம்‌ பயனிலைத்தொடருக்கு 
மாறான அடைத்தொடர்‌ என்ற ஒரே பிரிவில்‌ அடக்கிவிடலாம்‌. 
பயனிலைத்‌ தொடரில்‌ எழுவாய்க்குப்‌ பிறகு ஒரு இடையீடும்‌ பய 
னிலைக்குப்‌ பிறகு ஒரு வாக்கிய இடையீடும்‌ உள்ளன. 


பெரும்பாலான சமயங்களில்‌ பெயர்களுக்கும்‌ வினைகளுக்கும்‌ 
இடையே வேறுபாடு இல்லாதிருப்பதால்‌ “நனி” என்பது போன்ற 
அடைகள்‌ இரண்டிற்கும்‌ பொதுவாக வருவதைக்‌ காணலாம்‌. 
சான்று : நனி தின்றான்‌ 
நனி பேதை 


ஆனால்‌ பிற்காலத்தில்‌ பெயர்களுக்கும்‌ வினைகளுக்கும்‌ 
இடையே வேறுபாடுகள்‌ நிலைபெற்று விட்டதால்‌, பெயர்‌ அடை 
யும்‌ வினை அடையும்‌ தனி வளர்ச்சி பெற்று முறையே பெயரெச்சம்‌, 
வினையெச்சம்‌ என்றாயின. வேர்கள்‌, - தொழிற்பெயர்‌ வேர்கள்‌ 
உட்பட _ “கொல்யானை' என்பதில்‌ உள்ளது போலப்‌ பெயர்களுக்கு 
அடையாகவே வருகின்‌ றன. இவ்வாறு வருவன வினைத்தொகை 
எனப்படும்‌. பிறவிடங்களில்‌ தொகையின்‌ முதலில்‌ பெயர்ச்சொல்‌ 


134 தமிழ்‌ மொழி வரலாறு 


இடம்பெற, இங்கு முதற்சொல்‌ வினைவேராக இருப்பதைக்‌ காண்க. 
சான்று: “அருநிலை'. இவை பண்புத்தொகையுமாகும்‌. இவற்றின்‌ 
முதற்சொற்கள்‌ பெயர்‌ எச்சங்களாக வளர்ச்சியுற்று, தனித்த வடி 
வங்களாக வழங்குகின்‌ றன. 
சான்று : கொன்ற யானை 
அரிய நிலை 

சில வேர்கள்‌ வினையடைகளாக வருவது சங்ககாலத்திலும்‌ 
உண்டு. 
சான்று: வரி 4 புனை -- பந்து 5 வரிப்புனைபந்து 

“வரி” என்பது “வரிந்து” என வினையெச்சமாக வளர்ச்சியுறு 
கிறது. “புன்‌? என்பது புனைந்து +4 ௮” என வளர்ச்சியுற்றுப்‌ 
பெயரெச்சமாகிறது. “வரிப்புன்பந்து? என்னும்‌ அமைப்பானது 
“வரிந்து புனைந்த பந்து? எனத்‌ தொடராக மாறிவிடுகிறது; 
ஆனாலும்‌ தொகைக்குரிய பொருளிலேயே அது வழங்குகிறது. 


“தலை, இடை, கடை?” என்பன போன்ற பெயர்கள்‌ “படு” 
என்பது போன்ற வினைவேர்களுக்கு முன்‌ ஓட்டாகின்‌ றன. 
சான்று : தலைப்படு 
இடைப்படு 


கடைப்படு 


தொல்காப்பியத்தில்‌ இத்தொகைகள்‌ ஏனோ வேறுபடுத்தப்பட 
வில்லை, தொகைகள்‌ பெயர்களால்‌ அமைந்தவை எனச்‌ சிலர்‌ 
கூறுவர்‌. பெயர்களும்‌ வினைகளும்‌ வனை தொகைகளாவதாகச்‌ 
சேனாவரையர்‌ பேசுகஇிருர்‌.£* 


3.3 தொகைகள்‌ இருசொற்களாக 

இரண்டாவது சொல்லின்‌ முதல்‌ வெடிப்பொலி இரட்டிப்‌ 
பதன்‌ மூலம்‌ தொகைகள்‌ உணர்த்தப்படுகின்றன. நெடில்‌ வெடிப்‌ 
பொலியுடன்‌ முடியும்‌ வடிவங்களுக்கும்‌ குறில்‌ வெடிப்பொலியுடன்‌ 
முடியும்‌ வடிவங்களுக்கும்‌ இடையே வட்டார வழக்கு மாற்றங்கள்‌ 
உண்டு என்பதை முன்னரே கண்டோம்‌. தொகைகளில்‌ தனித்து 
வழங்கும்‌ வடிவங்களிலிருந்து தனித்து வழங்காதவற்றை வேறு 
படுத்த இவை பின்னர்‌ பயன்பட்டன. 
61 தொல்காப்பியம்‌, 551 ஆவது நூற்பா, 

சேனாவரையர்‌ உரை 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 135 


சான்று : 
தனித்து வழங்காதவை தனித்து வழங்குவன 
இருப்பு (வேலி) இரும்பு 
மருத்து (-ப்‌-பை) மருந்து 
யாட்டு (-க்‌-கால்‌) ்‌ யாடு 


சில வடிவங்கள்‌ “(௮) த்து' என்பது போன்ற இடைச்சொற்‌ 

களைப்‌ பெறுகின்றன. 
மரம்‌ 4 (௮) த்து 2 மரத்து 

மேலே கூறப்பட்ட சான்றுகளைப்‌ பொதுமைப்படுத்திக்‌ காண்‌ 
கையில்‌ “மரத்து என்னும்‌ கட்டுவடிவத்தின்‌ தனித்து வழங்கும்‌ 
வடிவம்‌ *மரது என்றாகும்‌, ஆனால்‌ இச்சொல்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்துக்கு முன்னரே வழக்கிழந்து விட்டது. “மரம்‌, மரன்‌” ஆதிய 
சொற்களே ஆட்சியில்‌ உள்ளன. ஆரம்பத்தில்‌ மகர ஈறு 
பன்மையைக்‌ குறித்ததால்‌ ஒருமையில்‌ வேற்றுமை உருபேற்கையில்‌ 
அது பயன்படுத்தப்படவில்லை, னகர மெய்யிறுதி சாரியையின்‌ றி 
வேற்றுமை உருபேற்கிறது. “மரம்‌” என்பதற்கு மாறாக *மரது 
என்பதே வேற்றுமையுருபேற்கப்‌ பயன்படுத தப்பட்டது. “மரம்‌” 


* 


மரம்‌ 
என்பதனோடு பன்மைக்குரிய “கள்‌' விகுதி பெற்ற பிற்கால வடிவம்‌ 
திரிபேதுமின்றி வழங்கப்பட்டது. எனவே உருபுகளோடு கூடிய 
பிற்கால வடிவங்கள்‌ உண்மையில்‌ பழைய கட்டு வடிவங்களாகும்‌. 
தனி வளர்ச்சியுற்ற இடைச்‌ சொற்களை அவை வேற்றுமையுருபு 
களாகப்‌ பெற்றிருந்தன. தொடக்கத்தில்‌ பன்மையில்‌ ரகர மெய்யீறு 
இருந்திருக்க வேண்டும்‌. இன்று கூட முன்னிலைப்பன்மை பெயர்ப்‌ 
பதிலியில்‌ அவ்வாறு உள்ளது (“நீவிர்‌”). பிற்காலத்தில்‌ ரகர மெய்யீறு 
பலர்பாலைக்‌ குறிப்பதாக வளர்ச்சியுற்றது (அவர்‌). இவ்வளர்ச்சி 
நிலைக்கு முன்னர்‌ ரகர மெய்மீறு மிகுதியும்‌ வரும்‌ துகர விகுதியுடன்‌ 
சேர்ந்து றுகரமானது. பிற்காலத்திய வடிவமாகிய “அவை” என்ப 
தற்குப்பதில்‌ “அவறு” என்பது பன்மை காட்டப்‌ பயன்பட்டிருக்கலாம்‌. 
ஆனால்‌ இது “அவற்று” என தனித்து வழங்காத வடிவமாக வழக்கில்‌ 
உள்ளது. தமிழில்‌ *அவற்று' என்பது அஃறிணைப்பன்‌ மைக்கு மட்டுமே 
வழங்குகிறது. 
ஆ. முதற்‌ சொல்லின்‌ முடிபாகச்‌ சாரியை வருதல்‌ 
அடைத்தொடர்கள்‌ என்பதைக்‌ குறிக்க வரும்‌ இடைச்சொஜ்‌ 
கள்‌ அல்லது உருபுகள்‌ (811615) இடம்‌ பெறும்‌ தொகைகளை இது 


136 தமிழ்‌ மொழி வரலாறு 


போலவே விளக்கலாம்‌. “குன்றம்‌” என்பது “குன்று” எனவும்‌ 
வழங்குகின்றது. இவை இரண்டும்‌ தனித்து (Free 1௦5) வழங்கு 
கின்றன. தனித்து வழங்கும்‌ வடிவங்களில்‌ “அம்‌?” என்பதைச்‌ 
சாரியையாகக்‌ கொள்வதற்குப்‌ பதிலாக (இதனை விளக்குவது 
கடினம்‌) தொடக்கத்தில்‌ காணப்பெற்ற ஈறு பின்னர்‌ மறைந்தது 
எனக்‌ கொள்ளலாம்‌. இதைப்‌ போலவே “பான்‌” என்பதில்‌ வரும்‌ 
“அன்‌” என்பதை, பழைய மாற்று வடிவமாகக்‌ கொள்ளலாம்‌. இங்கு 
துகரத்திற்குப்‌ பதில்‌ -த்த்‌- வருகிறது. “இன்‌: என்பதற்கும்‌ இவ்‌ 
விளக்கம்‌ பொருந்தும்‌. இவ்வாறாக சாரியைகள்‌ பலவற்றைத்‌ 
தொகைகளின்‌ முதற்சொற்களின்‌ பழைய ஈறுகளாகக்‌ கருதலாம்‌. 
கெழு, தம்‌, நம்‌, நும்‌” முதலியன முழுச்சொற்களேயாகும்‌. அவை 
பழைய இயல்பை இழந்து சாரியையாக வழங்குகின்றன. அகரச்‌ 
சாரியை என்பது “அப என்பதன்‌ மாற்று வடிவமாகும்‌. வெடிப்‌ 
பொலிகளுக்குப்‌ பின்னர்‌ கட்டாயமாயும்‌ பிறமெய்களுக்குப்‌ பின்னர்‌ 
அவ்வாறன்‌ றியும்‌ உகரம்‌ வரும்‌; உகர இசைநிறைக்க வந்த உயிரே 
யன்றி உண்மையில்‌ சாரியையன்று. ஏகாரத்திற்கு “உம்‌” 
என்‌ ற)மைப்‌ பொருளும்‌ உண்டு, 


சான்று : ஒன்றேகால்‌ 
இ. தொகையே; உருபு தரகுதலன்று 


வேற்றுமைத்‌ தொகைகள்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டவை 
அடைத்தொடர்களின்‌ கழ்‌ வருகின்றன. சேனாவரையர்‌ விளக்குவது 
போல இத்தொகைகள்‌ வேற்றுமையுருபுகள்‌ தொகுதலைச்‌ சுட்டிக்‌ 
காட்டவில்லை.?? தொகைகளின்‌ சிறப்புப்‌ பொருளைக்‌ குறிக்கப்‌ 
பின்னர்‌ வேற்றுமையுருபுகள்‌ வெளித்தோன்றுகின்‌ றன. “ஒருமைப்‌ 
பாடு” (syாthesis) என்பதிலிருந்து “பாகுபாடு” (காகிysis) என்பதை 
நோக்கிய மாற்றம்‌ என இதை விளக்கலாம்‌. மொழி வளர்ச்சி 
யுறுவதற்குரிய ஒரே வழி இது என்றோ அல்லது இம்முறை எப்‌ 
பொழுதும்‌ வளர்ச்சியையே குறிப்பிடுகிறதென்றோ ஜெஸ்பெர்சன்‌ 
கொள்வது போல இங்குக்‌ கொள்ளவில்லை. வேற்றுமைத்‌ தொடர்‌ 
களில்‌ வரும்‌ இடைச்சொற்களின்‌ மிகுந்து வழங்கும்‌ வடிவங்கள்‌ 
பின்னர்‌ பல்வேறு வேற்றுமை உருபுகளாக வளர்ச்சியுற்றன. 





62 தொல்காப்பியம்‌, 896 ஆவது நூற்பா, சேனாவரையர்‌ உரை. 


63 Jesperson : Language, ற 334 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 137 


4. 0 வேற்றுமைத்‌ தொகைகளும்‌ வேற்றுமை உருபுகளின்‌ வரலாறும்‌ 


பயனிலைத்‌ தொடரில்‌ எழுவாய்‌ . வேற்றுமை வருகிறது. 
வேற்றுமை உருபேற்ற வடிவங்களில்‌ சில பெயர்ச்சொற்களுக்கு 
அடையாகவும்‌ வேறுசில வினைச்சொற்களுக்கு அடையாகவும்‌ 
வருகின்றன. ஆறாம்‌ வேற்றுமை உண்மையில்‌ அடைத்தொகையின்‌ 
விரிவேயாகும்‌. ஆறாம்‌ வேற்றுமை ஏழாம்‌ வேற்றுமைப்‌ பொருளையும்‌ 
உடையதாக இருக்கலாம்‌. 
சரன்று : 

மரத்தினது களை 
மரக்னே ௬ டட கன 

திசையையோ,. நோக்கத்தையோ காட்டத்‌ தொடங்கிய 
நான்காம்‌ வேற்றுமை உருபு ஒரு பெயர்ச்சொல்லின்‌ அடையாக 
இருந்திருக்கக்‌ கூடும்‌. 
சான்று: 

புணர்‌ நிலைக்கு (110) 

உரை அசைக்கிளவிக்கு (34) 

ஐந்தாம்‌ வேற்றுமை தொடக்கத்தில்‌ *அதனிற்பெரிது” 
என்ற வாய்பாட்டில்‌ அமைந்து ஒப்புமைப்‌ பொருளில்‌ வந்த 
ஒன்றாகும்‌. இங்குப்‌ பயனிலையாக அமைவது குறிப்பு வினை அல்லது 
வினைத்‌ தன்மை பெற்ற பெயராகும்‌. “நீங்கற்‌ பொருளைக்‌” குறிக்கும்‌ ஐந்‌ 
தாம்‌ வேற்றுமையும்‌ ஒரு தொகையாகவே முதலில்‌ தொடங்கியது. 
சான்று : மலை வீழருவி (*மலையினின்றும்‌ வீழும்‌ அருவி”) 

கருவிப்‌ பொருள்‌ வேற்றுமையும்‌ (மூன்றாம்‌ வேற்றுமை) 
அடைத்‌்்தொடர்‌ ஒன்றின்‌ விரிவாகவே இருக்க முடியும்‌. 


சான்று : 
பொன்‌ வளை 5 பொன்வளை - பொன்னால்‌ செய்த வளை 
வாள்‌ 4 வெட்டு உ வாள்வெட்டு - வாளால்‌ வெட்டிய 
வெட்டு 


ஒட்டுநிலை மொழிகளில்‌ ஆக்கச்‌ சொற்களும்‌ உண்மையில்‌ 
பழைய தொகைகளேயாகும்‌. அவற்றில்‌ பல அடைத்தொடர்‌ 
என்பதை நன்கு காட்டி நிற்கும்‌. தொல்காப்பியர்‌ பெயர்ச்‌ சொல்‌ 
வோர்களிலிருத்து பிறந்த வியங்கோள்‌ வினைகளை அடைத்தொடர்‌ 
மூலம்‌ விளக்குகிறார்‌. ஆறாம்‌, ஏழாம்‌ வேற்றுமைகளின்‌ சிறப்பை 


138 தமிழ்‌ மொழி வ்ரவர்று 


முக்கியமாக உணர்த்தவே இங்கனம்‌ அவர்‌ செய்கிருர்‌. ஆழும்‌; 
ஏழர்ம்‌ வேற்றுமைகளே அடைக்‌ தொடர்களின்‌ பழைய பொருள்‌ 
கள்‌ எனக்‌ கால்டுவெல்‌ விளக்குகிறார்‌. 


4. 1 ஆறாம்‌ வேற்றுமை அ ம்‌ அது ல இன்‌ 


பழைய விகுதியான “அன்‌ ல்‌ ௮ என்பது ஆரும்‌ வேற்று 
மையைக்‌ குறித்துப்‌ பின்னர்ப்‌ பெயரெச்சத்தைக்‌ குறிக்கப்பயன்‌ 
படலாயிற்று. ஆனால்‌ இந்த அக்ரமானது ஆறாம்‌ வேற்றுமை 
உருபாகப்‌ பிற்காலத்தில்‌ ஒப்புக்‌ கொள்ளப்படவில்லை, அப்பொருளை 
வலியுறுத்த “கு” எனும்‌ விதுதி சேர்க்கப்‌ பெற்றது. பழைய வடிவ 
மான “என்‌ என்பதையும்‌ “எனக்குமகன்‌ என்ற பிற்காலத்திய வழக்‌ 
கையும்‌ நோக்குக, இங்கு “அக்கு” என்பது உண்மையில்‌ “அ க” 
என்பதேயாகும்‌. இரட்டை வேற்றுமை உருபுகளுக்கு இது ஓரு 
சான்றாகும்‌. பலவின்‌ பால்‌ விகுதியான அகரமும்‌ இந்த அகரமும்‌ 
ஒன்றென மயக்கம்‌ ஏற்பட்டது. பின்னர்‌ ஒப்புமையாக்கமாக 
அஃறிணை ஒருமையான “அது” என்பது ஆறாம்‌ வேற்றுமை உருபாக 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது, இது துகரத்தில்‌ முடியும்‌ பழைய சொல்‌ 
வடிவங்களின்‌ விளைவாகும்‌, சான்று: தொகைளின்‌ முதல்‌ உறுப்‌ 
பாக வரும்‌ *மரபு. அஃறிணை விகுதிகள்‌ பற்றிய மயக்கச்‌ தின்‌ 
விளைவாக அகர உருபைத்‌ தொடர்ந்து பலவின்பால்‌ சொற்கள்‌ 
வரவேண்டும்‌ என்றும்‌, “அது” உருபை அடுத்து ஒன்றன்பாற்‌ 
சொற்கள்‌ வரவேண்டும்‌ என்றும்‌ மரபேற்பட்டது. ஆனால்‌ தொல்‌ 
காப்பியர்‌ இவ்வாறு குறிப்பிட்டுக்‌ கூறவில்லை உயர்‌ இணையைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌ தொடரும்‌ பொழுது குகரமே ஆறாம்‌ வேற்றுமை 
உருபாக இருக்க வேண்டும்‌ என அவர்‌ கூறுவதிலிருந்து முன்னர்க்‌ 
கூறப்பட்ட கருத்தே அவர்‌ மனத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என 
முடிவு கூறலாம்‌. “அது” என்பதை அஃறிணை விகுதியுடன்‌ சேர்த்து 
மயங்யெதின்‌ விளைவாக “அது” என்னும்‌ ஆறாம்‌ வேற்றுமை உருபு 
பெற்ற “அவனது?” போன்ற சொற்களுடன்‌ மீண்டும்‌ வேற்றுமை 
உருபைச்‌ சேர்க்கவேண்டும்‌ எனக்கருதப்பட்டது. சான்று : 
'அவனதை'. தொல்காப்பியத்திலேயே இதற்குச்‌ சான்று காட்டலாம்‌. 
சிவஞான சுவாமிகள்‌ விளக்குவது போல, “அது” என்பதில்‌ முடிந்து 
பிறவேற்றுமை உருபுகளை ஏற்கும்‌ சொற்கள்‌ உண்மையில்‌ அஃறிணைச்‌ 
சொற்களே ஆகும்‌. அவை ஆறாம்‌ வேற்றுமை ஆகமாட்டா. இந்த 
அகரமானது உயர்திணைச்‌ சொற்களிலும்‌ வருகிறது; ஆனால்‌ 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌- உருபனியல்‌ [34 


இவற்றைப்‌ பழமையைப்‌ போற்றும்‌ இலக்கண ஆசிரியர்கள்‌ பெய 
ரெச்சங்கள்‌ என விளக்கிவிடுவர்‌. *அது' என்பது சங்க இலக்கியத்‌ 
இல்‌ மிகவும்‌ அருகியே காணப்படுகின்றது, தொல்காப்பியர்‌ எழுத்‌ 
ததிகாரத்திலும்‌ சொல்லதிகாரத்திலும்‌ இதைப்‌ பயன்படுத்‌ தவில்லை, 
பொருளதிகாரத்தில்‌ மட்டும்‌ இது பயன்படுத்தப்பட்டுள்ள து, 
ஆனால்‌ பொருளதிகாரம்‌ மற்ற இரண்டு அதிகாரங்களைப்‌ போலப்‌ 
பழமையான தாசு இல்லாமல்‌ இருக்கக்கூடும்‌, 


சீ. 2. கு 


நான்காம்‌ வேற்றுமை உருபான குகரம்‌ வடக்கு போன்ற 
திசையைக்‌ காட்டும்‌ சொற்களிலிருந்து பிரிக்கப்பட்டு வேற்றுமை 
உருபாக வளர்ச்சியுற்றிருக்கலாம்‌. குகரம்‌ ஆறாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருளும்‌ ஏழாம்‌ வேற்றுமைப்‌ பொருளும்‌ உடையது, இவற்றி 
லிருந்து மற்றைய பொருள்களும்‌ வளர்ச்சியுற்றன. குகரத்தைத்‌ 
தொடர்ந்து உயர்திணை வரும்பொழுது, அது இன்றுகூட ஆழும்‌ 
வேற்றுமைக்குரிய பொருளைத்‌ தருகிறது. சான்று; “எனக்கு மகன்‌"' 
தொல்காப்பியர்‌ இதைக்‌ குறித்துள்ளார்‌, ப 


ஆனால்‌ வடக்கு" முதலான திசைச்‌ சொற்களில்‌ உள்ளது 
போல, குகர விகுதிக்கு ஏழாம்‌ வேற்றுமைப்‌ பொருளும்‌ இருப்‌ 
பதைக்‌ 'குறிப்பிடவேண்டும்‌, *நாளைக்கு', "வருகிற ஆண்டுக்குப்‌ 
பார்த்துக்‌ கொள்ளலாம்‌”, *ஆடிக்கு ஆடி” போன்ற காலம்‌ குறித்து 
வரும்‌ சொற்களில்‌ குகரம்‌ உள்ளது. தொல்கால்பியர்‌ காலத்தில்‌ 
பழையமரபுத்‌ தொடரொன்றில்‌ இவ்வழக்கு விளங்கக்‌ காணலாம்‌, 
'ஆடிக்குக்‌ கொண்டான்‌” என்பது அத்தொடராகும்‌, தொல்காப்பியர்‌ 
காலத்தில்‌ குகரம்‌, நான்காம்‌ வேற்றுமை உருபாகி விட்டதால்‌, 
அவர்‌ . இத்தொடரில்‌ உள்ள குகரத்தைச்‌ சாரியை என்று விளக்கு 
கிறார்‌, சங்க இலக்கியங்களிலும்‌ இவ்வழக்கு உண்டு, இது காலங்‌ 
காட்டும்‌ சொற்களோடு மட்டும்‌ அடங்குவதில்லை, “நாணல்‌ கிழங்கு 
மணற்கு ஈன்ற முளை' என்பதில்‌ குகரம்‌ உறுதியாக ஏழாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருளை -ய தருகிறது எனலாம்‌, ஏழாம்‌ வேற்றுமை உருபான 
“இல்‌” வருவதற்குப்‌ பதிலாக, வேறு வேற்றுமை உருபான குசுரம்‌ 
மாறி வருகிறது என இலக்கண ஆசிரியர்கள்‌ இதை விளக்குவர்‌, 
இங்கனம்‌ வேற்றுமை உருபுகள்‌ பல மாறுபட்ட பொருள்களில்‌ 
வரும்‌ தன்மை “வேற்றுமை மயக்கம்‌" என்றழைக்கப்படுகிறது. இது 
காலம்‌ செல்லச்‌ செல்ல வெவ்வேறு இடைச்‌ சொற்களும்‌ வேற்றுமை 


140) தமிழ்‌ மொழி வரலாறு 


உருபுகளாக வளர்ச்சியுற்றன என்ற நமது கொள்கையை உறுதிப்‌ 
படுத்துகிறது. 


நான்காம்‌ வேற்றுமை குகரத்தால்‌ பொதுவாகக்‌ குறிக்கப்‌ 
பெறும்‌. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ குகரம்‌ நான்காம்‌ வேற்றுமை 
உருபாக முழு வளர்ச்சியுற்றிருக்கவில்லை. அது ஒரு வகையான 
உரிமை, வரையறை, எல்லை, முடிவு அல்லது குறிக்கோள்‌ ஆகிய 
வற்றைக்‌ காட்டிற்று. இவ்வாறு இது பொருள்‌ பெறுதற்குரியானைக்‌ 
குறிக்கும்‌ பொழுது -- அதாவது துணைச்‌ செயப்படுபொருளைக்‌ குறிக்‌ 
கும்‌ பொழுது -- நான்காம்‌ வேற்றுமையாக வளர்ச்சியுறுகிறது. 
தொல்காப்பியத்திலும்‌, சங்ககாலத்திலும்‌ இதுவொன்றே அத 
னுடைய முக்கியத்துவம்‌ எனக்‌ கருதிவிடக்‌ கூடாது. ஆறாம்‌, ஏழாம்‌ 
வேற்றுமைப்‌ பொருள்களையும்‌ அது கொண்டிருந்தது என்பதையும்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. 


ஏழாம்‌ வேற்றுமை இன்றியமையாத்‌ தன்மையாலும்‌ பல்‌ 
வேறு இயல்புகளை உடைய தன்மையாலும்‌ ஆரம்பத்திலேயே பல 
பின்‌. ஓட்டுக்களைத்‌ தோற்றுவித்தது. அவை அனைத்தும்‌ வேற்றுமை 
உருபுகள்‌ என்றழைக்கப்படுகின்‌ றன . ஆனால்‌ உண்மையில்‌ அவை 
யெல்லாம்‌ ஏழாம்‌ வேற்றுமையின்‌ பல்வேறு தன்மைசளின்‌, இட 
வகைகளின்‌ பெயர்களேயாகும்‌. “பின்‌, முன்‌, மாடு என்பன 
அவற்றில்‌ சல, இச்‌ சொற்களையே வேற்றுமை உருபுகள்‌ எனக்‌ 
கருதினாலும்‌, அவற்றின்‌ வேற்றுமை உருபேற்கும்‌ வடிவங்களும்‌ 
வழங்குவதைக்‌ காணவேண்டும்‌. “செருவகத்து” என்பதிலுள்ள 
ஏழாம்‌ வேற்றுமை உருபான *அகம்‌' என்பதும்‌ உருபேற்கும்‌ 
வடிவத்தைப்‌ பெறுகிறது. எனவே “அகம்‌' முதலானவை வேற்றுமை 
உருபுகளன்று; அவை பெயர்ச்சொற்களே என்பதை இது காட்டு 
கிறது, “அவண்‌, நடுவண்‌” போன்ற சொற்களிலுள்ள “அண்‌” என்னும்‌ 
இடைச்சொல்‌ “அந்த இடம்‌” என்பதைக்‌ குறிக்கிறது. யூல்ஸ்பிளாக்‌ 
கருத்துப்படி “அண்‌” என்பது குகரத்துடன்‌ சேர்ந்து (கு * ௮ண்‌) 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ ஏழாம்‌ வேற்றுமையின்‌ பழைய 
உருபான “கண்‌” என்பதைக்‌ தருகிறது. இரட்டை வேற்றுமை உருபு 
களுக்கு இது பிறிதொரு சான்றாகும்‌. ்‌ 


4. 2. இன்‌ 
ஐந்தாம்‌ வேற்றுமை உருபு “இன்‌” என்பதாகும்‌ பின்னர்‌ இது 
“இல்‌? என்பதோடு மயங்கியது. கால்டுவெல்‌ சுட்டிக்‌ காட்டியபடி 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 141 


ஐந்தாம்‌ வேற்றுமை ஏழாம்‌ வேற்றுமையாலும்‌ குறிக்கப்படுகிறது. 
ஆனால்‌ இயல்பு நிலையைக்‌ குறிக்கும்‌ வினையன்றி இயக்கத்தைக்‌ 
குறிக்கும்‌ வினை வரும்பொழுது மட்டுமே இங்ஙனம்‌ நிகழ்கிறது. 
ஆனல்‌ தெொல்கபப்பியத்திலும்‌ சங்க இலக்கியங்களிலும்‌ “இன்‌” 
என்பது ஒப்புமைப்‌ பொருள்‌ தரும்‌ வேற்றுமை உருபாக விளங்கு 
கிறது. பின்னர்‌ ஐந்தாம்‌ வேற்றுமையை “*நீங்கற்‌ பொருளைக்‌” குறிக்கும்‌ 
வண்ணம்‌ தனியே விடுத்து “ஒப்புமைப்‌ பொருள்‌ தரும்‌ இடைச்‌ 
சொல்லாக “இன்‌” வளர்ச்சியுற்றது. 'ஒப்புமைப்‌ பொருள்‌ தரும்‌” 
வேற்றுமை உருபாக இருந்தது. பின்னர்‌ தரப்‌ பொருண்மை 
கொண்ட ஒப்புமையாக வளர்ச்சியுற்றது. இதை வேறொரு 
நோக்கில்‌ பார்க்கையில்‌ வரையறை, எல்லை, புடை பெயரும்‌ 
நிகழ்ச்சிக்கான தொடக்க இயக்கம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பதாகும்‌. 
இவ்வாறாக இவ்வுருபு *நீங்கற்‌ பொருளோடும்‌', தவறாக வைத்‌ 
தெண்ணப்பட்டது. 
4.3 ஆன்‌ 

மூன்றாம்‌ வேற்றுமை உருபாக வளர்ச்சியுற்ற “ஆன்‌” ஆரம்பத்‌ 
தில்‌ “அவ்விடம்‌” என்னும்‌ பொருளைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக 
இருந்தது (717). 


“ஆன்‌” என்பது இடப்‌ பொருளைத்‌ தவிர ஏனைய பொருள்களைப்‌ 
பெற்று வளர்ச்சியுற்றது. எனவே இது இடப்பொருள்‌ வேற்றுமை 
யாக வரும்பொழுது, இதைச்‌ சாரியையாகவே தொல்காப்பியர்‌ 
கருதுகிறார்‌. சான்று? “பரணியாற்‌ கொண்டான்‌.” இங்கு இட 
வேற்றுமைப்‌ பொருள்‌ தெளிவாக உள்ளது. பின்னர்‌ “ஆன்‌” 
என்பது கருவி வேற்றுமைப்‌ பொருளைப்‌ பெறத்‌ தொடங்கியது. 
செயல்‌ எக்குறிப்பிட்ட நிலையில்‌ நடந்தது என்பதைக்‌ குறிக்க அது 
அவ்வாறு மாறியிருக்கக்‌ கூடும்‌, சான்று : “வாளான்‌ வெட்டினான்‌.” 
ஆங்கிலத்திலுள்ள “th” என்பது கருவிப்‌ பொருளும்‌ உடனிகம்ச்சிப்‌ 
பொருளும்‌ பெற்றுள்ளமையை ஒப்பு நோக்கலாம்‌. 


சான்று: He came with him 
He came with a sword 
He cut it with his sword. 
தமிழில்‌ ஒருவன்‌ கருவியோடு வருவது என்பது அவன்‌ 
அதைப்‌ பயன்படுத்துவதையும்‌ குறிக்கும்‌. சான்று: “வாளோடு 
சண்டை செய்தான்‌”. இவ்வாக்கியத்தில்‌ கருவிப்பொருளும்‌ உடனி 


142 தமிழ்‌ மொழி வரலாறு 


கழ்ச்சிப்‌ பொருளும்‌ உள்ளன. “பேனாவும்‌ கையுமாய்‌ எப்பொழுதும்‌ 
எழமுதிக்கொண்டிருக்கிறான்‌ ? என்ற தற்கால மரபுத்‌ தொடரையும்‌ 
இங்கு ஒப்பு நோக்கலாம்‌. இதுவும்‌ கருவிப்‌ பொருளையும்‌ உட 
னிகழ்ச்சிப்‌ பொருளையும்‌ உடையதாகும்‌. இம்மரபுத்‌ தொடரானது 
தொல்காப்பியம்‌ சங்க இலக்கியம்‌ ஆயெவற்றின்‌ அளவுக்குப்‌ பழமை 
உடையது. 
சான்று: *ஊசியொடு குயின்ற தூசும்‌ பட்டும்‌”. 
“தூங்கு கையான்‌ ஓங்கு நடைய”. 


கருவி வேற்றுமை “ஆன்‌” உடனிகழ்ச்சி வேற்றுமை *ஓடு*. 
ஆகியவற்றுக்கான நெருக்கமான உறவை இது புலப்படுத்தும்‌, ஓர்‌ 
உருபு மற்றென்றிற்காகப்‌ பயன்படுத்தப்படுகிறது; உண்மையில்‌ 
இவ்வுருபுகள்‌ ஒவ்வொன்றும்‌ இரண்டு வேற்றுமைகளின்‌ பொருளை 
யும்‌ உணர்த்தத்‌. தொடங்கின. “ஆன்‌” என்பது “காரணப்‌” பொருண்‌ 
மையையும்‌ குறிக்கின்றது, 
சான்று : “மண்ணான்‌ ஆகிய குடம்‌” 


இங்கு “ஆன்‌” உருபு மண்‌ எனும்‌ காரண (கருவி)ச்‌ சொல்லோடு 
சேர்க்கப்பட்டுள்ளது. 


4. 4.2 

செயப்படு பொருள்‌ வேற்றுமை அல்லது இரண்டாம்‌ வேற்‌ 
றுமை உருபான “ஐ” அ௮ஃறிணைச்‌ சொற்களுடன்‌ அருகியே வழங்‌ 
குறெது. தமிழில்‌ அஃறிணைப்‌ பெயர்ச்‌ சொல்‌ என்பதாலேயே 
இரண்டாம்‌ வேற்றுமை செயப்படு பொருளை உணர்த்துகிறது 
என்பதால்‌ உருபைத்‌ தனியே சேர்க்க வேண்டியதில்லை, உயர்திணைச்‌ 
சொற்கள்‌ இரண்டாம்‌ வேற்றுமை உருபை ஏற்கின்‌ றன. ஆனால்‌ 
அவற்றின்‌ எண்ணிக்கை மிகுதியன்று. தமிழில்‌ ஆரம்பத்தில்‌ 
"செய்வினை, செயப்பாட்டுவினை” ஆகியவற்றுக்கிடை.யே வேறுபாடு குறிக்‌ 
கப்படவில்லை; சூழ்நிலையைக்‌ கொண்டே, இவ்வேறுபாடு உணரப்‌ 
பட்டது. 


பயனிலையுடன்‌ ௬டிய ஒரே கொகுதியாக இரண்டாம்‌ 
வேற்றுமையைத்‌ தொல்காப்பியர்‌ கருதுவதாக நம்பக்‌ காரண 
முள்ளது. பயனிலை “குறிப்பு வினையாகவோ” “தெரிநிலை வினையாக 
வோ: இருக்கக்கூடும்‌, இவ்விரண்டு பயனிலைகட்கு ஏற்ப இரண்‌ 
டாம்‌ வேற்றுமையை இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌, 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌- உருபனியல்‌ 143 


1) பொன்‌ -- இலன்‌ 5 பொன்னிலன்‌ 
2) ஊர்‌ -- சேர்ந்தான்‌ 5 ஊர்‌ சேர்ந்தான்‌ 
அல்லது நிலம்‌ -- கடந்தான்‌ 5 நிலங்கடந்தான்‌. 

இங்கு நிலம்‌ என்ற பெயர்ச்‌ சொல்லானது, முழுச்சொல்லு 
டன்‌ சேராமல்‌, கட என்ற வேருடன்‌ சேர்ந்து தொகையாகிறது; 
நிலங்கட என்னும்‌ இவ்வேர்த்தொகை பின்னர்‌ கால இடைநிலை, 
விகுதி முதலியன சேர்க்கப்பெற்று வினைமுற்றாக ஆக்கப்படுகிறது. 

“நிலங்கடந்தான்‌” என்பது தொகையே எனச்‌ சேனாவரையர்‌ 
மேற்கொண்டுள்ள நிலையை, இது சிறப்பாகக்‌ விளக்கக்‌ கூடும்‌. 
உயர்திணையைப்‌ பொறுத்த வரையிலும்கூட இவ் வேற்றுமை 
உருபைத்‌ தவிர்க்கலாம்‌. அஃதாவது இரண்டாவது சொல்லின்‌ 
மொழி முதல்‌ வெடிப்பொலி இரட்டித்தலாலே சொற்கள்‌ ஒரு சொல்‌ 
நீர்மைப்படுதலைக்‌ குறிக்குமாயின்‌ இந்த உருபைத்‌ தவிர்க்கலாம்‌. 
சான்று: அவர்‌ -- பிரியேன்‌ 5 அவரைப்‌ பிரியேன்‌ (என்பதற்குப்‌ பதி 
லாக) அவர்ப்‌ பிரியேன்‌ என ஆதல்‌ 


உயர்தணையுடன்‌ இரண்டாம்‌ வேற்றுமை உருபைச்‌ சேர்க்க 
வேண்டிய கட்டாயம்‌ உள்ளது; இல்லையெனில்‌ அதை எழுவாய்‌ 
என்று தவறாகக்‌ கொள்ள நேரிடும்‌. *மரம்‌' என்பது போன்ற 
சொற்களிலுள்ள பழைய அஃறிணை விகுதியான “அம்‌” என்பது 
இரண்டாம்‌ வேற்றுமை உருபாயிற்று. பழங்‌ கன்னடத்தில்‌ “அம்‌” 
என்பது இரண்டாம்‌ வேற்றுமை உருபாகும்‌. தமிழில்‌ மொழி 
இறுதியில்‌ “அம்‌” என்பது “ஐ” ஆகிறது. [மொழி இடையில்‌ “அம்‌ 
> ஐ” மாற்றத்திற்குச்‌ சான்றாக “பனங்காய்‌”, 'பனை' என்பவற்றை 
நோக்குக] இந்த “ஐ” இரண்டாம்‌ வேற்றுமை உருபாகிறது. 
சான்றாகக்‌ “காவலோனக்‌ களிறு அஞ்சுமே' என்பதை நோக்குக. 
இங்கு “காவலோனம்‌' என்பதே பழைய வடிவமாகும்‌. “களிறு” 
என்பதோடு அது தொகையாகும்‌ பொழுது “காவலோனக்‌ களிறு” 
என்றாகிறது. மகர ஈறு இழப்புற்றுத்‌ தொடர்ந்து வரும்‌ வெடிப்‌ 
பொலி இரட்டிக்கும்‌ என்ற விதிப்படி (மரம்‌ -- இளை 5 மரக்கிளை) 
இது இங்கனமாயிற்று. “ஜூ” உருபு அகரமாவதைக்‌ தொல்காப்பியரே 
குறித்துள்ளார்‌. அக்ரத்துடன்‌ கூடிய இவ்வடிவம்‌ பயனிலையுடன்‌ 
கொகையாவதை வெடிப்பொலி இரட்டித்தலால்‌ அறியலாம்‌. 
பெயரும்‌ வினையும்‌ தனித்து வளர்ந்த பொழுது “ஜூ” தனி வேற்றுமை 
உருபாக வளர்ச்சியுற்றது. 


144 தமிழ்‌ மொழி வரலாறு 


மொழி வளர்ச்சியின்‌ பிந்தைய கட்டத்தில்‌ இவ்வாறு 
நிகழ்ந்திருக்கிறது. தனித்த குறுகிய அசைக்கு அடுத்து வரும்‌ மொழி 
இறுதி மெய்யைத்‌ தொடர்ந்து உயிர்‌ வருமாயின்‌ யாப்பியல்‌ நிலை 
யைக்‌ காக்க, அம்மெய்யானது இரட்டிக்கிறது. தமிழில்‌ தனிக்‌ 
குற்றுமிரைத்‌ தொடர்ந்து ஒரு மெய்வருமாயின்‌, யாப்பியல்‌ அடிப்‌ 
படையில்‌ அது நெடிலசையாகும்‌. அதாவது அது மூடசையாய்‌ 
இருக்கும்‌ பொழுது அதன்‌ வாய்பாடு ““(மெய்‌) உயிர்‌ மெய்‌?” என்ப 
தாகும்‌. தமிழின்‌ “அசை முதல்‌ அசை உச்சி” என்னும்‌ அசை 
அமைப்புக்‌ காரணமாக மெய்யிறுதியைத்‌ தொடர்ந்து உயிர்‌ வரு 
மாயின்‌ அம்மெய்‌ அவ்வுயிருடன்‌ சேர்ந்து அசையாகிவிடும்‌. 


மெய்‌ உயிர்‌ மெய்‌ -- உயிர்‌ 5 மெய்‌ உயிர்‌ -- மெய்‌ உயிர்‌ 


முதலில்‌ உள்ள குற்றுயிர்‌ மூடசையாக இருக்கும்‌ நிலையை 
இழப்பதுடன்‌, இடங்காரணமாக நெடிலசையாக இருக்கும்‌ நிலை 
யையும்‌ இழந்து விடுகிறது. மெய்‌ இரட்டித்தல்‌ இதனைத்‌ தடுக்கிறது. 
மெய்‌ உயிர்‌ மெய்‌ உயிர்‌ ஐ மெய்‌ உயிர்‌ மெய்‌ மெய்‌ உயிர்‌ = மெய்‌ 
உயிர்‌ மெய்‌ -- மெய்‌ உயிர்‌. 


இரட்டிக்கும்‌ மெய்களில்‌ ஒன்று பழைய அசையுடனிருக்க, 
மற்றது அடுத்து வரும்‌ அசையுடன்‌ சேர்ந்து விடுகிறது. ஆனால்‌ 
ஆரம்ப காலத்திய நிலை இதுவன்று. எனவே எந்த வேற்றுமை 
உருபுகள்‌ சேரும்‌ பொழுது அவற்றுககு முந்திய மெய்கள்‌ இரட்‌ 
டிக்கவில்லையோ, அவ்வுருபுகள்‌ தமக்கு முந்திய மெய்களை இரட்டிக்‌ 
கச்‌ செய்யும்‌ வேற்றுமை உருபுகளை விட முற்பட்டவை என்றா 
கிறது. இங்ஙனம்‌ நோக்குகையில்‌, *ஐ, ஆன்‌, இன்‌, ஆல்‌, இல்‌” என்ப 
வற்றைவிட “அ ௨ அது என்பதே பழமையானது எனக்‌ கொள்ள 
வேண்டும்‌. “என” என்பதை “என்னை, என்னான்‌, என்னின்‌, என்னால்‌, 
என்னில்‌” என்பவற்றோடு ஒப்பிட்டு நோக்குக. 


அடைத்‌ தொகைகளின்‌ மாறுபட்ட பொருள்‌ நுட்பங்களைச்‌ 
சிறப்புற வளர்க்கச்‌ செய்யப்பட்ட முயற்சிகளே வேற்றுமை உருபு 
கள்‌ என முடிவாகக்‌ கூறலாம்‌. இவ்வளர்ச்சியில்‌, வினை அடை 
கள்டன்‌ வரும்‌ வேற்றுமை உருபுகளுக்கும்‌ (பெயரடைகளுடன்‌ 
வரும்‌ வேற்றுமை உருபுகளுக்கும்‌ இடையேயான வேறுபாடு, சமஸ்‌ 
கிருத இலக்கணத்தின்‌ அடிப்படையில்‌ புகுத்தப்பட்டது எனினும்‌, 
தமிழில்‌ அது ஒரு பொழுதும்‌ திட்டவட்டமாகவும்‌ தெளிவாகவும்‌ 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌ - உருபனியல்‌ 145 


அமையவில்லை. பிந்தைய நிலையில்‌ செய்து கொள்ள வேண்டிய 

வேறுபாடு ஒன்று உண்டு. 

1 எவ்வித மாற்றமுமின்றி வேற்றுமை உருபை ஏற்கும்‌ பெயர்ச்‌ 
சொற்கள்‌. இவை எழுவாய்‌ வேற்றுமைக்குள்‌ வரும்‌. 

2 மாற்றத்துக்குப்‌ பிறகே வேற்றுமை உருபை ஏற்கும்‌ பெயர்ச்‌ 
சொற்கள்‌. இவை உருபேற்ற வடிவங்களின்‌ வேற்றுமைக்குள்‌ 
வரும்‌. 
முதலாவது பிரிவில்‌ உயர்திணைச்‌ சொற்கள்‌ வரும்‌. பிந்திய 

தில்‌ அஃறிணைச்‌ சொற்கள்‌ இடம்‌ பெறும்‌, தொல்காப்பியத்‌ 

தமிழுக்கு இது பொருந்துவதாகும்‌. 

5.0 தெரல்கரப்பியத்திலுள்ள சில சிறப்பு வழக்கரறுகள்‌ 

தொல்காப்பியத்திலுள்ள சில சிறப்பு வழக்காறுகளைத்‌ 
தந்து இப்பகுதியை நிறைவு செய்யலாம்‌. 

1 வியங்கோள்‌ வினை படர்க்கைக்கே வரும்‌. 


2 “ஒப்புமை” என்பது நான்கு வகையாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. 
இவை உரு, மெய்‌, வீனை, பயன்‌ எனப்பெறும்‌. இவை 
ஒவ்‌ ப வெொன்றுக்கும்‌ தனித்தனி உவமஉருபுகள்‌ ஒதுக்கப்‌ 
பட்டுள்ளன. 


3 “சொல்‌”, “கொடு” என்னும்‌ வினைகள்‌ படர்க்கைக்கே உரியன. 
“வா”, “தா” என்பன தன்மைக்கும்‌ முன்னிலைக்குமே உரியன, 


| 
ர்ங்ககாலத்‌ தமிழ்‌ 


0 மாற்றங்கள்‌ : ரொது 

மொழியில்‌ பல மாற்றங்கள்‌ நிகழ்கின்றனவெனினும்‌ அவை 
திடீரென நிகழ்வதில்லை. இதர திராவிடமொழிகள்‌ வழங்கும்‌ பகுதி 
களின்‌ எல்லைப்புறங்களை ஒட்டிய பகுதிகளில்‌ வழங்கும்‌ களைமொழி 
களில்‌ சில பழையவடிவங்கள்‌ தொடர்ந்து வழங்குகின்றன. 
ஏனெனில்‌ அவை மூலத்திராவிட அல்லது மூலத்‌ தென்‌ திராவிட 
வடிவங்களைப்‌ போன்று உள்ளன. இவை இலக்கிய மொழியில்‌ 
பின்னர்‌ வந்திருக்க வேண்டும்‌. பல மாற்றங்களுக்கான சான்றுகள்‌, 
ஒரு வேளை முன்னைய காலத்திலேயே கிடைக்கக்கூடும்‌. சான்றாக 
ஈற்றுருபில்‌ நெட்டுயிர்‌ உள்ள வடிவங்கள்‌ குற்றுயிர்‌ உள்ள பழைய 
வடிவங்களுக்குப்‌ பதிலாக வழங்குகின்றன எனக்‌ கூறப்படுவதைச்‌ 
சுட்டலாம்‌. ஆனால்‌ நெட்டுயிர்‌ உள்ள வடிவங்கள்‌ தொல்காப்பியத்‌ 
திலும்‌ குகைக்‌ கல்வெட்டுக்களிலும்‌ காணப்படுகின்‌ றன. எனினும்‌ 
காலம்‌ செல்லச்‌ செல்ல இத்தகைய மாற்றங்கள்‌ அதிகம்‌ நிகழ்கின்‌ றன 
எனக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ இலக்கிய மொழி பல பழைய வடிவங்‌ 
களைப்‌ பேணி வைத்துக்‌ கொள்கிறது. ஆழ்வார்கள்‌, நாயன்மார்கள்‌ 
பாடியது போலச்‌ சாதாரண மக்களுக்கென எழுதப்படும்‌ பொழுது 
இங்ஙனம்‌ பழைய வடிவங்கள்‌ பேணப்படுவதில்ல்‌; அப்பொழுது 
அவற்றில்‌ களைமொழி வழக்குகள்‌ பல இடம்பெறுவ துண்டு. ஆகவே 
முதலில்‌ கூறப்பட்டவற்றில்‌ பழைய ஆட்சிகள்‌ இருப்பதையும்‌ 
பிந்தியவற்றில்‌ வட்டார வழக்குகள்‌ இருப்பதையும்‌ கொண்டு 
முதலில்‌ கூறப்பட்டவை பிந்தியவற்றைவிடக்‌ காலத்தால்‌ முற்‌ 
பட்டவையென முடிவு கட்டிவிடக்‌ கூடாது. 


7 ஓலியனியல்‌ 
1.1 உயிர்கள்‌ 

தொல்காப்பியத்‌ தமிழில்‌ காணப்படும்‌ சில போக்குகள்‌ சங்க 
காலத்தில்‌ நன்கு நிலைபெறுகின்றன. தொல்காப்பியத்‌ தமிழ்‌, சில 
மாற்றங்களைத்‌ தவிர, முழுக்க முழுக்கச்‌ சங்ககாலத்‌ தமிழேயாகும்‌. 


சங்ககாலத்‌ தமிழ்‌ 147 


உயிர்‌ மயக்கங்கள்‌ தவிக்கப்படல்‌ 
உயிரிடை வகர, யகர உடம்படு மெய்கள்‌ மேன்‌ மேலும்‌ 
வழக்குமிகுதியாகின்றன. இதன்‌ விளைவாக உயிர்மயக்கங்கள்‌ தவிர்க்‌ 
கப்படுகின்றன. 
உருபுகளில்‌ மாற்றங்கள்‌ 
இதன்‌ விளைவாக “மருவி! போன்ற வடிவங்கள்‌, உயிர்‌ மயக்‌ 
கங்கள்‌ இடம்‌ பெறும்‌ மரீஇ” போன்ற பழைய வடிவங்களுக்குப்‌ 
பதிலாக வருகின்றன. யாப்பியல்‌ நோக்கில்‌ உயிர்மயக்கங்கள்‌ ஈரசை 
களை உடையதாயிருப்பதற்குப்‌ பதில்‌, மூன்று மாத்திரைகளை அல்லது 
இன்னும்‌ அதிக அளவுடைய உயிர்த்தொடர்களாகின்றன. இவற்றை 
அளபெடை (உயிர்‌ அளவு நீட்சியுறல்‌) என்றழைப்பர்‌, 
நெடில்களிடையே வேற்றுநிலை வழக்கின்மை 
அளபெடைகள்‌ நெட்டுயிர்களின்‌ கட்டில்லா உறழ்‌(ச்‌சி) ஒலி 
களாக வருநன்றன. குற்றுயிர்களும்‌ இங்ஙனம்‌ வரலாம்‌ எனப்‌ 
பிற்கால இலக்கண ஆசிரியர்கள்‌ கொள்கின்றனர்‌. ஆனால்‌ “எடுப்‌ 
பதூஉம்‌” என்பதைப்‌ போலக்‌ கொடுக்கப்பெறும்‌ சான்றுகள்‌ உண்மை 
யில்‌ எடுப்பது -4- உம்‌ என்பது போன்ற பழைய வழக்குகளே, இங்கு 
உ 4 ௨ இணைந்து ஊ உ என்றாகிறது. தமிழ்‌ யாப்பமைப்பினால்‌ 
சிலவிடங்களில்‌ (எ-டு) நேரசை - குறில்‌ நெடில்‌ உயிர்கள்‌ வரலாமாத 
லால்‌ அவை வேற்று நிலை வழக்கின்‌ றிய வழக்கில்‌ வருகின்‌ றன. சரன்று: 
“ஒடு* என்பது “ஓடு” என்ற மாற்றுருபைப்‌ பெறுகிறது. பழைய 
நூல்களைப்‌ பதிப்பவர்கள்‌ உயிர்களுக்கு முன்னர்‌ “ஓடு” என்பதையும்‌ 
மெய்களுக்கு முன்னர்‌ 'ஓடு' என்பதையும்‌ பொதுவாகக்‌ 
கொள்கின்றனர்‌. 
உயிர்‌ மரற்றம்‌ 
அ. எ.கர) 2 அ (கர) மாற்றமும்‌ அதனால்‌ விளைந்த மாற்றமும்‌ 
எகர உயிர்‌ மொழியிறுதியில்‌ வருவதில்லை; மொழிக்கு இடை 
யில்‌ வருவதும்‌ சங்க காலத்தே நின்று விடுகிறது. அங்கு அது அகர 
ழ பரிபாடல்‌, 20-25 
“மாட மறுகின்‌ மருவி மறுகுற” 
2 திருக்குறள்‌, 15, 2 
கெடுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்‌ மாங்கே 
எடுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை 


148 தமிழ்‌ மொழி வரலாறு 


மாகிறது. தன்மை “என்‌ 5 அன்‌” ஆகிறது. அகன்‌ பன்மையான 
“எம்‌ ௮ம்‌” ஆவது தொல்காப்பியர்‌ காலத்திலேயே நிகழ்ந்து 
விட்டது. 

ஒப்புமையாக்கத்தால்‌ தன்மைப்‌ பன்மை விகுதி பலவிடங்களில்‌ 
“௮ம்‌” என்றாகிறது.4 இது உ. ௮ மாற்றம்‌ போலத்‌ தோன்று 
கிறது. ஆனால்‌ உண்மையில்‌ அஃது அவ்வாறன்று. 


‘ 


ஆ. ஊ2 ஆ” மாற்றமும்‌ அதனால்‌ விளைந்த மாற்றமும்‌ 

உயிர்‌ மயக்கங்கள்‌ வழக்கினின்று மறைந்த பின்னர்‌, அருகிய 
வழக்குடைய ஊகார இறுதியை உடைய “செய்யூ” என்னும்‌ இறந்த 
கால வடிவம்‌ “செய்யா” என்றாகிறது; ஏனெனில்‌ ஆகாரமே இத்‌ 
தகைய இடங்களில்‌ மிகுதியும்‌ வரும்‌ உயிராகும்‌. இது ஒரு குறிப்‌ 
பிட்ட போக்கினைப்‌ பின்பற்றும்‌ முறையேயன்றி ஓலிமாற்றமன்று 
'செய்யூஉ ல செய்ய” என்பது *தழு௨” (தொழிற்பெயர்‌) என்பதோடு 
ஓப்பிடத்தக்கதாகும்‌. தொடக்கத்தில்‌ இது உண்மையில்‌ பெயர்ப்‌ 
பயனிலையாக இருந்திருக்கலாம்‌ “செய்து” என்பதின்‌ மாற்றான 
“செய்ய்‌” என்பது “செம்‌ 4 உ” என்றும்‌ இருக்கலாம்‌. இங்குச்‌ 
சொல்லாக்க விகுதியான உசரம்‌ துகரத்தின்‌ மாற்றாக இருக்கலாம்‌. 
“கண்டு” என்பது “செய்து” என்னும்‌ வாய்பாட்டு வடிவமாகும்‌. 
“காணூஉ என்பது *செய்யூ௨' என்னும்‌ வாய்பாட்டு வடிவமாகும்‌. 
இத்தகைய வேறுபாடுகள்‌ சிலவற்றில்‌ காணப்பெறுகின்‌ றன. நிறீஇ, 





3 தொல்காப்பியம்‌, 687 
அவைதாம்‌ 
அம்‌ ஆம்‌ எம்‌ ஏம்‌ என்னும்‌ கிளவியும்‌ 
உம்மொடு வரூஉங்‌ கடதற என்னும்‌ 
அந்நாற்‌ ளெவியொடு ஆயெண்‌ செவியும்‌ 
பன்மை உரைக்குந்‌ தன்மைச்‌ சொல்லே”. 
பதிற்றுப்பத்து 23, 11 
““நின்னயத்து வடிவேல்‌ கண்டனம்‌ புல்மிக்கு””... 
4 குறுந்தெர்கை, 219, 4 
“ஆங்கட்‌ செல்கம்‌ எழுகென ஈங்கே'” 
5 அகநானூறு, 16, 15 
நாணி நின்றோள்‌...?” 
ட நிலங்களையா 


சங்ககாலத்‌ தமிழ்‌ 149 


செயூஉ போன்றவையெல்லாம்‌ உயிர்மயக்கத்தில்‌ முடிகின்றன; 
இறந்தகாலம்‌ காட்டுகின்றன. இவற்றில்‌ போல்வே ஓப்புமையாக்‌ 
கத்தால்‌ “அஆ” என்னும்‌ உயிர்மயக்கமும்‌ இறந்தகாலம்‌ காட்டத்‌ 
தொடரங்கியிருக்கலாம்‌. 


வருமுறை 
இடையண்ண வொலிக்குப்‌ பின்னர்‌ அகரம்‌ 

தொல்காப்பியத்‌ தமிழில்‌ இடையண்ண ஓலிகளான ச்‌,ஞ்‌,ய்‌ 
முதலியன மொழிமுதலில்‌ அகரத்துடன்‌ வாரா. ஆனால்‌ சங்க 
காலத்தில்‌ இந்திலை மாறிவிட்டது. இது களை மொழிகளிலிருந்தும்‌ 
பிற மொழிகளிலிருந்தும்‌ கடன்‌ வாங்கியதன்‌ விளைவாக இருக்கக்‌ 
கூடும்‌. சான்று: சமம்‌, ஞபலி?, யவனர்‌.” 


“செத்தான்‌”? போல்ற சில சொற்கள்‌ இன்னும்‌ தம்‌ பழைய 
வடிவத்தைக்‌ கொண்டுள்ளன; இவற்றின்‌ வழக்கு மிகுதியே 
இதற்கான காரணமாகலாம்‌. ஆரம்பநிலையில்‌ மொழிமுதல்‌ சகர 
வெடிப்பொலிக்குப்‌ பின்னர்‌ எகர அகர ஓலிகள்‌ வேற்றுநிலை 
வழக்கில்‌ வாராதிருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ சங்ககாலத்தில்‌ இவ்வாறு 
வரக்காண் கிறோம்‌. 
சரன்று : சமழ்ப்பு”, செம்மை.!? 


யகர மெய்‌ மொழி முதலில்‌ தொல்காப்பியர்‌ காலத்தே 
ஆகாரத்துடனேயே வந்தது. சமஸ்கிருதம்‌ பிராகிருதம்‌ ஆகிய 
மொழிகளுடனான தொடர்பின்‌ விளைவாக இது பிற உயிர்களுடனும்‌ 
நாளடைவில்‌ மொழி முதலில்‌ வரலாயிற்று. 





6 புறநானூறு 14, 9 
“சமம்‌ தாங்கவும்‌...”' 
7 புறநானூறு 74, 3 
...*தொடர்ப்படு ஞமலியின்‌ இடர்ப்படுத்து இரீ இய... 
8 புறநானூறு 56, 18 
“யவனர்‌ நன்‌ கலம்‌ தந்த தண்‌ கமழ்‌ தேறல்‌? 
9 பரிபாடல்‌ 20, 36 
“கள்வன்‌ சமழ்ப்பு முகங்காண் மின்‌?” 


10 மதுரைக்‌ காஞ்ச 499 
“செம்மை சான்ற காவிதி மாக்களும்‌” 


150 தமிழ்‌ மொழி வரலாறு 


சான்று : யவனர்‌!!, பயூபம்‌,13 
குற்றியலுகரம்‌ 

விடுப்பொலியாக இருந்த 1 என்ற ஓலி பின்‌ தனி ஒலியாக -- 
குற்றியலுகரமாக - ஆனது அடுத்த முக்கியமான மாற்றமாகும்‌. 
செய்யுளில்‌ குற்றியலுகரத்தைத்‌ தொடர்ந்து மெய்வருவதைப்‌ 
பற்றித்‌ தொல்காப்பியரும்‌ பேசுகிறார்‌. சான்று: அக்குளு!£, இதன்‌ 
படிக்‌ குற்றியலுகரத்தில்‌ முடியும்‌ வேர்களைத்‌ தொடர்ந்து மெய்‌ 
வரலாம்‌. இங்ஙனம்‌ குறுகிய உகரம்‌ மொழி இறுதியில்‌ மட்டும்‌ 
வருவது என்று வரையறை செய்யப்பெறவில்லை. *விக்குள்‌” என்ற 
ஆக்கச்சொல்லில்‌ “விக்கு” என்பது வேராகும்‌; “உள்‌” என்பது 
தொழிற்பெயர்‌ விகுதியாகும்‌, இங்குள்ள உகரம்‌ குறுகிய உகர 
மாகும்‌. குறுகிய உகரம்‌ மெய்யால்‌ தொடரப்படுவதையும்‌ அவர்‌ 
பேசுஒிருர்‌.1* இது இப்படியாயின்‌, இவ்விரு வகையான உகரங்‌ 
கட்கும்‌ உச்சரிப்பில்‌ ஏதாவது மாற்றமிருக்க வேண்டும்‌. ஒரு குற்றிய 
லுகரம்‌ இன்றுள்ளதைப்‌ போன்ற இதழ்விரிவொலியாகும்‌. மற்ற 
உகரம்‌ இதழ்குவி உயிராகும்‌. பிற்காலத்தில்‌ மொழியிறுதிக்‌ குற்றிய 
லுகரம்‌ உயிரால்‌ தொடரப்படும்‌ பொழுது பொதுவாக மறைந்து 
விடுவது வழக்கம்‌. இவ்வாறு மறையாத இடங்கள்‌ சங்க இலக்கியங்‌ 
களில்‌ உண்டு. தொல்காப்பியர்‌ கருத்துப்படி குற்றியலுகரம்‌ 
மொழிக்கு இறுதியில்‌ வரும்‌; ஏனைய இடங்களில்‌ அது முற்றியலுகரத்‌ 
தைப்‌ போல உள்ளது; அங்கு அது மறைவதில்லை.15 
1.2 மெய்கள்‌ 
மென்மை அல்லது மூக்கினச்சாயலை இழத்தல்‌ 

சொல்லிறுதியில்‌ வரும்‌ மூக்கொலிகள்‌ மூக்கொலிச்சாயலை 
இழந்து மருங்கொலியாகின்றன. மூள்றாம்‌ வேற்றுமை உருபான 





11 புறநானூறு 56, 18 
12 புறநானூறு 75, 21 
யபம்‌ நட்ட வியன்‌ களம்‌?” 

13 கலித்தொகை 94, 10 

“அக்குளுத்துப்‌ புல்லலும்‌ ஆற்றேன்‌ அருள்மோ”* 
14 தொல்காப்பியம்‌ 1267 

“குற்றிய லுகரமும்‌ முற்றிய லுகரமும்‌ 

ஒற்றோடு தோன்றி நிற்கவும்‌ பெறுமே” 
15 Ibid 1267 


சங்க காலத்‌ தமிழ்‌ 151 


ஆன்‌ 5 ஆல்‌ ஆறெது.! ஐந்தாம்‌ வேற்றுமை உருபான “இன்‌ > இல்‌' 
ஆதறது.'வேண்‌ 5 வேள்‌” ஆதிறது.!" ஆனால்‌ இலக்கிய மொழியில்‌ 
பழைய இறுதி மூக்கொலிகள்‌ பேணப்பட்டுள்ளன. 
மூக்குச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 

“அங்ஙனம்‌” என்பது சில சமயங்களில்‌ *இங்ஙனம்‌' என எழுதப்‌ 
படுகிறது. தொல்காப்பிய ஏட்டுச்‌ சுவடிகளில்‌ கூட இவ்வடிவம்‌ 
புகுந்து விட்டது. இம்மாற்றம்‌ சங்ககாலத்திலேயே ஏற்பட்டது 


என்று ஓப்புக்கொள்வது மிகவும்‌ கடினமாக உள்ளது. 


மெய்‌ மயக்கங்கள்‌ : மொழியிறுதியில்‌ “ன்ம்‌' வரும்சொற்கள்‌ மேலும்‌ சீல 
மெல்லின மெய்மயக்கமுடைய ஓரே ஒரு சொல்லையே தொல்‌ 
காப்பியர்‌ குறிக்கிறார்‌. *போன்ம்‌' என்பது அச்சொல்லாகும்‌. இது 
“போலும்‌” என்னும்‌ சொல்லிற்குப்‌ பதில்‌ வருவதாகும்‌, சங்க 
காலத்தில்‌ மெல்லின மெய்‌ மயக்கமுடைய வேறு சில சொற்கள்‌ 
வருகின்றன. 
சான்று: 
மருண்ம்‌1* 
கேண்ம்‌1” 
சென்ம்‌? 
இவை செய்யும்‌ என்னும்‌ வாய்பாட்டு வடிவங்களாகும்‌. 
இவை வினைமுற்றாக வருகின்‌ றன. மொழிக்கு இடையில்‌ சிலவிடங்‌ 
களில்‌ உகரம்‌ மறையலாம்‌ எனத்‌ தொல்காப்பியரே கூறுகிறார்‌. 
ஆனால்‌ இவ்விதியை பெயரெச்சங்களுக்கு மட்டுமே உரியதாக 
16 திருக்குறள்‌ 101 
“செய்யாமற்‌ செய்த உதவிக்கு வையகமும்‌ 
வானகமும்‌ ஆற்றல்‌ அரிது”? 


17 புறநானூறு 201, 12 
“வேளிருள்வேளே! விறற்‌ போர்‌ அண்ணல்‌?” 


18 தொல்காப்பியம்‌, 52 ஆவது நூற்பா, சேனாவரையர்‌ உறை. 
19 Ibid 


20 புறநானூறு 183, 7: 
“தூர்‌ வேள்‌ ஆயைக்‌ காணிய சென்மே” 


152 தமிழ்‌ மொழி வரலாறு 


வரையறுத்துக்‌ கொள்கிறார்‌! மொழியிறுதியில்‌ மெல்லின மெய்கள்‌ 
மயங்கி வருவதை “போன்ம்‌” என்ற ஒரு சொல்லுடன்‌ மட்டுமே 
அவர்‌ வரையறை கொள்ளும்‌ பொழுது, “மொழியிடை உகரம்‌ 
ிலவிடங்களில்‌ மறையலாம்‌” என்ற விதி ((போன்ம்‌' எனும்‌ 
சொல்‌ தவிர) மெல்லின மெய்‌ மயக்கங்கள்‌ மொழியிற தியில்‌ 
தேதோன் ற வழிவகுக்குமாயின்‌ பின்பற்றப்படுவதில்லை என்றே 
பொருள்‌. ஆனால்‌ விதிவிலக்கே பின்வர்‌ விதியானது ஆயினும்‌ 
அவ்விதி கட்டாயமான விதியன் று. 
வருகையுறை 
உயிர்களின்‌ வருகை முறையே சகர யகர மொழிகள்‌ மொழி 
முதலில்‌ அகரத்துடன்‌ வரும்‌ என்பதைக்‌ காட்டுகின்றன, யகர 
மெய்யுடன்‌ பிற உயிர்களும்‌ வருகில்‌ றன. ஓலைச்சுவடிகளில்‌ காணப்‌ 
பெறும்‌ வழக்குகளை உண்மையெனவே கொள்வோமாயின்‌ சில 
சமயங்களில்‌ குகரமாக எழுதப்பட்ட ஆய்தம்‌ தனியொலியாகக்‌ 
கொள்ளப்பட்டது எனக்கொள்ள வேண்டும்‌. சான்று : அதை > 
அகுதை. பிற்காலத்திய சுவடிகளில்‌ -- பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
றுண்டு வரையிலும்‌ கூட--ஆய்தத்தின்‌ மூன்று புள்ளிகளும்‌ இணைக்‌ 
கப்பட்டுக்‌ கூ என்னும்‌ வடிவத்தைத்‌ தரும்‌ வகையில்‌ எழுதப்‌ 
பட்டது. எனவே இம்மாறுதல்‌ சங்ககாலத்திலேயே ஏற்பட்டதா 
என்பதைப்‌ பற்றி நிச்சயமாசு ஒன்றும்‌ சொல்லமுடியாது. தம்‌ 
காலத்திய முறைக்கு ஏற்ப எழுதும்‌ பழக்கத்தின்‌ விளைவாகவும்‌ 
இது இருக்கலாம்‌. 
2 உருபனியல்‌ 
2.1 வினைகள்‌ : பொது 
குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொழி பற்றி ஆராய்கையில்‌ 

வினைகளின்‌ உருபனியல்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டது. குகைக்‌ 
கல்வெட்டுக்களின்‌ தமிழையே தொல்காப்பியத்‌ தமிழ்‌ நினைவூட்டு 
இறது. சங்ககாலத்‌ தமிழுக்கு இது பொருந்தும்‌. 
21 தொல்காப்பியம 723 

“அவற்றுள்‌ 

செய்யும்‌ என்னும்‌ பெயரெஞ்சு கிளவிக்கு 

பெய்யொடுங்‌ கெடுமே ஈற்றுமிசை உகரம்‌ 

அவ்விடன்‌ அறிதல்‌ என்மனார்‌ புலவர்‌”. 
22 புறநானூறு 347-5 

“மணம நாறு மார்பின்‌, மறப்போர்‌ அகுதை”! 


சங்க காலத்‌ தமிழ்‌ 153 


அ. பெயர்ப்பதிலி விகுதிகளின்‌ அஜ கள்‌ 

“செய்து” என்னும்‌ வினையெச்சமாக ஆகிவிட்ட பழைய பய 
ஸிலை வடிவங்களுடன்‌ பெயர்ப்பதிலி விகுதிகள்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. 
காலங்களுக்கிடையேயான வேறுபாடு, தன்வினை, பிறவினை ஆகிய 
வற்றுக்கிடையேயான வேறுபாடு என்பனவெல்லாம்‌ பின்னர்‌ ஏற்‌ 
பட்ட சிறப்பு வளர்ச்சிகளின்‌ விளைவுகளாகும்‌. முன்னரே குறிக்கப்‌ 
பட்டது போலத்‌ “து” வில்‌ முடியும்‌ வடிவங்கள்‌ சில, “த்து? வில்‌ 
மூடியும்‌ வடிவங்கள்‌ சில, “ந்து” வில்‌ முடியும்‌ வடிவங்கள்‌ சல என 
உள்ளன. அனால்‌ மூக்கொலியுடன்‌ கூடிய வடிவங்கள்‌ மிகுதியும்‌ 
அம்மூக்கொலி இன்றியே வழங்குகின்றன. விலகு ல விலங்கு. *து”, 
“ந்து” என்பன தன்வினை அடிகளாகப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 
நெடில்‌ வெடிப்பொலியை உடைய *த்து” என்பது பிறவினையாகப்‌ 
பயன்படுகிறது. சான்று “வருந்து, “வருத்து”. ஆனால்‌ இந்த மாற்று 
வடிவங்கள்‌ (ந்து ல த்து) எல்லா இடங்களிலும்‌ ஓரே மாதிரியாக 
அமைவதில்லை. சான்றாக 'நேர்ந்து” என்ற வடிவம்‌ உள்ளது; ஆனால்‌ 
இதற்கு இணையான *நேர்த்து' என்ற வடிவம்‌ இல்லை. பார்த்து 
என்பதற்கு இணையான “*பார்ந்து” என்ற வடிவம்‌ இல்லை. “பார்த்து” 
போன்றவை பிறவினையாகத்‌ தோன்றினும்‌ உண்மையில்‌ அவை 
தன்வினையேயாகும்‌. இத்தகைய முரண்கள்‌ 'தன்வினை-பிறவினை” 
வேறுபாடு என்பது பிந்தையது என்பதைக்‌ காட்டுகின்றன. இரு 
மாற்று வடிவங்கள்‌ இருந்ததால்‌ *தன்வினை-பிறவினை' வேறுபாடு 
தோன்றியிருக்கலாம்‌. சிலவேளைகளில்‌, “ஈத்து”, “ஈந்து” என்பது 
போல இரு மாற்றுவடிவங்கள்‌ சில வினைகளுக்கு இருந்தாலுங்கூட, 
அவற்றை வேறுபடுத்த முடிவதில்லை. இங்கு இரு சொற்களும்‌ “ஈதல்‌” 
என்னும்‌ பொருளிலேயே வருகின்றன. அவை இரு வேறு கிளை 
மொழிகளைச்‌ சேர்ந்த சொற்களாகும்‌; அவ்வளவே. தமிழில்‌ “செயப்‌ 
படு பொருள்‌ குன்றிய வினை -செயப்படு பொருள்‌ குன்றா வினை? ஆகிய 
வற்றுக்கிடையே அல்லாமல்‌ *தன்வினை-பிறவினை' ஆயவற்றுக்‌ 
கிடையில்‌ தான்‌ வேறுபாடு உண்டு என்பதை வற்புறுத்திக்‌ கூற 
வேண்டும்‌. செயப்படு பொருள்‌ குன்‌ றியவினை, செயப்படு பொருள்‌ 
குன்றாவினை” ஆகியவற்றுக்குத்‌ தனிக்‌ கலைச்‌ சொற்கள்‌. இல்லாமை 
குறிக்கத்தக்கதாகும்‌. கால்டுவெல்‌ “தன்வினை, பிறவினை' ஆகியவற்‌ 
றைத்‌ தவறுதலாக முறையே “செயப்படு பொருள்‌ குன்றாவினை, 
செயப்படுபொருள்‌ குன்றியவினை' என மொழிபெயர்த்தார்‌.23 
23 R. Caldwell: 4 Comparative Grammar of the Dravidian 

Languages, 1956, p 449 


154 தமிழ்‌ மொழி வரலாறு 


ஆ. ஈரேவல்‌ வினையும்‌ அவை அல்லர வினையும்‌ 
{Causal and Non-causal) 


தொல்காப்பியத்‌ தமிழிலேயே வினையில்‌ வேறொரு பகுப்பும்‌ 
உண்டு; அது “ஈரேவல்‌ வினை- அவை அல்லா வினை” என்னும்‌ பகுப்‌ 
பாகும்‌. குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ மொ மி யை ஆராய்கையில்‌ 
இதனை அறிந்தோம்‌. ஈரேவல்‌ வினை அல்லாதன, வேருடன்‌ எவ்வித 
விகுதியுமின்றி வரும்‌. ஈரேவல்‌ வினையானது வேருடன்‌ 'ப்‌' விகுதி 
யும்‌ இகரத்‌ துணையும்‌ பெற்று வருகின்றது. ஈரேவல்‌ வினை தொல்‌ 
காப்பியத்திலேயே பயன்படுத்தப்‌ பெற்றுள்ளதைக்‌ காண்கிறோம்‌. 


சான்று: **அம்ம கேட்பிக்கும்‌.”'* 


“ தன்வினை-பிறவினை” பாகுபாட்டிற்கும்‌, ஈரேவல்‌ வினைக்கும்‌ 
அவை அல்லாத வினைக்கும்‌ உள்ள வேறுபாடு யாதெனின்‌, முந்தியது 
அஃறிணைக்குப்‌ பயன்பட பிந்தியது உயர்‌ தணைக்குப்‌ பயன்படுகிறது. 
தொல்காப்பியர்‌ பயன்படுத்தியுள்ள “அம்ம கேட்பிக்கும்‌'' என்பதில்‌ 
இவ்விதி மீறப்படவில்லை, காலங்காட்டும்‌ இடைநிலைகளின்‌ மொழி 
முதல்‌ வெடிப்பொலி இரட்டித்து வரும்‌ சொற்கள்‌ போல, 'ஈரேவல்‌ 
வினைகள்‌” எப்பொழுதும்‌ உள்ளன. அதாவது அவை தமிழ்ச்‌ சொற்‌ 
களஞ்சிய 11-ஆவது வினைவிகற்ப வாய்பாட்டிற்குரியவை. சான்று : 
போர்‌ 5 போர்ப்பித்த. 


இ. பிறவினைகளும்‌ இறந்கால வடிவங்களும்‌ 


[ம 

பிறவினை அடிகளின்‌ இறந்த காலவடிவங்கள்‌ பலவற்றில்‌ 
பல்லின வெடிப்பொலிகள்‌ இரட்டித்து வருகின்றன, இவற்றை 
இரட்டைத்‌ தகர மெய்களென இனங்கண்டு கொள்ளலாம்‌. இரண்‌ 
டாவது தகரமெய்‌ இறந்த காலம்‌ காட்டுவதாகவும்‌, முதலாவது 
தகரமெய்‌ பிறவினை விகுதியாகவும்‌ கொள்ளப்படுகிறது. மூக்கொலி 
யெதுவும்‌ அவ்விடத்தில்‌ இருந்தால்‌, அது மறையும்‌. இவ்வாறு 
பொதுமைப்படுத்துவதால்‌ பிறவினையின்‌ இறந்தகால வடிவம்‌ 
இல்லாத பொழுதும்‌ முதலில்‌ வரும்‌ தகரமெய்‌ பிறவினை விகுதியாக 
நிற்கிறது. 
சான்று : நட > நடத்து 

செல்‌ 5 செலுத்து 

ப ப்பட்‌ பு ப்ட்‌ ட வெப்ப ய பட அறை வத்தை அனை உத்த டத்‌ 


24 தொல்காப்பியம்‌ 761 


சங்க காலத்‌ தமிழ்‌ Lae 


ஈ. பிறவினை விகுதியா? இறந்த காலம்‌ காட்டும்‌ இடைநிலையா? 

பகர அல்லது மகர மெய்க்குப்‌ பின்னர்‌ வரும்‌ இகரம்‌ ஈரேவல்‌ 
விகுதியாக உணரப்பட்டுள்ளது. 'இரீஇ'35 என்பது போன்ற வடிவங்‌ 
களில்‌ இகரம்‌ பிறவினை விகுதியாக வருகிறது. இவ்‌ இகரத்துக்கு 
இறந்தகாலம்‌, பிறவினை ஆகிய இரண்டையும்‌ குறிக்கும்‌ சிறப்பு 
உண்டு. சூழல்‌ (Context) காரணமாக ஈரேவல்‌ வினையைக்‌ குறிக்கும்‌ 
தன்மையையும்‌ அது பெற்றுள்ளது எனலாம்‌, அல்லது இரு இகரங்‌ 
கள்‌ இருந்து பின்னர்‌ அதில்‌ ஒன்று *அசைகெடலால்‌' (Hapilology) 
கெட்டிருக்கலாம்‌. இகரத்தைப்‌ பெற்றுள்ள எல்லாச்‌ “செய்து” 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சங்களிலும்‌, இகரம்‌ ஈரேவல்‌ 
வினையைக்‌ குறிப்பதில்லை. சான்று: மரீஇ”, 
ஈரேவல்வீன 

தொல்காப்பியத்தில்‌ ஈரேவல்‌ வினை இடம்‌ பெற்றுள்ளது; 
ஆனால்‌ ஒரே ஒருமுறைதான்‌ வருகிறது. சங்க இலக்கியத்தில்‌ 
மிகுதியும்‌ வருகிறது. சான்று : போர்ப்பித்திலதே."” கலித்தொகை 
யில்‌ இதன்‌ வருகை மிகுதி. 
2 2 முற்றுக்கள்‌ 
அ. தன்மை 

கு, துலடு, கும்‌, தம்லறும்லடும்‌ முதலிய தன்‌  மமுற்று 
விகுதிகள்‌ மெல்ல மறையத்‌ தொடங்கின. “அம்‌ ஒம்‌” என்றாகிறது. 
அகரம்‌ மகர மெய்யால்‌ *இதழ்ச்சாயல்‌” பெற்று ஓகரமாகிறது. “அம்‌” 
வருவது குறைகிறது. “எம்‌” என்பதும்‌ அங்ஙனமேயாகும்‌. “என்‌” 
வருமிடங்களில்‌ “அன்‌” வருகிறது. இளம்பூரணர்‌ இலை தப்‌ புதிய 
வடிவம்‌ என்கிறோர்‌. ஆனால்‌ இவ்வடிவம்‌ புறநானூற்றில்‌ காணப்‌ 
படுகிறது.”* எனவே, அன்‌ என்பதன்‌ வழக்கு மிகுதியே புதுமை 





25 புறநானூறு, 18,5 
“ஒன்று பத்து அடுக்கிய கோடி கடை இரீஇய 
பெருமைத்தாக” 
26 தொல்காப்பியம்‌ 
27 புறநானூறு 286, 5 
“தூ வெள்‌ அறுவை போர்ப்பித்திலதே/” ? 
28 தொல்காப்பியம்‌, 688 ஆவது நூற்பா, இளம்பூரணர்‌ உரை 
29 புறநானூறு 136, 5 
அனைத்து உரைத்தனன்‌ யான்‌ ஆக...” 


| 56 தமிழ்‌ மொழி வரலாறு 


பாகும்‌. படர்க்கை ஆண்பால்‌ விகுதியாக “அன்‌” வழங்குகிறது பல 
பொருள்‌ ஒரு 'சொல்லாக “அன்‌? வழங்குவதன்‌ விளைவாக, தன்மை 
விகுதியாக வரும்‌ *அன்‌' வழக்கழக்கலானது. இங்கு நாம்‌ கிள்ளி 
யெரான்‌ (பச) என்னும்‌ அறிஞர்‌ கருத்தைப்‌ பின்பற்றுகிறோம்‌. 


ஆழ. முன்னிலை 

முன்னிலையில்‌ “போதாய்‌” போன்ற வடிவங்களின்‌ வழக்கு 
மிகுதியாகின்றது, பிற பழைய வடிவங்கள்‌ மெல்ல வழக்கிழக்‌ 
இன்றன. *இர்‌, ௮ய்‌” ஆகியன மெல்ல மறைகின்றன, 


“ஈர்‌, ஆய்‌? முதலீயன பெரிதும்‌ பின்பற்றப்படும்‌ ஈறுகளா 
கின்றன. முன்னிலை ஒருமையின்‌ சிறப்பான விகுதியாக “ஐ' நிலை 
பெறுகிறது. ஐ5 ௮4இ. பெயரெச்ச விகுதி, முன்னிலை இடப்‌ 
பெயர்‌ விகுதி ஆகியவற்றின்‌ கூட்டாக இது தொடங்கியிருக்கலாம்‌. 
(ஸூ என்பதை முன்னிலை விகுதியாகத்‌ தனியாகப்‌ பின்னர்ப்‌ 
பிரிக்கலாயினர்‌. பழைய வடிவங்களில்‌ கூட இவ்விகுதி உள்ளது. 
“சென்‌ றி'? என்பது போல ஏவலாக “வந்தை'! என்பது வருகிறது. 
சங்க இலக்கியத்தில்‌ பெயர்ச்சொற்களும்‌ “ஐ” விகுதியைப்‌ பெற்று. 
வினைவிகற்பங்களைக்‌ காட்டுகின்றன. சான்று: “கண்ணை'**, 
பரிபரடல்‌ வடிவங்கள்‌ 

குறிலுயிரை உடைய “அன்‌, அய்‌' போன்ற விகுதிகள்‌ பெய 
ரெச்ச விகுதியான “அன்‌” என்பதற்குப்‌ பின்னர்‌ வரும்‌ என்பது 
முன்னரே குறிக்கப்பட்டது. சான்று: வந்தனன்‌ * அய்‌ வந்தனனை. 

ஆனால்‌ பெயரெச்சம்‌, னகர மெய்யை இழக்கும்‌ பொழுது 
பின்வரும்‌ இருவகையான வளர்ச்சியினைக்‌ காண்கிறோம்‌. 

1 சந்தியில்‌ நெட்டுயிர்‌ தோன்றுகிறது. 

வந்த 4 அன்‌ > வந்தான்‌ 
வந்த 4- அய்‌ 2 வந்தாய்‌ 

இவை “வந்தோன்‌”, *வந்தோய்‌' என அடிக்கடி மாறுகின்றன. 
30 அகநானூறு, 46, 16 

சென்றி பெரும! நிற்‌ றகைக்குநர்‌ யாரே??? 
31 கலித்தொகை, 63, 12 
“இன்னும்‌ கடம்பூன்‌ டொருகால்நீ வந்த? 


32 பரிபாடல்‌, 1 


சங்க காலத்‌ தமிழ்‌ 157 


2 வந்தவன்‌” என்பது வினையாலணையும்‌ பெயராக மிகுதியும்‌ பயன்‌ 
படுகிறது; அகர விகுதியை இவ்வடிவம்‌ பேணிக்‌ காத்துள்ளது. 
இதில்‌ வகர உடம்படு மெய்‌ இடம்‌ பெற்றுள்ளது. முன்னிலையான 
“வந்த - அய்‌” என்பது உடம்படுமெய்யைப்‌ பெற்று “வந்தவை” 
என்றாகவேண்டும்‌. ஆனால்‌ பரிபாடல்‌ நீங்கலாக ஏனையவற்றில்‌ 
இவ்வடிவம்காணப்படவில்லை. சான்று: அட்டவை?* (“நீ கொன்றாய்‌), 
கொடியவை34 (நீ கொடியை”), இஃது அந்நூலின்‌ தனிச்‌ சிறப்புக்‌ 
கூறாகும்‌. 


இத்தகைய வாய்பாடுடைய முன்னிலை ஒருமை இந்நாலுக்கு 
முந்திய நூல்களிலோ, பிந்திய நூல்களிலோ இடம்‌ பெறவில்லை. 
இதே வடிவம்‌ படர்க்கை அஃறிணைப்‌ பன்மைச்‌ சொல்லாகிய 
“வந்தவை” என்பது போலவே இருப்பதால்‌ ஏற்படும்‌ “ஒருசொல்‌ 
பல பொருள்‌” மயக்கமானது, இவ்வடிவத்தை வழக்கில்‌ தொடர்ந்து 
வரவிடவில்லை எனலாம்‌, ஏவலில்‌ மரியாதைப்‌ பன்மை என்பது 
வோர்களுடன்‌ உம்‌ விகுதியைச்‌ சேர்ப்பதால்‌ காட்டப்படுகிறது. 


சான்று: வளரும்‌?5, கொள்ளும்‌, 


இ. வியங்கோள்‌ 
வியங்கோள்‌ வடிவங்களான *வாழிய”, *வாழி' என்ற வழக்‌ 
காறுகட்குப்‌ பதிலாக “வாழ்க”? என்பது வழக்குப்‌ பெறுகிறது. வியங்‌ 
கோள்‌ எல்லா இடங்களுக்கும்‌ எண்களுக்கும்‌ பொதுவாகிறது.”* 
உல பை ஒல்‌ க பிப பெட்ட ட்ட பு வைப்ப வப யவ 
33 பரிபாடல்‌, 21, 66 
அ “மாறம்‌ ரட்டவை மறவேல்‌ பெயர்ப்பவை...'" 


34 பரிபாடல்‌, 15, 56 
...*புள்ளணி பொலங்‌ கொடியவை...?” 


35 பரிபாடல்‌, 14,9 
..."1*நீடன்மின்‌, வாரும்‌ என்பவர்‌ சொற்போன்‌ றனவே...” 


36 கலித்தொகை 


37 புறநானூறு, 101, 10 
“வருந்த வேண்டா; வாழ்க அவன்‌ தாளே!” 


28 புறநானூறு, 102, 12 
..."புரத்தல்‌ வல்லன்‌; வாழ்க அவன்‌ தாளே”! 


158 தமிழ்‌ மொழி வரலாறு ட 
அது மரியாதை ஏவலாகவும்‌ ஆகிறது. வாழ்த்து, வேண்டுதல்‌,*? 
பழித்தல்‌,** ஆகிய பொருள்களுக்கு அது வருகிறது. சங்க காலத்‌ 
திலும்‌? இருக்குறளிலும்‌* எதிர்மறை வியங்கோளுக்கு “அல்‌” விகுதி 
வருகிறது. ஆனால்‌ பிற்காலத்தில்‌ இது காணப்படவில்லை. 


ஈ. படர்க்கை: பறைய வடிவங்கள்‌ மறைதல்‌ 

பலர்பாலுக்குரிய “செய்ப” என்பதன்‌ வழக்காறு மிகவும்‌ 
குறைகிறது.  “செய்ம்மனார்‌”, என்மார்‌” என்பன மறைகின்றன. 
“செய்யுமார்‌” முதலான வடிவங்கள்‌ “செய்வார்‌” போன்ற வடிவங்களுக்கு 
இடம்‌ தருகின்‌ றன. 
அஃறிணை 

அஃறிணையில்‌ வினைமுற்றில்‌ கூட ஒருமையும்‌ பன்‌ னம யும்‌ 
வேறுபடுத்தப்படுவது குறைகிறது. இதற்குச்‌ “செய்யும்‌? வடிவம்‌ 
ஏற்றதாகும்‌. இதன்‌ காரணமாகப்‌ பன்மையான “எல்லாம்‌” என்பது 
முமுமையைக்குறித்தல்‌” என்னும்‌ பொருளில்‌ ஒன்‌ றன்பாலுக்கும்‌ 
வருறெது, ** தன்னம்‌ அதனது வழக்காறு மறைகிறது. பிற 
விடங்களில்‌ *எல்லாம்‌' என்பது அஃறிணைக்கே என்ற நிலை மாறு 
கிறது. புறநானூற்றில்‌ கூட அது பலர்பாலுக்கு வருகிறது. 
சான்று: சான்றோர்‌ -- எல்லாம்‌,** 

இத்தகைய வழக்குகள்‌ மிகுதியாகின்றன. இதே போல 
உண்டு என்பதும்‌ எல்லா இடங்களுக்கும்‌ பால்களுக்கும்‌ பொது 


ce 





39 Ibid 
40 அகநானூறு, 54, 6 
*“கடவுக, காண்குவன்‌ - பாக!” 
41 புறநானூறு, 196 
42 தொல்காப்பியம்‌, 496 
“செப்பும்‌ வினாவும்‌ வழா அல்‌ ஓம்பல்‌”? 
43 திருக்குறள்‌, 196 
“பயனில்சொற்்‌ பான்ட்டி வானை மகனெனல்‌ 
மக்கட்‌ பதடி, எனல்‌” 
44 அகநானூறு, 278, 16 
நின்‌ வரை எல்லாம்‌ நிழற்றி'' 


45 புறநானூறு, 68, 5 
க “தோர்‌ தர வந்த சான்றோர்‌ எல்லாம்‌”... 


சங்க காலத்‌ தமிழ்‌ [59 


வாகிறது. [உண்‌ 4 து> உண்டு; “து” என்பது ஒன்றன்பால்‌ விகுதி 
யாகும்‌] சிலப்பதிகாரத்தில்‌ இது உயர்‌திணையைக்‌ குறிக்க வழங்கு 
திறது*£, 

“அன்‌” வடிவம்‌ மறைதல்‌ 


அன்‌” சாரியை உடைய வினைமுற்றுக்கள்‌ மெல்ல மாறைந்து 
நெட்டுயிருடைய வடிவங்களுக்கு இடந்தருகின்‌ றன. ஒன்றன்பாலில்‌ 
இச்சாரியை மறைகிறதென்றால்‌ “செய்தன்று என்னும்‌ வாய்பாடு 
மறைகிறது என்று பொருள்படும்‌. “செய்தது” என்னும்‌ வாய்பாடு 
அதற்குப்‌ பதிலாக வருகிறது. “ஆகின்று? ல ஆயின்று' என்பன 
போன்ற இறந்த கால வடிவங்களுக்குப்பதில்‌ “ஆயிற்று” என்பது 
போன்ற இறந்த கால வடிவங்கள்‌ மிகுதியும்‌ ஆளப்படுகின்‌ றன.” 
இங்கு மூக்கொலி வெடிப்பொலியாகியுள்ளது. 


“கள்‌” விகுதி 
பன்மை விகுதியாகிய “கள்‌' முதன்‌ முதலில்‌ தொல்காப்‌ 

பியத்தில்‌ மக்கள்‌ '*? என்ற சொல்லில்‌ இடம்‌ பெறுகிறது. ஆனால்‌ 
இச்சொல்லிலுள்ள கள்‌ * விகுதியை எளிமையாகப்‌ பிரிக்க முடியாது. 
பின்னர்‌ தொல்காப்பியர்‌? கருத்துப்படி அது அஃறிணையுடன்‌ 
வருகிறது. அதற்குப்‌ பின்னர்‌ அது உயர்‌ தணையுடனும்‌ வருகிறது. 
திருக்குறளில்‌ வரும்‌ மற்றயவர்கள்‌”! என்னும்‌ ஆட்சியினை நோக்குக, 
46 சிலப்பதிகாரம்‌, 19, 51 

...£பெண்டுரும்‌ உண்டு கொல்‌ பெண்டிரும்‌ உண்டு கொல்‌...” 
47 ஐங்குறுநூறு, 226, 1 

“அன்னையு மறிந்தன எலரு மாயின்று”'... 
48 குறுந்தொகை, 3825 

... கருங்கால்‌ வெண்குரு மேயும்‌ 

பெருங்குள மாயிற்றென்‌ னிடைமுலை நிறைந்தே”? 
49 தொல்காப்பியம்‌ 
50 தொல்காப்பியம்‌ 654 

“கள்ளொடு சிவணும்‌ அவ்வியற்‌ பெயரே 

கொள்வழி யுடைய பலவறி சொற்கே” 
51 திருக்குறள்‌ 263 

“துறந்தார்க்குத்‌ துப்புரவு வேண்டி மறந்தார்கொல்‌ 

மற்றை யவர்கள்‌ தாம்‌?” 


160 தமிழ்‌ மொழி வரலாறு 


இரட்டைப்‌ பன்மை வடிவங்களான “அர்கள்‌?*” போன்றவற்றின்‌ 
ஆட்சி மிகுகிறது. 
2. 3 எச்சம்‌ 
அ. வினையெச்சம்‌--இறந்தகாலம்‌ 

இகர முடிவும்‌ உயிர்‌ மயக்கங்களும்‌ கொண்ட “கொளீஇ? என்பது 
போன்ற இறந்த காலம்‌ காட்டும்‌ பழைய வடிவங்களின்‌ ஆட்சி 
குறைகிறது. உடம்படுமெய்களை உடைய வடிவங்கள்‌ அவற்றுக்குப்‌ 
பதில்‌ வருகின்றன. சான்று: *கொளுவி?. *போய்‌' “ஆய்‌” என்பவற்றில்‌ 
மொழியிறுதி இகரம்‌ யகர மெய்யாக வருகிறது. இவை தவிர 
ஏனையவற்றில்‌ மேலே கூறப்பட்டது போல நிகழ்கிறது. 

“வினாஅய்‌? 59 என்பது *வினவி'5* என வந்துள்ளதையும்‌ நோக்‌ 
குக. உகரத்தில்‌ முடியும்‌ வேர்களுடனேயே இறந்தகாலம்‌ காட்டும்‌ 
விகுதியான இகரம்‌ வருகிறது. 
ஆறுவது வினைவிகற்ப வரய்பாடு நான்காம்‌ பதினோராம்‌ வினைவிகற்ப 
வாய்பாடாதல்‌ 
மிகுதியாக வழங்கும்‌ நான்காம்‌, பதினோராம்‌ வினைவிகற்ப 

வாய்பாடுகளைப்‌ பிற வினைவிகற்ப வாய்ப்பாடுகளைச்‌ சேர்ந்த வேர்‌ 
களும்‌ பின்பற்றுகின்றன. ஆறாம்‌ வினைவிகற்ப வாய்பாட்டைச்‌ 
சேர்ந்த “படு” என்பது “பட்டு” என்றாகாது, பதினோராம்‌ வினைவிகற்ப 
வாய்பாட்டில்‌ மிகுதியும்‌ வரும்‌ பிற வினை வடிவத்தைத்‌ தருகிறது. 
சான்று : படுத்து£*, இங்ஙனமே ஆறாம்‌ வினை விகற்ப வாய்பாட்‌ 
டைச்‌ சேர்ந்த “புகு” என்பது “புக்க? என்றாகாது. நான்காம்‌ வினை 
விகற்ப வாய்பாட்டைச்‌ சேர்ந்ததைப்‌ போல புகுந்த என்றாகிறது. 
52 இருக்குறள்‌ 919 

“வுரைவிலா மாணிழையார்‌ மென்தோல்‌ புரையிலாப்‌ 

பூரியர்கள்‌ ஆழும்‌ அளறு”' 
53 அகநானூறு, 82, 12 

“செருகச்‌ செய்‌. யானை செல்‌ நெறி வினாஅய்‌” 
54 அகநானூறு, 56, 14 

“வினவி நிற்றந்தோனே?்‌ 
55 அகநானூறு, 56, 4 

“வரி அதன்‌ படுத்த சேக்கை?” 


26 புறநானூறு, 30, 18 
புகாஅர்ப்‌ புகுந்த பெருங்கலம்‌ தகாதர்‌''... 


சங்க காலத்‌ தமிழ்‌ 16! 


ஆ. செயின்‌ 


“செயின்‌” என்பது நிபந்தனையைக்‌ காட்டும்‌ பழைய வினையெச்ச 
வாய்பாடாகும்‌. பின்னது அது “செயில்‌” என்றாகியது. திருக்குறளி 
லேயே இது நேர்ந்து விட்டது.” *செய்து' என்னும்‌ வாய்பாட்டு 
வினையெச்சம்‌ “ஆல்‌” விகுதி பெற்று நிபந்தனை வினையெச்சமாக 
வருகிறது. சான்று : செய்தால்‌. 'செய்யும்‌” என்பது ஆயின்‌ அல்லது 
ஏல்‌ என்பதுடன்‌ சேர்ந்து நிபந்தனையைக்‌ காட்டுகிறது. இதைப்‌ 
போலப்‌ பெயரெச்சங்களுடன்‌ “கால்‌” விகுதி சேர, அவை நிபந்தனை 
யைக்‌ காட்டுகின்றன. இறுதியாகக்‌ கூறப்பட்ட வழக்காறு 
தொல்காப்யியத்தில்‌ குறிப்பிடப்படுகிறது.£1 -ப்ப்‌- என்பதற்குப்‌ பதில்‌ 
அதன்‌ மாற்று வடிவம்‌ வருகிறது. சான்று: கேட்பின்‌ உ கேட்கின்‌.” 


எதிர்காலத்தைக்‌ குறிக்கும்‌ எச்சமாகிய *செய்பு' மெல்ல 
மறைகிறது. “செய்பான்‌ ல செய்வான்‌”, 'செய்பாக்கு' போன்றவை 
நோக்கத்தைக்‌ காட்டவருகன்றன. *செய்பான்‌' என்பது தொழிற்‌ 
பெயராக இருக்கலாம்‌. “செய்பு 4 ஆன்‌' என அதைப்‌ பிரிக்‌ 
கலாம்‌. “ஆன்‌” என்பது மூன்றாம்‌ வேற்றுமை உருபாகும்‌; அல்லது 
காரண விகுதியாகும்‌. பின்னர்‌ “நோக்கப்‌ பொருளைத்‌” தெளிவு 





57 திருக்குறள்‌ 

58 திருக்குறள்‌, 943 
“அற்றால்‌ அளவறிந்‌ துண்க அஃதுடம்பு 
பெற்றால்‌ நெடிதுய்க்கு மாறு.” 

59 திருக்குறள்‌, 18 
“சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்‌ 
வறக்குமேல்‌ வானோர்க்கும்‌ ஈண்டு.” 

60 திருக்குறள்‌, 127 
“யாகாவா ராயினும்‌ நாகாக்க காவாக்கால்‌ 
சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு.” 

61 தொல்காப்பியம்‌, 713 

62 ஐங்குறுநூறு, 84, 1 
“செவியிற்‌ கேட்பினும்‌ சொல்லிறந்து வெகுள்வோள்‌”” 


ஐங்குறுநூறு, 84, 1 
“மனையோள்‌ கேட்கின்‌ வருந்துவள்‌ பெரிதே” 


(52 தமிழ்‌ மொழி வரலாறு 


படுத்தக்‌ குகர விகுதி சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌. *செய்பான்‌ -- கு 
உ * செய்பாற்கு'. ஓரினமாதலின்‌ விளைவாகச்‌ “செய்பாக்கு” என்ற 
வடிவம்‌ கிடைக்கிறது. கலித்தொகை,” பரிபாடல்‌,” திருக்குறள்‌ * 
ஆூயவற்றில்‌ ‘செய்வான்‌? என்ற வடிவம்‌ வருகிறது. செய்பாக்கு 
என்ற வடிவம்‌ திருக்குறளில்‌ மட்டுமே வருகிறது.” இது கிளை 
மொழி வழக்காக இருந்திருக்கக்‌ கூடும்‌. “செய்வான்‌” மலையாளத்தில்‌ 
தொடர்ந்து இன்றும்‌ வழக்கில்‌ உள்ளது; ஆனால்‌ தமிழில்‌ வழக்கில்‌ 
இல்லை. 
இ. நோக்கத்தைக்‌ கரட்டும்‌ வினையெச்சம்‌ 

“செய்யிய” என்பது நோக்கத்தைக்‌ காட்டும்‌ பழைய வினை 
யெச்ச வாய்பாடாகும்‌. இது மறைந்து, “செய்‌” என்னும்‌ வினை 
யெச்சம்‌ புறநானூற்றில்‌ இதனது பொருளைத்‌ தருகிறது." 


2. 4 துணைவினைகள்‌ 
அ. “செய்‌ என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌ 
“செய” என்னும்‌ வடிவம்‌ வளர்ச்சியுற்றது. “நான்‌ செய 

வேண்டும்‌” என்பது போன்ற வாக்கியங்களில்‌ அது எழுவாயானது. 
இத்‌ தொடருக்கு இரு எழுவாய்கள்‌ இருக்கலாம்‌. ஒன்று (செய: என்‌ 
பதற்கு; மற்றது “வேண்டும்‌” என்பதற்கு. “செய” என்பது “வேண்டும்‌” 
ட ண்‌ ப்‌ பந்த்‌ ௪ ட ப தட நற்பத்தி 35 ட அதக ட 
63 கலிச்தொகை, 1138, 13 

“ஏதுமன்‌ நெல்லை வருவான்‌ வீடு” 

கலித்தொகை, 97, 7 

...முத்தேர்‌ முறுவலாய்‌ நம்வலைப்‌ பட்டதோர்‌ 

புத்தியானை வத்தது காண்பான்‌ யான்‌ தங்கினேன்‌.” 

64 பரிபாடல்‌, 10, 9 

“பனல்மண்டி யாடல்‌ புரிவான்‌ சன மண்டி” 
65 திருக்குறள்‌, 1029 

““இடும்பைக்கே கொள்கலம்‌ கொல்லோ குடும்பத்தைக்‌ 

குற்றம்‌ மறைப்பான்‌ உடம்பு.” 
66 திருக்குறள்‌, 1128 

“நெஞ்சத்தார்‌ காதல வராக வெய்துண்டல்‌ 

அஞ்சுதும்‌ வேபாக்‌ கறிந்து.” 
57 புறநானூறு, 63 


சங்க காலத்‌ தமிழ்‌ 163 


என்பது போன்ற சொற்களுடன்‌ ஒன்றுபடுகிறது. “வேண்டும்‌' 
என்பது விருப்பத்தைக்காட்டும்‌ விகுதியாகச்‌ சுருக்கப்படுகிறது. 
“படும்‌”, *தகும்‌' என்பன இதே போலச்‌ “செய” என்பதுடன்‌ வரும்‌ 
பொழுது முறையே "தகுதிப்‌ பொருளையும்‌”, “தொனிப்பொருளையும்‌” 
உணர்த்துகின்றன. பின்னர்‌ “வேண்டும்‌” என்பது மட்டுமே தகுதுப்‌ 
பொருளை உணர்த்த நின்றது. சான்று : அவன்‌ வரவேண்டும்‌. 


“படு” என்பது செயப்பாட்டு வினை விகுதியாக வளர்ச்சி 
யுற்றது. “தகும்‌” என்பது இலக்கிய மொழியில்‌ மட்டுமே காணப்‌ 
படுகிறது. 

ஆ. செயப்பாட்டு வினை 

“செய” என்பது முதலில்‌ வினையெச்சமாக, “படும்‌” என்பது 
போல வினையடையாக, வளர்ச்சியுற்றிருக்க வேண்டும்‌. சமஸ்கிருதம்‌ 
பிராகிருதம்‌ ஆகிய மொழிகளின்‌ செல்வாக்கால்‌ தமிழில்‌ செயப்‌ 
பாட்டு வினை வளர்ச்சியுற்றது. “செய” என்னும்‌ வினையெச்சம்‌ 
வேராகவே கருதப்படுகிறது. “படு” என்பது செயப்பாட்டு வினை 
விகுதியாகிறது. *கைப்பட்டாய்‌' என்பதற்குப்‌ பதில்‌ *கைப்படுக்கப்‌ 
பட்டாய்‌” என்ற வடிவம்‌ கலித்தொகையில்‌ வருகிறது.”” செயப்‌ 
பாட்டு வினைவடிவம்‌ வருவதற்கு இது திட்டவட்டமான சான்றாகும்‌. 
“உண்‌” என்பது செய்யுளில்‌ செயப்பாட்டு வினை விகுதியாக 
வருகிறது.” ஆனால்‌ இதற்கு முன்னால்‌ “செய” என்னும்‌ வடிவம்‌ 
வருவதில்லை; வேரே வருகின்றது. சான்று: “கொல்‌ -- உண்டான்‌”. 
“படு”. என்பதும்‌ இங்ஙனம்‌ வரலாம்‌; “கொல்லப்பட்டான்‌ என்ப 
தற்குப்‌ பதில்‌ 'கோட்பட்டான்‌” என்பது வருகிறது. வேர்‌ அல்லது 
“செய” என்னும்‌ வினையெச்சம்‌ தொடக்கத்தில்‌ தொழிற்பெயரின்‌ 
தன்மையைப்‌ பெற்று இருந்தது என்பது இவற்றால்‌ புலனாகும்‌. 
பிற்காலத்தில்‌ “படு” என்பதற்கு மாற்றாகப்‌ “பெறு” என்பது செயப்‌ 
பாட்டு வினை விகுதியாக வருகிறது. 


இ. பிற துணை வினைகள்‌ 


படு”, *பெறு” முதலிய துணைவினைகள்‌ விகுதிகளாகச்‌ செய 
லாற்றுவதைக்‌ கண்டோம்‌. “வினை 4 துணைவினை” என்ற தொடரானது 





68 கலித்தொகை, 65, 16 
69 சிலப்பதிகாரம்‌, 9, 22 


70 தொல்காப்பியம்‌, 156 ஆவது நூற்பா உரை 


164 தமிழ்‌ மொழி வரலாறு 


மிகப்‌ பழமையானதாகும்‌. “திரிதரு?! என்பது போன்ற வேர்கள்‌ 
உள்ளன; ஆனால்‌ அவை கூட்டு வேர்களாக இருக்கக்கூடும்‌. 'செயப்‌ 
பாட்டுத்‌ தன்மை” என்பது போன்ற பொருள்களில்‌ துணைவினைகள்‌ 
வளர்ச்சியுறுகின்றன. *இடு', “விடு”? முதலான துணை வினைகள்‌ 
திருக்குறள்‌, கலித்தொகை, பரிபாடல்‌, சிலப்பதிகாரம்‌ ஆகிய 
வற்றில்‌ நன்கு நிலைபெறுகின்றன. பின்னர்‌ மேலும்‌ மேலும்‌ பல 
துணைவினைகள்‌ வளர்ச்சியுற்றன. சான்றாகக்‌ கல்வெட்டுக்களின்‌ 
மொழியைக்‌ காட்டலாம்‌. தற்காலத்‌ தமிழில்‌ நுணுக்கமான 
பொருள்‌ வேறுபாடுகளைத்‌ துணைவினைகள்‌ காட்டுகின்றன. 


சங்க இலக்கியங்களின்‌ ஒருவகைப்‌ பாகுபாடு 
பழைய வடிவங்களின்‌ ஆட்சியின்‌ அளவையும்‌, வருகை 
விதத்தையும்‌ கொண்டு சங்க இலக்கியங்களைப்‌ பின்வருமாறு 
பாகுபடுத்தலாம்‌: 
1 பத்துப்பாட்டு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து 
குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு ர 


8 திருக்குறள்‌ 

3 பரிபாடல்‌, கலித்தொகை 
4 சிலப்பதிகாரம்‌ 

5 மணிமேகலை 


71 திருமுகுகாற்றுப்படை, 1 
“உலக முவப்ப வலனேர்பு திரிதரு?” 


72 திருக்குறள்‌ 
பரிபாடல்‌ 12, 59 
கலித்தொகை 101, 24 


73 திருக்குறள்‌, 1068 
பரிபாடல்‌, 6, 98 
கலித்தொகை, 61, 24 


௦ 
பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலந்தரிர்‌ 


ரு 
11 


அ. பல்லவர்‌, சோழர்‌ காலத்‌ தமிழ்‌ 
சங்க காலத்திற்குப்‌ பிற்பட்ட, அதாவது, பல்லவர்‌, சோழர்‌ 
காலத்திய தமிழை ஆராய இலக்கியங்களும்‌ உதவுகின்‌ றன. எனினும்‌ 
கல்வெட்டுக்களே நமக்குக்கிட்டியுள்ள முக்கிய மூலாதாரங்களாகும்‌, 
இப்பகுதிகளில்‌ தரப்பட்டுள்ள செய்திகளில்‌ பெரும்பகுதி என்‌ 
னுடைய மாணவர்களின்‌ ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளிலிருந்து எடுத்துத்‌ 
தரப்பட்டனவாகும்‌. 
2. 0 உயிர்கள்‌ (பல்லவர்‌ கால்ம்‌) 
சங்க காலத்தைப்‌ போலப்‌ பல்லவர்‌ காலத்திலும்‌ / இ எ ௨ 
ஓ ௮/ ஆகிய ஐந்து உயிர்களும்‌ அவற்றின்‌ நீட்சியும்‌ ஒலியன்களாக 
இருத்தன என்பதைப்‌ பின்வரும்‌ வேற்றுநிலை வழக்குகள்‌ காட்டும்‌. 
அமை 
ஆமை 
விற்று 
வீற்று 
குது 
கூறு! 
எ 
ஏழு 
ஒடு 
ஓடு | 
உயிர்களில்‌ எக்ரம்‌ ஓகரம்‌ தவிர, எஞ்சின மொழி மூவிடங்‌ 
களிலும்‌ வருகின்றன. எகரமும்‌ ஓகரமும்‌ மொழிக்கு இறுதியில்‌ 
வருவதில்லை. 


993g P DEE 


166 தமிழ்‌ மொழி வரலாறு 


மெய்கள்‌ (பல்லவர்‌ காலம்‌) 


கூடு 
சூடு 
படி 
பதி 
பாடு 
மாடு 
ஞாலம்‌ 
நாலு 
மணம்‌ 
மனம்‌ 


தன்‌ 
கலம்‌ 
களம்‌ 
பலம்‌ 
பழம்‌ 
ஒழி 
ஒளி 
வலம்‌ 
பலம்‌ 
அரிய 


அறிய 


எனவே பின்வருவன மெய்யொலியன்களாகும்‌. 


PITRE LER ௬௫6 உட ௬ 
ட்‌ 
S| 


க்‌ ச்‌ ட்‌ 


றி தீ ப்‌ 

ஞ்‌ ண்‌ ன்‌ ம்‌ 

ய்‌ ம்‌ ர்‌ ல்‌ வ்‌ 
ள்‌ 


நகரம்‌ னகரத்துடன்‌ வேற்றுநிலை வழக்கில்‌ வருவதற்குச்‌ 
சான்று கிடைக்கவில்லை. அங்ஙனம்‌ ஙகர மூக்கொலிக்கும்‌ பிற 
மூக்கொலிகளுடன்‌ வேற்றுநிலை வழக்குக்‌ கிடைக்கவில்லை. நகரமும்‌ 
ங்கரமும்‌ முறையே னகரம்‌, மகரம்‌ ஆகியவற்றின்‌ மாற்றொலி 
களாகும்‌. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 167 


3.0 உயிர்கள்‌ (சோழர்‌ காலம்‌) 


பதினொன்று, 


பன்னிரண்டு, பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டு 


களிலும்‌ இவ்‌உயிர்கள்‌ ஒலியன்களாகத்‌ தொடர்ந்து இருந்தன. 
அவற்றுக்கான வேற்றுநிலை வழக்குகள்‌ வருமாறு 3 


பத தக ததா ௪. 


மெய்யொலிகள்‌ 


8 


2. 25 உப்‌ 5 ௩௨% ஐ 60 [.&* ௬ ௬ 


அது 
ஆடு 
விற்று 
வீற்று 
குடை 
கூடை 
எரி 
ஏரி 


ஒடு 


ஓடு 


(சோழர்‌ காலம்‌) 


காண்‌ 
சாண்‌ 
பசை 
படை 
படி. 
மடி 
எண்‌ 
என்‌ 
காய்‌ 
காண்‌ 
வதி 
பதி 
காரி 
கால்‌ 
பால 
பாழ்‌ 
புலி 


168 தமிழ்‌ மொழி வரலாறு 


மெய்யொலியன்களின்‌ பட்டியல்‌ வருமாறு! 


க்‌ ச்‌ ந ற்‌ க்‌ ப்‌ 
ண்‌ ன்‌ £ ம்‌ 
ய்‌ ழ்‌ ர்‌ ஸ்‌ வ்‌ 

ள்‌ 


இலக்கிய மொழியில்‌ னகரமும்‌ நகரமும்‌, ளகரமும்‌ நகரமும்‌, 
றகரமும்‌ ரகரமும்‌ வேற்றுநிலை வழக்கில்‌ வருகின்றன. ஙகரத்தையும்‌, 
ஞகரத்தையும்‌ ஒலியன்சுளாக நிறுவ, வேற்றுநிலை வழக்குகள்‌ 
காணப்படவில்லை. கற்றோர்‌ மொழியில்‌ 'kஸ, ஏ, 96, d, dh, th, ph, 
b, bh, s, 5, ks, h,s, 4’ முதலியன உள்ளன; ஆனால்‌ இவை ஒலி 
யன்கள்‌ இல்லை. வட மொழியின்‌ செல்வாக்கு இங்குத்‌ தெளிவாகப்‌ 
புலப்படுகிறது. பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த ஒட்டக்‌ 
கூத்தரின்‌ பாடல்களில்‌ ரகரமும்‌ லகரமும்‌ மொழி முதலில்‌ 
வருகின்‌ றன. வடமொழிச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்தியிருப்பதால்‌ 
தமிழில்‌ வழங்காத ஒலிக்கூட்டுக்களும்‌ வருகின்றன. பதின்மூன்றாம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பவணந்தி முனிவர்‌ தெளிவுபடுத்துவது 
போல, இந்தப்‌ போக்கு மணிப்பிரவாள இலக்கியங்கள்‌ தவிரப்‌ 
பிறவற்றில்‌ மறைந்து விடுகிறது. 


4. 0 மாற்றங்கள்‌ -- பொது 

மெய்யொலிகளில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களால்‌ சிக்கலெதுவும்‌ 
இல்லை. உயிரொலி மாற்றங்கள்‌ அவ்வாறல்ல. முதலில்‌ அவற்றின்‌ 
அளவில்‌ மாறுதல்‌ இருந்தது. அவற்றின்‌ தன்மையிலும்‌ மாறுதல்‌ 
இருப்பது மேலும்‌ வியப்பளிப்பதாயுள்ளது. மொழி முதலில்‌ ஏற்‌ 
படும்‌ *இ5௭எ?, £உ5ஓஒ' ஆகிய மாற்றங்களை டாக்டர்‌ கால்டுவெல்‌ 
விவரித்துள்ளார்‌. எகர, உகரமாக உயிர்கள்‌ மாறுவது பின்னர்‌ 
விளக்கப்படும்‌. அது போல அகரமாக மாறுவதை விளக்க இயல 
வில்லை. பேச்சு மொழி உச்சரிப்பு குறிப்பாக உணர்த்துவது போல” 
அகர வரிவடிவம்‌ உச்சரிப்பில்‌ பல்வேறு மதிப்புக்களைக்‌ கொண்‌ 
டிருப்பது போலத்‌ தோன்றுகிறது. சொற்களின்‌ பழைய வடிவங்‌ 
களில்‌ பின்னர்‌ அகரம்‌ வரும்பொழுது இந்தச்‌ சிக்கலுக்கு விளக்கம்‌ 
தோன்றுகிறது. அய்‌ 2 எய்‌ 2 ௭5 ௮, அவ்‌ 2 ௮, அய்‌ 2௮2 ௭ 
போன்ற சிதறலான, தொடர்ச்சியற்ற மாற்றங்களும்‌ கூடப்‌ பிற்‌ 
காலத்திய பேச்சு மொழிச்‌ சொற்கள்‌ பலவற்றை விளக்கக்கூடும்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ அவையெல்லாம்‌ இங்கு தொகுக்கப்பட்டுள்ளன. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 169 


4. 1 உயிரொலி மாற்றம்‌ -— அளவு 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ அமைந்துள்ள இடத்தின்‌ 
[அல்லது கோவிலின்‌] பெயர்‌ “இருவேட்களம்‌” என்பதாகும்‌. அது 
“இருவெக்களம்‌ 2 திருவகுளம்‌' என மாறி உள்ளது. இவ்வாறு 
குறிப்பாக, நெடில்‌ மெய்களுக்கு அல்லது மெய்‌ மயக்கங்களுக்கு 
முன்னர்‌ நெட்டுயிர்கள்‌ குற்றுயிர்களாக ஆவது என்பது பல்லவர்‌ 
காலத்திலும்‌ பின்னரும்‌ பெரு வழக்காகும்‌. 


சான்று: நீக்கி > நிக்கி 
ஆழாக்கு உ ஆழக்கு 
தீந்தமிழ்‌ > இந்தமிழ்‌ 
வீற்றிருந்தருளி > விற்றிருந்தருளி 
மூன்று அ முன்று 


4. 2 உயிரெரலி மாற்றம்‌ - தன்மை. 
புதிய மயக்கங்களும்‌ சுரபத்தியும்‌ (Svarabhakti) 

மெய்யினையும்‌ அதைத்‌ தொடர்ந்து உயிரினையும்‌ உடைய 
அசையானது, வழக்கால்‌ விதிக்கப்படும்‌ அளவினை உடையதாக 
இருக்கவேண்டும்‌. அதாவது, மெய்க்கு அரை மாத்திரையும்‌ உயிருக்கு 
_— அதன்‌ அளவைப்‌ பொறுத்து, ஒன்று அல்லது இரண்டு மாத்திரை 
களும்‌ உண்டு. ஆனால்‌ நீரில்‌ உப்பு கரைவது போல, அசையில்‌ 
உள்ள மெய்யின்‌ அளவு உயிருடன்‌ கலந்து விடுவதாக உரையாசிரி 
யர்களும்‌ சில இலக்கண ஆசிரியர்களும்‌ கூறுகின்றனர்‌. இதனால்‌ 
அசையின்‌ அளவு அதில்‌ உள்ள உயிரின்‌ அளவைப்‌ பொறுத்தே 
அமைகிறது. மெய்‌ ஒலி மறைவதில்லை; ஆகையால்‌ உயிரின்‌ அளவே 
குறைக்கப்பட்டது. இது தொல்காப்பியரின்‌ குறில்‌ உயிர்‌ பற்றிய 
கொள்கையையே நமக்கு நினைவூட்டுகிறது. உயிர்கள்‌, குறிப்பாக 
வெடிப்பொலிகளுக்கும்‌ ர்‌/ல்‌ ஆகியவற்றுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
உயிர்கள்‌, அடிக்கடி மறைந்து புதிய மெய்ம்‌ மயக்கங்களுக்கு வழி 
வகுக்கின்றன; ஆனால்‌ அசையானது “அசைமுதல்‌? மாதிரியான 
அசையாக மெய்களின்‌ நெகிழ்வான மாற்றங்களுக்கிடையில்‌ நிலை 
நிறுத்தப்படுகிறது. பழைய உயிர்களிலிருந்து பெரும்பாலும்‌ மாறு 
பட்ட சுரபத்தி உயிரை இத்தகைய மெய்மயக்கங்களைத்‌ தவிர்க்கப்‌ 
புகுத்துவதும்‌ உண்டு. 
அ. சுரயத்தி- இ 

பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழாக்கும்‌ முறையை ஆராய்ந்‌ 
தால்‌, சுரபத்தி உயிர்கள்‌ இகரமும்‌ உகரமுமே என்பது புலனாகும்‌, 


1/0 தமிழ்‌ மொழி வரலாறு 


முந்திய அல்லது அடுத்த ஓலி இதழொலியாகவோ, நாவளையொலி 
யாகவோ இருக்குமாயின்‌ உகரம்‌ வருகிறது. தமிழ்‌ இயற்சொற்‌ 
களிலும்‌ விரைந்தொலித்தலால்‌ ஏற்படும்‌ “மயக்கங்களைத்‌” (0ப51815) 
தவிர்க்க இவை வருகின்றன. தகர, ரகர மெய்களைப்‌ பொறுத்த 
வரையில்‌ மயக்கங்கள்‌ தோன்றும்‌ போக்கினை வீரமாமுனிவர்‌ 
கவனித்துள்ளார்‌. 

சான்று 3 திரிசி 5 தீரிசி 

பலா $ ப்லா 5 பிலா 

புரூ 2 ப்றா 2 பிறா 

பல்லவர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தனவாகக்‌ கவனிக்கப்பட்ட 
மாற்றங்களை இங்குத்‌ தொகுக்கலாம்‌, 


மங்கலம்‌ அ மங்கலம்‌ 
மேலன 5 மேலின 
கடா 5 கிடா 


ஆ. சுரமத்தி--/ ௨ 
பிறிதொரு சுரபத்தியான உகரமும்‌ வழக்கில்‌ உள்ளது. இம்‌ 
மாற்றம்‌ பிற்காலத்தில்‌ காணப்படும்‌ வடிவங்களைக்‌ கொண்டு 
விளக்கப்படுறெது. 
சான்று : 
மகிழ உ. மக்ழர்‌ 5 மகுழ 
விழிஞம்‌ > வுழிஞம்‌ 
4.3 உயிரொலி மாற்றத்திற்கான காரணங்கள்‌ 
உருபனியல்‌, ஒலியியல்‌ தனித்தன்மைகளின்‌ விளைவாக, இதே 
போக்கு சோழர்‌ காலத்திலும்‌ தொடர்கிறது. 
சான்று : 
ட்ப இலை ந க்க இவை 
அதனுக்கு 5 அதனுக்கு 
சுலபம்‌ அ சிலபம்‌ 
மேலன 5 மேலின 
டப்‌ அதி த ல இட லகு 
கொண்டது > கொண்டுது 
புகுந்தது 2 புகுந்துது 


பல்லவார்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 171 


தொடர்ந்து வரும்‌ இதழொலி அல்லது பல்லிதழ்‌ ஓலி 
அகரத்தை இதழ்குவிவைப்‌ பெறுமாறு செய்து உகரமாக்குகிறது, 
சான்று: 
கேசவன்‌ 5 கேசுவன்‌ 


உ இ 
அமுது > அமிது 
அருளின > அரிளின 
சதுரத்து 5 சதிரத்து 
செலுத்தி உ செலித்தி 


எ இ 
பெயரால்‌ > பியரால்‌ 
செலவு சிலவு 


Vv 


உருபனியல்‌ மரற்றம்‌ 

மேலே குறிப்பிடப்பட்ட மாற்றம்‌ உருபனியலில்‌ ஏற்படும்‌ 
ஒரு மாற்றத்தின்‌ விளைவாலும்‌ ஆகும்‌. இவைகள்‌ சாரியைகள்‌ 
என்‌ றழைக்கப்படுகின்றன; அதாவது இவை பழைய சிறப்பை 
இழந்து விட்ட உருபுகளாகும்‌. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ “இன்‌” 
என்பதைவிட “அன்‌” என்பது பெருவழக்கு உடையதாக இருந்தது. 
பிற்காலத்தில்‌ “அன்‌? வருமிடங்களில்‌, “இன்‌” வருகிறது. தொல்‌ 
காப்பியத்திலேயே இப்போக்கைக்‌ காணலாம்‌. 

மேல்‌ -- அன்‌ - அ உ மேல்‌ 4 இன்‌ * ௮ மேலின எனும்‌ 
மாற்றம்‌ இவ்‌ உருபியல்‌ மாற்றத்தின்‌ விளைவாகலாம்‌. 

உருபனியல்‌ நிலையில்‌ உள்ள பிறிதொரு போக்கால்‌ இகரம்‌ 
உகரமாக மாறியிருக்கலாம்‌. ஒரு அடியோ (சான்று : பங்கு) அல்லது 
“செய்து” எனும்‌ வினை எச்சமோ (சான்று: கொண்டது) உகரத்தில்‌ 
முடிந்தால்‌ கட்டு வடிவங்களில்‌ கூட அது பேணிக்‌ காக்கப்பபடு 
கிறது. பின்வரும்‌ உருபுகளிலுள்ள பழைய உயிர்கள்‌ இழக்கப்‌ 
படுகின்‌ றன. 
சான்று : 

பங்கினால்‌ > பங்குனால்‌ (பங்கு - இன்‌ -- ஆல்‌) 

கொண்டது 5: கொண்டுது (கொண்டு -- அ து) 

உருபனியல்‌ நிலையில்‌, ஒப்புமையாக்கத்தால்‌ வரும்‌ பிறிதொரு 
போக்கும்‌ உண்டு. “செய்து” எனும்‌ வினை எச்சங்கள்‌ பல உகரத்தில்‌ 
முடிகின்றன. ஆனால்‌ வேர்கள்‌ என்பன குற்றுயிர்‌ உகரத்தில்‌ 


172 தமிழ்‌ மொழி வரலாறு 


முடிந்தால்‌, சேர்க்கப்படும்‌ உருபு *இ£ ஆகும்‌. “செய்து” எனும்‌ 
வினையெச்சங்கள்‌ சிலவற்றில்‌ இவ்வாறாகத்‌ “தி” என்பது இறுதி 
அசையாக இருக்கும்‌ துகரத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு, மிகு 
தியாக வழங்கும்‌ “செய்து” எனும்‌ வினை எச்சத்தின்‌ “தி” முடிவானது 
ஓப்புமையாக்கத்தால்‌ துகர முடிவாகிறது. இதற்கான சான்றுகள்‌ 
எட்டாம்‌ நூற்றாண்டிலும்‌ பதினோராம்‌ நூற்றாண்டிலும்‌ உண்டு, 
சான்று : 
அடிப்படுத்தி 5 அடிப்படுத்து 
படுத்து என்பது படு என்பதன்‌ இறந்தகாலமாகவும்‌ இருக்கலாம்‌. 
ஒலிமாற்றங்கள்‌ : 
அ. முன்‌ உயிர்கள்‌ உயிர்த்‌ தொடரரதல்‌ 
முன்‌ உயிர்களான இ, ஈ, ௭, 8 முதலியன யகர மெய்‌ முடிவு 
டன்‌ உயிர்த்‌ தொடராக மாறுகின்றன. “ஐ' என்பது கூட “ஜய்‌” 
என எழுதியுள்ளமை அறியப்பட்டுள்ளது. 
ஆ. மேல்‌ உயிர்களில்‌ மாற்றம்‌ 
மு. தலசையில்‌ இ, ௨ என்பன முறையே ௭,ஒ வாக மாறு 
தின்றன. ஆனால்‌ இப்போக்கு சமஸ்கிருதச்‌ சொற்களைப்‌ பொறுத்த 
வரையிலேயே காணப்படுகிறது. 
சான்று : 
நிதி உ நெதி 
புத்தகம்‌ 5 பொத்தகம்‌ 
உலகம்‌ அ ஒலகம்‌ 
இகரம்‌, ஒகரமாக ஒரே வழி மாறுவது தமிழ்ச்‌ சொற்களிலும்‌ 
உள்ளது. 
சான்று: 
.. பிறவும்‌ 5 பெறவும்‌ 
ஆனால்‌ இதற்கு முரணான போக்கும்‌ உண்டு. அது போலி 
நாகரிக ஆக்கத்தின்‌ (Hyperபrbanization) விளைவாகலாம்‌, “எனக்கு” 
என்பதற்குப்‌ பதில்‌ “இனக்கு' எனும்‌ வடிவம்‌ 11ஆம்‌, 13ஆம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ காணப்படுகிறது. 
பதினோராம்‌ நூற்றாண்டிலிருந்து தமிழ்ச்‌ சொற்களிலும்‌ 
உகரம்‌ ஒகரமாக மாறுவது மிகுதியாக நிகழத்‌ தொடங்கியது. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 173 


ச்ர்ன்று : 
குலைதர 5 கொலைதர 
குந்தள அரசர்‌  கெர்ந்தள அரசர்‌ 
உபாதி  ஒபாதி 
குலோத்துங்க உ கொலோத்துங்க 
இ. இ ௮ 


இகர அகர்‌ மாற்றங்களும்‌ உண்டு. 


சான்று ? 
எதிர்‌ 5 எதர்‌ 
அதியமான்‌ > அதயமான்‌ 
ஞாயிறு உ ஞாயறு 


பெறுமிடத்து > பெறுமடத்து 
இக்காலப்‌ பேச்சு வழக்கிலும்‌ பின்வருவன உள்ளன, 


ஞாயிறு உ ஞாயறு 
வயிறு 5 வயறு 


இம்மாற்றங்கள்‌ பின்னர்‌ விளக்கப்படும்‌. 
க்‌. இடையண்ண்ச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 

இடையண்ணச்‌ சகர மெய்க்குப்‌ பின்னர்‌ மொழியிறுதி 
உகரம்‌ இகரமாக இடையண்ணச்‌ சாயல்‌ பெறுவதையும்‌ குறிக்‌ 
கலாம்‌. 
சான்று : 

கழஞ்சு 5 கழஞ்சி 

நுனிநா பல்‌ வெடிப்பொலி தகரமும்‌ அதற்கு இனமான 
மூக்கொலி நகரமும்‌, இ,ய்‌, ஐ ஆரியவற்றுக்குப்‌ பின்னர்‌ சேர்ந்து 
வரும்‌ பொழுது இடையண்ணச்‌ சாயல்‌ பெறுகின்றன, 
சான்று: ஐந்து 2 அஞ்சு 

அகரத்தை தொடர்ந்து இடையண்ண ஒலி வருமாயின்‌, 
அது ஐ என மாறுகிறது. 
சான்று : அரசர்‌ 2 அரைச்‌ 

இது பதினோராம்‌, பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டு இலக்கிய 
வழக்குகளில்‌ தொடர்கிறது. 


174 தமிழ்‌ மொழி வரலாறு 


சான்று : சமயம்‌ 5 சமையம்‌ 
வேள்குலச்சளுக்கு உ வேள்குலைச்சளுக்கி 
தச்சன்‌ 2 தைச்சன்‌ 
இடையண்ண ஓலி முன்னரோ அல்லது பின்னரோ வாராத 
நிலையிலும்‌ அ உ ஐ மாற்றம்‌ உண்டு. இது இக்காலத்திலும்‌ கூடச்‌ 
லெ சமூகக்‌ இளை மொழிகளில்‌ (50018! Dialects) காணப்படுகிறது. 
சான்று : அத்தை > ஐத்தை 
இது பாமரர்‌ (1016 etymoloy) பாங்கனாலான வழக்கு 
எனவும்‌ கூறலாம்‌. ஐ ல ஆய்‌ என்றால்‌ அன்னை என்பது பொருள்‌. 


ஐ: ௮ 
“ஐ” அகரமாக மாறுமிடங்கள்‌ உண்டு. ஐந்து 2 அஞ்சு, 
இரட்டித்த நுனிநா பல்‌ மூக்கொலிகள்‌ கூட இடையண்ண ஒலி 
களை அடுத்து இடையண்ண மூக்கொலிகளாகின்‌ றன. 
- தீத்‌ உ ஞ்ஞ- 
ஐந்நூறு 2 ஐஞ்ஞாறு 
இந்நிலம்‌ 2 இஞ்ஞிலம்‌ 
ஐ எ 
“அரசர்‌ ௨ அரைசர்‌' என்பது “அரெசர்‌” என்றும்‌ காணப்‌ 
படுகிறது. ஐகாரம்‌ எகரமாகிறது. இனை 5 சனெ; எல்லை > எல்லெ; 
தலை உ தலெ. 


இறுதி ஏகரம்‌ 

மொழி இறுதி எகரம்‌ பண்டைத்‌ தமிழில்‌ இல்லை. அது 
இப்பொழுது வழங்கத்‌ தொடங்குகிறது. அது ஏ ௨௭, ஐ2 எ 
மாற்றங்களின்‌ விளைவாகலாம்‌. 
ஏகரத்தின்‌ மதிப்பு 

அரைசன்‌ 5 அரெசன்‌ என்றாகும்‌ பொழுது குறில்‌ எகரம்‌ 
அகரமாக அடிக்கடி எழுதப்படுகிறது. அது மொழி இடையில்‌ 
வருவதில்லை. கீழ்‌ நடு அகரம்‌ அவ்விடத்தில்‌ முன்‌ கீழ்‌ இடை 
“௨2? கரமாகிறது என்பதை அரெசன்‌ என்ற வடிவம்‌ காட்டுகிறது. 
வடமொழிச்‌ சொற்களில்‌ 

இது முதலசையில்‌ உள்ள அகரத்திற்கும்‌, அதிலும்‌ சிறப்‌ 
பாக 'ஒலிப்புடை மெய்யுடன்‌ தொடங்கும்‌ சமஸ்கிருதச்‌ சொற்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 175 


களைப்‌ பொறுத்த வரையிலும்‌ மிகுதியாக ஏற்படுகிறது. இவை 
. ஓரே மாதிரியாகப்‌ பின்வருமாறு தமிழாக்கப்படுகின்‌ றன. 
கங்கா 5 கங்கை ௨ கெங்கை 
தண்டா 5 தண்டம்‌ ௨ தெண்டம்‌ 
தமிழ்ச்‌ சொற்களில்‌ 
பத்தாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு சமஸ்கிருதச்‌ சொற்களு 
டன்‌ பிறசொற்களிலும்‌ இம்மாற்றம்‌ ஏற்படத்‌ தொடங்கியது. 
கல்‌ 5 கெல்‌ 
களிறு > கெளிறு 
2. இகரத்திற்கு முன்னர்‌ வரும்‌ மொழி முதல்‌ உடம்படுமெய்‌ 
பல்லவர்‌ காலத்தில்‌ முன்‌ உயிர்கள்‌ யகர உடம்படுமெய்யுடன்‌ 
உயிர்த்‌ தொடர்களாயி என்பதை முன்னர்க்‌ கண்டோம்‌. 11, 
12, 13 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ முன்‌ உயிர்கள்‌ யகர உடம்படு 
மெய்யை மொழி முதலில்‌ பெறத்‌ தொடங்குகின்‌ றன. 
சான்று : 
இக்கோயில்‌ > யிக்கோயில்‌ 
இரண்டு உ டயிரண்டு 
இறை > யிறை 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இத்தகைய உச்சரிப்புக்களைக்‌ 
கால்டுவெல்‌ கவனித்துள்ளார்‌.இதன்‌ காரணமாக மொழி முதலிலில்‌ 
லாத இடங்களிலும்‌ யி இ ஆக மாறும்‌ “போலி நாகரிக ஆக்கம்‌” 
உள்ளது. 
ஆயிரம்‌ 5 ஆஇரம்‌ 
வரலாம்‌ எனக்‌ கொள்ளப்பெற்ற உயிர்‌ மயக்கத்தையுடைய 
பழைய வடிவமான “ஆஇரம்‌” என்பதிலிருந்து, இவ்வடிவம்‌ மாறு 
பட்டது. 
ஊ., இதழ்ச்சாயல்‌ பெறுதல்‌ 
அகரத்தைத்‌ தொடர்ந்தோ அல்லது அதற்கு முந்தியோ 
இதழுயிர்‌ வருமாயின்‌ அகரம்‌ இதழ்ச்‌ சாயல்‌ பெறுகிறது. 
சான்று : 
வானகப்பாடி 5 வானகொப்பாடி 
அனுபவித்து > அனுபொவித்து 
புறவரி > புறொவரி 
செப்பருந்திறத்து உ செப்பொருந்திறத்து 


176 தமிழ்‌ மொழி வரலாறு 


இதே சூழலில்‌ வேறிடங்களில்‌ அகரம்‌ நடுப்‌ பின்‌ உயிராகவோ 
அல்லது பின்மேல்‌ இதழ்விரி உயிராகவோ உச்சரிக்கப்படும்‌. இக்‌ 
கால உ ச்சரிப்புக்களிலும்‌ இதமொலியாதலைக்‌ காண்கிறோம்‌. 
“கம்பம்‌ 5 கம்பொம்‌ ௨ கம்பொ' முன்னிலைப்‌ பன்மை விகுதியான 
“உங்கள்‌? என்பது” “உங்கொள்‌” என்றாகிறது. கள்‌ உ கொள்‌ ஆவது, 
வைணவ மணிப்பிரவாள நடையில்‌ கூட இந்தக்‌ கால கட்டத்தில்‌ 
“கேட்டீர்கள்‌” என்பதற்குக்‌ *கேட்டீர்கொள்‌'்‌ 


அமைந்துள்ளது. 
*காடுகொள்‌ : 


என்ற வடிவத்தையும்‌, “காடுகள்‌” என்பதற்குக்‌ 
என்பதையும்‌ காண்கிறோம்‌. 
இ 5௨ 
பின்வருபவற்றை நோக்குக. அவை பின்னர்‌ விளக்கப்படும்‌. 
களிறு > களுறு 
தமிழ்‌ உ தமுழ்‌ 
தம்பிரான்‌ 5 தம்புரான்‌ 
மதில்‌ உ மதுல்‌ 
முறி 5 முசுறி 
எகரமும்‌ பின்னரோ அல்லது முன்னரோ இதழ்‌ ஒலிகளோ 
நாவளை ஒலிகளே நுனியண்ண ஓலிகளோ வருமாயின்‌ இதழ்ச்‌ 
சாயல்‌ பெறுகிறது. சான்று: “எப்பேர்பட்ட > எப்போர்பட்ட” 
என்பது 11, 12, 13 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ வருகிறது. 


தென்றிசை 5 கொன்றிசை 


செம்பாதி 5 சொம்பாதி 
நெளித்து > நொளித்து 
செவிடு 5 சொவிடு 


“சொவிடு' என்ற வடிவம்‌ பின்னர்‌ “சோடு என்றானது. 
'செம்‌” 2 *சொம்‌” என்பதன்‌ அடிப்படையிலான ஒப்புமையாக்‌ 
கத்தால்‌ “செந்தாமரை உ சொந்தாமரை' என்றுகிறது. இவற்றி 
லெல்லாம்‌ எகரம்‌ நடு உயிராகவும்‌ இதழ்குவி உயிராகவும்‌ ஆக்கப்‌ 
படுகிறது. 

5.0 மெய்கள்‌ 
ட்‌,ற்‌ 

தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ நாவளையொலியாக இல்‌ 
லாதிருந்த டகரம்‌ இப்பொழுது சமஸ்கிருதச்‌ செல்வாக்கால்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 177 


நாவளையொலியாகிறது. தமிழ்‌ டகரத்தை சமஸ்கிருத வரிவடிவத்தில்‌ 
எழுதியிருப்பதைக்‌ காணும்‌ பொழுது இது புலனாகும்‌. நுனியண்ண 
வெடிப்பொலியான றகரமும்‌ சமஸ்கிருதத்தில்‌ நாவளையொலி 
டகரமாக எழுதப்பட்டது காணப்படுகிறது, இது இரட்டித்து வரும்‌ 
போது பல்லொலியாக மாறிய நுனிநா பல்லொலியின்‌ உச்சரிப்‌ 
பினைப்‌ பாதித்திருக்க வேண்டும்‌; 


மெய்யொலிகள்‌ இடையண்ணச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 
i. ஞ்‌ 
இலக்கிய மொழியில்‌, அப்பர்‌ பாடல்களில்‌ பின்வருவன 
காணப்படுகின்‌ றன . 
கைந்நின்ற 2 கைஞ்ஞின்ற 
மெய்ந்நின்ற > மெய்ஞ்ஞின்ற 
செய்ந்நின்ற 2 செய்ஞ்ஞின்ற 
சில போது முன்னர்‌ வரும்‌ இடையண்ண அல்லது முன்‌ 
உயிர்‌ இதற்குக்‌ காரணமாக - சூழலாக - அமைகிறது எனக்‌ 
கருதலாம்‌. எனினும்‌ வேறு பலவிடங்களில்‌ இப்படிப்பட்ட சூழல்களை 
வரையறுக்க முடியாது. 
நெகிழ்த்து 5 கஞொகிழ்த்து ; 
முந்நாழி > - முஞ்ஞாழி ; 
நகர்‌ > கா்‌ 
ஒருவேளை இவற்றிலெல்லாம்‌, கிளைமொழி வழக்குகளிலும்‌ 
மலையாளத்திலும்‌ தொடர்ந்து பயன்படுத்தப்பெற்ற ஞகர மெய்யே 
மூல ஒலியாக இருந்திருக்கலாம்‌. 
ர. ச்‌ 
“தத்‌” கூட, அதன்‌ முன்னர்‌ இடையண்ண ஓலி அல்லது முன்‌ 
உயிர்‌ வருமாயின்‌ அண்ணச்‌ சாயல்‌ பெற்று “ச்ச்‌” என்றாகிறது. 
சான்று: வைத்த 5 வைச்ச 
ிலப்பதிகாரத்திலும்‌ இடையண்ண மூக்கொலி இரட்டை வருகிறது, 
சான்று : அஞ்ஞை, முஞ்ஞை, மஞ்ஞை 
“ஞாய்‌” என்பதில்‌ உள்ள ஞகர மெய்‌ முன்னிலை இடப்‌ 
பெயரின்‌ மொழி மூதல்‌ மெய்‌ ஆகும்‌. இடையண்ண மூக்கொலிகள்‌ 
மலையாளத்திலும்‌ தமிழில்‌ சில வட்டார வழக்குகளிலும்‌ தவிர 


1/5 தமிழ்‌ மொழி வரலாறு 


ஏனைய திராவிட மொழிகளில்‌ மறைந்து விட்டன. இகர அல்லது 
யகரத்திற்குப்‌ பின்னே வரும்‌ இடையண்ண மூக்கொலிகள்‌ பல்லவர்‌ 
கால இலக்கிய மொழியில்‌ வந்தன. ஆனால்‌ விரைவில்‌ இவையும்‌ 
நின்று போய்விட்டன. சோழர்‌ காலத்தில்‌ நுனிநா பல்‌ ஒலிகள்‌ 
போற்றப்பட்டன. இவ்வொலிகளைத்‌ தொடர்ந்து வைத்திருந்த 
மலையாளம்‌ தனி மொழியாகக்‌ கருதப்படும்‌ நிலை ஏற்பட்டது. 
நன்னூல்‌ உரையாசிரியர்‌ அண்ணச்சாயல்‌ பெறுவதைக்‌ கொள்ள 
வேண்டியதில்லை என்றோர்‌. ஆனால்‌ “த்த்‌' என்பதன்‌ அண்ணச்சாயல்‌ 
பெற்ற வடிவங்கள்‌, இன்று வரை பேச்சு மொழியில்‌ உள்ளன, 
சான்று : 
வைத்து 5 வைச்சு 
பின்னர்‌ மொழியிறுதி உகரமும்‌ இகரமாகிறது. 
வைச்சு 5 வைச்சி 
அஞ்சு > அஞ்சி என வருவதையும்‌ காண்க. 
அண்ணச்‌ சாயல்‌ பெறுவதற்குக்‌ காரணமாக இருந்த இகரம்‌ 
அல்லது யகரம்‌ பின்னர்‌ மறைகிறது. 
11 சூழல்‌ மறைதல்‌, 
வேர்களின்‌ இறுதியில்‌ வரும்‌ யகர மெய்‌ பதினோராம்‌, 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ மறைகிறது. 


சான்று: 
வாய்க்கால்‌ 5 வாக்கால்‌ 
செய்த > சேத 
மேய்ந்த > மேந்த 


அண்ணச்‌ சாயல்‌ பெறுதல்‌ மறைந்து பல்லினச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 
இடம்‌ பெறுகிறது 
இடையண்ண ஒலிகள்‌ பல்லினச்‌ சாயல்‌ பெறுதல்‌ சோழர்‌ 
காலத்தில்‌ நன்கு நிலைபெற்று விட்டது. 
சான்று : 
ஞாயிறு > நாயிறு 
சண்டேஸ்வர > தண்டேஸ்வர 
செரு முனை >  திருமுனை 
இதன்‌ விளைவாகக்‌ கொங்கு நாட்டில்‌ ஞகர மெய்‌ இடை 
யண்ண வெடிப்பொலிக்கு முன்னர்‌ வருவதைத்‌ தவிர பிறவிடங்களில்‌ 
வழக்கிழந்துவிட்டது. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 179 


6. 1 வெடிப்பொலிகள்‌ ஒலிப்புடையொலியாதல்‌ : கல்வெட்டுச்‌ சான்று 


பல்லவர்‌ காலத்தில்‌ வெடிப்பொலிகள்‌ ஒலிப்புடை ஒலிகளாக 
உச்சரிக்கப்பட்டதற்குச்‌ சான்றுகள்‌ உண்டு. ஆனால்‌ இது எல்லாக்‌ 
தளைமொழிகளிலும்‌ ஒரே மாதிரியாகக்‌ காணப்படவில்லை. இம்முடிவு 
கல்வெட்டுக்களின்‌ சமஸ்கிருதப்‌ பகுதியில்‌ வரும்‌ தமிழ்‌ இடப்பெயர்‌ 
களையும்‌, உயர்திணைப்‌ பெயர்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்ட 
தாகும்‌. கல்வெட்டுக்களின்‌ தமிழ்ப்‌ பகுதியில்‌ கூட, சமஸ்கிருதத்‌ 
தைத்‌ தென்னகத்தில்‌ எழுதப்‌ பயன்படுத்திய கிரந்த எழுத்துக்கள்‌ 
இலவிடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. சான்றாக ந்த்‌” என்பது 
இரந்தத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. சில இடங்களில்‌ சமஸ்கிருத ஒலிப்‌ 
புடை ஒலிகள்கூட ஒலிப்பிலா ஒலிகளாகச்‌ சமஸ்கிருதத்திலேயே 
எழுதப்பட்டுள்ளன . இவையே வேறிடங்களில்‌ ஒலிப்புடை ஒலியாக 
எழுதப்பட்டுள்ளன. கல்வெட்டுச்‌ சான்றுகளை இரு தலைப்புக்களின்‌ 
கம்‌ ஆராயலாம்‌. 


1 உயிர்கட்கு இடையில்‌ வரும்‌ வெடிப்பொலிகள்‌ . 
2 இன மூக்கொலிகட்குப்‌ பிறகு வரும்‌ வெடிப்பொலிகள்‌ . 
ஓலிப்புடை வெடிப்பொலி எதுவும்‌ வருமாயின்‌ 'அதை சமஸ்‌ 
இருத உச்சரிப்பு பேணப்படுவதற்கான சான்று எனக்கொள்ளலாம்‌. 
எனவே அவை இங்கு ஆராயாது விடப்படுகின்றன. 
அ. உரீரிடை வெடி ப்பொலி 
இ. பி. எட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த நெடுஞ்சடையன்‌ 
பராந்தகனின்‌ (765-790) வேள்விக்குடிச்‌ சாசனத்தில்‌ பின்வரு 
மாறு உள்ளது : 
Parigan > Parikan (சமஸ்கிருத இயற்‌ பெயர்‌) 
வரகுணனின்‌ (800-830) சின்னமனூர்ப்‌ யெரிய செப்பேடு 
களில்‌ பின்வருமாறு உள்ளது : 
Vatakalavali 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மூன்றாம்‌ நந்திவர்மனின்‌ 
பாகூர்ச்‌ செப்பேடுகளில்‌ பின்வருமாறு உள்ளது: 
Nilaitirigi 
பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சுந்தர சோழனின்‌ அன்பில்‌ 
செப்பேடுகளில்‌ பின்வருமாறு வருகின்றன : 


160 தமிழ்‌ மொழி வரலாறு 


Karikilan 
Nallati 
பதினோராம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த முதலாம்‌ இராசேந்திர 
னின்‌ கல்வெட்டுக்களில்‌ பின்வருமாறு உள்ளது: 
Rajogécari 
(சமஸ்கிருத ஒலிப்பிலா ஓலியான '&' என்பது சமஸ்கிருத 
வரிவடிவத்திலேயே “ஏ என ஓலிப்புடை ஒலியாக எழுதப்‌ 
பட்டுள்ளது) 
பதினோராம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வீர இராசேந்திரன்‌ 
கல்வெட்டுக்களில்‌ பின்வருமாறு உள்ளது: 
Kuital 
ஆனால்‌ இக்‌ கல்வெட்டில்‌ வரும்‌ “கபஏசாரரகா? (செளகரியம்‌). 
என்பதையும்‌ நோக்குக. ஆனால்‌ இது சமஸ்கிருதச்‌ சொல்லாகும்‌. 
“797221 ( அசுரகணங்கள்‌ ) என்பதையும்‌ நோக்குக.ஆனால்‌ இதுவும்‌ 
சமஸ்கிருதச்‌ சொல்லாகும்‌. 
tunaiyikavum 
katiyatu 
எனவே சமஸ்கிருதச்‌ சொற்களைத்‌ தவிர ஏனையவற்றில்‌ பதி 
னோராம்‌ நூற்றாண்டு வரை உயிரிடை வெடிப்பொலி ஒலிப்பின்‌ றியே 
வழங்கியமை விளங்கும்‌. 
ஆ. இன மூக்கொலிகட்ருப்‌ பின்னர்‌ வரும்‌ வெடிப்பொலிகள்‌ 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சின்னமனூர்ச்‌ செப்‌ 
பேடுகளில்‌ பின்வருவன உள்ளன: 
Vémpanditu 
Cerikuti 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மூன்றாம்‌ நந்திவர்மனின்‌ 
கல்வெட்டுக்களில்‌ பின்வருவன உள்ளன: 
ஆனால்‌ தந்திவர்மன்‌ என்பதை நோக்குக. 
நிலை தாங்கி 
விளங்காடு 
இந்த 
நந்தில்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 181 


நந்தி 
நந்தா விளக்கு 
தவிந்தது 
nandavilakku என்பதைக்‌ காண்க, 
பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சுந்தர சோழனின்‌ ஆவ 
ணங்களில்‌ பின்‌ வருவன உள்ளன: 
கோச்செங்கணான்‌ 
அரிஞ்சிகன்‌ 
அருந்தூர்‌ 
பத்து, பதினோராம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த இராஜ ராஜ 
சோழனின்‌ ஆவணங்களில்‌ பின்வருவன உள்ளன: 
காந்தளூர்‌ 
நுளம்பபாடி 
திண்டிறல்‌ 
சந்திராதித்தவல்‌ 
பதினோராம்‌ நூற்றாண்டைசி சேர்த்த இராசேந்திரனின்‌ 
ஆவணங்களில்‌ பின்வருவன உள்ளன: 
ராஜேந்திர 
வந்தெதிர்‌ 
பதினோராம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வீரராஜேந்திரனின்‌ 
ஆவணங்களில்‌ பின்வருவன உள்ளன: 
தஞ்சாபுரி 
கடிந்து 
எழுத்தருளி 
இறந்த 
எறிந்த 
வீற்றிருந்‌. தருளிய 
ஆனால்‌ சங்கமன்‌ (இது சமஸ்கிருதச்‌ சொல்லாகும்‌) என்னும்‌ 
வழக்கைக்‌ காண்க. 
இல சமஸ்கிருதச்‌ சொற்களைத்‌ தவிர ஏனையவற்றில்‌ இன 
மூக்கொலிகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ வெடிப்பொலிகள்‌ ஒலிப்பிலா 
ஒலிகளாகவே உள்ளன. 


182 தமிழ்‌ மொழி வரலாறு 


குமாரிலபட்டரின்‌ சரன்று 
சமஸ்கிருதத்தில்‌ புகுந்த சில சொற்களைக்‌ குமாரிலபட்டர்‌ 
குறிக்கிறார்‌. ஆனால்‌ அவரது கருத்துப்படி அவை சமஸ்கிருதச்‌ 
சொற்களல்ல. அவை தமிழ்ச்‌ சொற்கள்‌ என இப்பொழுது இனங்‌ 
காணப்பட்டுள்ளன. புகழ்‌ பெற்ற அவரது சொற்கள்‌ வருமாறு: 
“எனவே திராவிட மொழி முதலானவற்றில்‌ மெய்யில்‌ 
முடியும்‌ சொற்களுடன்‌ உயிர்‌ ஒலியையோ அல்லது பெண்பால்‌ 
விகுதியையோ சேர்ப்பதால்‌ நமது மொழியில்‌ (சமஸ்கிருதத்‌ 
தில்‌) வேறு பொருள்‌ தருகின்ற சொற்களைப்‌ பெறுகிறோம்‌. 
சான்றாகச்‌ “சோர்‌” என்பது “சோர” என்றாகும்‌ பொழுது, 
திருடன்‌ எனப்‌ பொருள்படுகிறது. இங்ஙனமே “உண்மை” 
கடத்தற்கு அரியதாய்‌ இருப்பதால்‌ !(0ப58) பாதையானது 
“கடத்தற்கு முடியாததாக” (981818) இருக்கிறது என்ற 
பொருளில்‌ “அதர்‌” என்பதை “அதர? என ஆக்குகிறோம்‌. 
பகரத்தில்‌ முடியும்‌ “பாப்‌' என்ற சொல்‌ 'பாம்பு' என்ற 
பொருளைத்‌ தருகிறது; ஆனால்‌ அதனுடன்‌ அகரத்தைச்‌ 
சேர்க்கின்ற பொழுது 'பாப' என்றாகிறது. “உண்மை; அது 
பாபமாகும்‌”?” என்று கொள்கிறோம்‌. இது போலவே மால்‌” 
(பெண்‌) என்பதனை “மாலா? - மாலை என்றாக்கலாம்‌. 
இதனை உண்மை என்கிறோம்‌. இது போலவே ரகரத்தில்‌ 
முடியும்‌ *வைர்‌” வயிறு என்ற பொருளைக்‌ குறிக்கும்‌. ஆனால்‌ 
வைர்‌ என்று சொல்லிப்‌ பாருங்கள்‌. மக்களைக்‌ குற்றஞ்‌ 
செய்யத்‌ தூண்டுகின்‌ றமையால்‌ வயிறு ஒரு பகைவன்‌ (வைரி) 
போலவே செயல்படுகிறது. திராவிட மொழிகளைப்‌ பொறுத்த 
வரையில்‌ சொற்களை எளிதாக விளக்கலாம்‌. எனினும்‌ 
பாரசீகம்‌, காட்டுமிராண்டிக்‌ கிரேக்கம்‌, உரோமன்‌ போன்ற 
மொழிச்சொற்களை எங்ஙனம்‌ விளக்கலாம்‌ என்பது தெரிய 
வில்லை””, 
முதலில்‌ பின்‌ வரும்‌ உண்மைகளை நாம்‌ அறிந்து கொள்கிறோம்‌: 


1. *ச்‌ என்பது முதலில்‌ ஒலிப்பிலா இடையண்ண ஓலியாகவே 
இருந்தது (சோர்‌), 
இதழ்விரி உயிர்கள்‌ அவரால்‌ கவனிக்கபடவில்லை (சோர்‌). 


9 


“மால்‌? என்பதும்‌ “மாள்‌” என்பதும்‌ ஒன்றே. இது மகள்‌ 
என்பதன்‌ மாற்று வடிவமாகும்‌. லகர, ளகர மெய்களின்‌ வேறு 


பாடு சமஸ்கிருதத்தில்‌ உணரப்படவில்லை. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 183 


4. நுனியண்ண வெடிப்பொலி உயிரிடையிலும்‌ இறுதியிலும்‌ ரகர 
மெய்யிலிருந்து வேறுபடுத்தி (ஏர ல vayiru) உணரப்படவில்லை. 


5, *பாம்பு' என்பதன்‌ வேற்றுமை உருபேற்கத்‌ திரிந்தவடிவம்‌ 
“பாப்‌” என்பதாகும்‌. 


இவற்றோடு கூட இன்னும்‌ முக்கியமாக உயிரிடை வெடிப்‌ 
பொலி ஓலிப்பிலா ஒலியாகவே அவர்‌ காலத்தில்‌ இருந்தது என்பதை 
மேலே குறிப்பிடப்பட்ட பகுதி மெய்ப்பிக்கிறது. 
முடிவு 

முன்னர்க்‌ கூறிய சான்றிலிருந்து ஒலிப்புடைமைக்கான திட்ட 
வட்டமான சுவடு ௫. பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்தான்‌ கிடைக்‌ 
றது. ஆனால்‌ பின்னர்‌ இதன்‌ வழக்காறு மிகுந்து கொண்டே 
செல்கிறது, இப்புதிய உச்சரிப்பானது பழைய உச்சரிப்பை முழுவது 
மாக அகற்றிவிடவில்லை. அதாவது கட்டற்ற அல்லது நிபந்தனை 
யற்ற மாற்றம்‌ நிகழ்கிறது. மூக்கொலிகளை அடுத்த வெடிப்பொலி 
களில்‌ ஒப்புடையனவாதல்‌ மிகுதியாக இருந்திருக்கலாம்‌. இம்‌ 
. மாற்றந்தான்‌ முதலில்‌ நிகழ்ந்திருக்க வேண்டும்‌; பின்னர்‌ வெடிப்‌ 
பொலிகள்‌ அச்சூழலில்‌ மூக்கினச்சாயல்‌ பெற்றன, “மூக்கினச்‌ 
சாயல்‌ பெறுதல்‌” முதலில்‌ கடையண்ண வெடிப்பொலியைப்‌ 
பாதித்திருக்கலாம்‌. *அங்கனம்‌” என்பதற்குப்பதில்‌ “அங்ஙனம்‌ 
என்பது செய்யுட்களில்‌ கூட வருவது இம்முடிவை உறுதிப்படுத்தும்‌. 
ஏனைய வெடிப்பொலிகள்‌ ஒரோ வழி மூக்கினச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 
என்பது சோழர்‌ காலத்தில்‌ தொடங்கியது. 


முகத்து 2 முகந்து 
பெரும்பாணப்பாடி > பெரும்மாணப்பாடி 
அம்பது 2 அம்மது 
இப்போக்கு மலையாளத்தில்‌ நிலையாக இடம்‌ பெற்றது, 
தமிழில்‌ கூடப்‌ பிற்காலத்தில்‌ இது வளர்ந்தோங்கி வந்துள்ளது. 


6. 2 ஒன்றாதல்‌ 
நகர மெய்யும்‌ னகர மெய்யும்‌ ஒன்றாதல்‌ 

நுனிநா பல்‌ மூக்கொலி நகரமும்‌, நுனிநா நுனியண்ண 
மூக்கொலி னகரமும்‌ ஒன்றாதல்‌ அடுத்த முக்கியமான பெரிய 
மாறுதலாகும்‌. தொல்காப்பியர்‌ காலத்திலேயே இம்மாற்றத்திற்கால 
அடிப்படை. அமைந்திருக்கக்‌ காண்கிறோம்‌. ஆரம்ப நூற்றாண்டுகளில்‌ 


184 தமிழ்‌ மொழி வரலாறு 


நுனிநா பல்‌ மூக்கொலி உயிரிடையிலும்‌ மொழியிறுதியிலும்‌ 
வந்தது. ஆனால்‌ நுனிநா நுனியண்ண மூக்கொலியான னகர மெய்‌ 
இரட்டித்து வரும்‌ பொழுது அதனை *ந்ந்‌' எனக்‌ கொள்ளவில்லை, 
தொடக்கத்தில்‌ இரட்டித்து வரும்போது இவ்வாறு பிறழ உணரப்‌ 
பட்டன; ஆனால்‌ வெடிப்பொலிகளால்‌ தொடரப்படும்‌ பொழுது 
இம்‌ மயக்கம்‌ ஏற்படுவது இல்லை. ஆனால்‌ பின்னர்‌ நுனியண்ண 
மூக்கொலிக்குப்‌ பதில்‌ நுனிநா பல்‌ மூக்கொலி பின்கண்ட வரிசை 
முறையில்‌ எழுதப்பட்டது. 


1 இடையில்‌ 
2 இறுதியில்‌ 
3 முதலில்‌ 


4 இரட்டித்து வருமிடத்தில்‌ 


ஆனால்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ நுனிநா பல்‌ மூக்கொலிக்குப்‌ 
பதில்‌ நுனியண்ண மூக்கொலி வருமிடங்கள்‌ மொத்தத்தில பத்து 
சதவிகிதமேயாகும்‌; அதே சமயத்தில்‌ நுனியண்ண மூக்கொலிக்குப்‌ 
பதில்‌ நுனிநா பல்‌ மூக்கொலி வருமிடங்கள்‌ இரண்டு சதவிகிதமே 
யாகும்‌. நுனிநா பல்‌ மூக்கொலியின்‌ இடத்தை நுனியண்ண மூக்‌ 
கொலி பெற்றுக்கொள்டிறது என்பதையே இது காட்டுகிறது. 
இப்பதிலீட்டின்‌ (8601806௦10) சதவிகிதம்‌ குறைவாக இருப்பது, 
பல்லவர்‌ காலத்தினில்‌ இம்மாற்றங்கள்‌ நிலைபெறவில்லை என்பதைக்‌ 
காட்டுகிறது. நெடில்‌ மூக்கொலிகள்‌ இரு தனிமெய்களாகக்‌ கருதப்‌ 
பட்டன. இரண்டாவது மூக்கொலி நுனிநா பல்‌ மூக்கொலியாகவே 
மிகுதியும்‌ எழுதப்பட்டது. ஒரு வேளை அது மொழி முதல்‌ எனக்‌ 
கருதப்பட்டிருக்கலாம்‌; மொழி முதலில்‌ நுனிநா பல்‌ மூக்கொலி 
யையே எழுதுவது என்ற மரபானது இங்கிருந்து உருவாக 
இருக்கலாம்‌. 


றகர மெய்யும்‌ ரகர மெய்யும்‌ ஒன்றுதல்‌ 


தமிழ்‌ ஒலியன்‌ அமைப்பில்‌ ஏற்பட்ட பிறிதொரு முக்கியமான 
மாற்றம்‌ றகர மெய்யும்‌ ரகர மெய்யும்‌ ஒன்றாயெதாகும்‌, இம்‌ 
மாற்றத்திற்கான சுவடு பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌ கிடைக்கிறது. 
இது ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேயே தொடங்கியிருக்‌ 
கவும்‌ இடமுண்டு. கிடைக்கக்‌ கூடிய சான்றுகளைக்‌ கொண்டு, இம்‌ 
மாற்றம்‌ நான்கு நிலைகளில்‌ சேர்ந்ததாகக்‌ கொள்ளலாம்‌. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 185 


1 ற்கு அர்க்க; மேற்கு 2. மேர்க்கு 
ற்ப்‌ உடர்ப்ப்‌; ஏவற்படி > ஏவர்ப்படி 
2 ர்க்க்‌ உ ற்க்‌ ; கார்க்களிறு 5 காற்களிறு 
3 ர்க்க்‌ > றிக்க்‌ ஊர்க்கால்‌ 5 ஊற்க்கால்‌ 
கீ அர்‌ உற்‌ தரை அ தறை 
ஆர]-ற்- ர்‌ நிறுத்த > திருத்த 


முதல்‌ நிலையின்‌ சுவடுகள்‌ பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ காணப்‌ 
படுகின்றன: நான்காம்‌ நிலையின்‌ சுவடுகள்‌ பதினோராம்‌ நூற்றாண்டில்‌ 
காணப்படுகின்றன. இவ்விரு ஒலிகளும்‌ ஒன்றாவதன்‌ விளைவாக 
இவற்றுக்கிடையேயான மயக்கம்‌ மிகுதியாகிறது. 


ளகர மெய்யும்‌ ழகர மெய்யும்‌ ஒன்றாதல்‌ 


லை கிளைமொழிகளில்‌, குறிப்பாகத்‌ தென்மாவட்டக்‌ கிளை 
மொழிகளில்‌ ளகர மெய்யும்‌ மகர மெய்யும்‌ ஒன்றாதல்‌ மற்றொரு 
ஒலியன்‌ மாற்றமாகும்‌. இங்கு இரு மாற்றங்கள்‌ உண்டு. 


வட மாவட்டக்‌ இளை மொழிகளில்‌ ளகர மெய்‌ ழகர மெய்‌ 
யுடன்‌ ஒன்றாகிறது. ஏழாம்‌ நூற்றாண்டிலேயே “ஆள்‌” என்பது “ஆழ்‌' 
என “நாடாழ்ச்சி?” என்ற சொல்லில்‌ எழுதப்பட்டது. “ஆள்‌” 
(ஆளுதல்‌) என்ற வோர்‌ தொடர்ந்து “அம்‌” என்னும்‌ மாற்று வடிவத்‌ 
தைப்‌ பெற்றுள்ளது. பதினோராம்‌ நூற்றாண்டில்‌ “கேள்‌” என்பது 
“கேழ்‌” எனக்‌ “கேழ்வி” என்ற சொல்லில்‌ எழுதப்பட்டது. பின்னர்‌ 
இவ்விரு வேர்களுடன்‌ கூடப்பின்வரும்‌ சொற்களிலும்‌ இப்போக்கு 
காணப்படுகிறது. 


களம்‌ > கழம்‌ 
உப்பளங்களுக்கு அ உப்பளங்கழுக்கு 


வளம்‌ அ வழம்‌ 


“கொள்‌” என்னும்‌ வேரும்‌ இதே மாற்றத்திற்கு உள்ளாதிறனு. 
பன்மை விகுதியான *கள்‌' மொழிக்கு இறுதியில்‌ வராத பொழுது 
இதே மாற்றத்திற்கு உள்ளாகிறது, இம்‌ மாற்றங்கள்‌ பிற வடிவங்‌ 
களுக்கும்‌ விரிவுபடுத்தப்படுகின றன. வைணவச்‌ சான்றோர்களின்‌ 
பெயரான “ஆழ்வார்‌ என்பது முதலில்‌ “ஆள்வார்‌” என்றே இருக்‌ 
இருக்க வேண்டும்‌. அரசர்கள்‌ “ஆள்வார்‌” என்று அழைக்கப்படுவல்‌ 5 


நோக்குக, 


186 தமிழ்‌ மொழி வரலாறு 


தென்‌ மாவட்டங்களில்‌ வலுவாக நிலைபெற்றுவிட்ட மாற்ற 
மாகிய மகரமும்‌ ளகரமும்‌ ளகரமாக ஒன்றாதல்‌ மிகவும்‌ முக்கிய 
மானது. இந்த ஒன்றாதலின்‌ சுவடுகள்‌ எட்டாம்‌ நூற்றாண்டிலேயே 
காணப்படுகின்‌ றன. 
கிழமை > இளமை 
கிழக்கு > கிளக்கு 
புகழ்‌ > புகள்‌ 
பதினோராம்‌ நூற்றாண்டு இலக்கணமான வீரசோழியம்‌ ளகர 
மெய்‌ முடிவிற்குரிய சந்தி விதிகளை ழகர மெய்‌ முடிவிற்கும்‌ விரிவு 
படுத்துகிறது. 
வாள்‌ -- நாள்‌ > வாணாள்‌ 
வாழ்‌ -- நாள்‌ > வாணாள்‌ 
மகர மெய்யும்‌ ளகர மெய்யும்‌, ளகர மெய்யாக ஒன்றாதலைச்‌ 
சில இலக்கண ஆசிரியர்கள்‌ ஒப்புக்‌ கொண்டனர்‌ என்பதை இது 
காட்டுகிறது. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தைச்‌ 
சேர்ந்த பவணந்தியார்‌ பழைய சந்தி விதியின்‌ ஆட்சி விரிவானது 
பற்றி எதுவும்‌ குறிப்பிடவில்லை. இவ்வாறு மொழியின்‌ பழைய 
நிலைக்கே இலக்கிய வழக்கு மாறிச்‌ செல்கிறது. 
ல்‌ உள்‌ 
தற்காலத்திய ஈரோட்டுக்‌ களைமொழியில்‌ லகர மெய்யும்‌ 
ளகர மெய்யும்‌ ஒன்றாகின் றன. இம்மாற்றத்திற்கான சுவடுகள்‌ 
பழைய கல்வெட்டுக்களில்‌ காணப்படுகில்‌ றன. ஆனால்‌ அவற்றின்‌ 
தொகை மிகவும்‌ குறைவாக இருப்பதால்‌, அவற்றை எழுத்துப்‌ 
பிழைகள்‌ எனத்‌ தள்ளி விடலாம்‌. 


6 3 பிற மாற்றங்கள்‌ --ய்‌,ர்‌,ல்‌ 
அ.ய்‌ 

முன்னரே குறிப்பிடப்பட்டது போல மொழி இறுதியில்‌ வரும்‌ 
யகர மெய்கள்‌ மறைகின்றன. இம்மறைதலைக்‌ தவிர்க்க இவ்வொலி 
சிலவிடங்களில்‌ 'யி' என உச்சரிக்கப்படுகிறது. 

சான்று: செய்‌ > செய்யி 
ஆ.ய்‌,ர்‌,ல்‌: 

தொடைநயம்‌, அசை அமைப்பு ஆகியவற்றைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இம்மெய்கள்‌ மூன்றையும்‌ இல்லாதனவாகக்‌ கருதலாம்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 187 


என யாப்பாசிரியர்கள்‌ கூறுகின்றனர்‌. ஒரசையைத்‌ தொடர்ந்து 
இம்மெய்கள்‌ வந்தால்‌ அவ்வசை மூடசையாக ஆகாது. ஆகையால்‌ 
இடத்தால்‌ அது நெடிலசையாகும்‌. பதினோராம்‌, பன்னிரண்டாம்‌, 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டுகளில்‌ ன்‌, வ்‌, ம்‌, நெடில்‌ வெடிப்பொலி, 
ந்த்‌, இடையீடு ஆகியவற்றுக்கு முன்னர்‌ ரகர மெய்‌ மறைகிறது. 


சான்று ; கீர்த்தியை > கீத்தியை 
கார்த்திகை > காத்திகை 
தளர்ந்த > தளந்த 
அவர்‌ நாடு > அவதாடு 
பெண்டிர்‌ > பெண்டி 
வார்த்து அ வாத்து 


இ.ப்லவ்‌ ௨ம்‌ 

ஒலியன்‌ மாற்றமில்லாத வேறு சில மாற்றங்களையும்‌ காண 
லாம்‌. உயிரிடையில்‌ பகரமெய்‌ வகர மெய்யாவது பல்லவர்‌ காலத்‌ 
திற்கு முற்பட்ட காலத்தில்‌ நிகழ்கிறது. --ப்‌-- 2-ம்‌... ஆவது 
சிலவிடங்களில்‌ காணப்படும்‌ புதிய மாற்றமாகும்‌. 
சான்று : நிபந்தம்‌ > நிமந்தம்‌ 

இலண்டன்‌ மொழியியல்‌ வட்டத்தினர்‌ விளக்குவது போல 
“நி-பம்‌” என்னும்‌ இரு அசைகளும்‌ .மூக்கினச்‌ சாயல்‌ பெற்றிருக்க 
லாம்‌. ஆனால்‌ இது அருகி வரும்‌ வழக்கமாகும்‌. “மிருக ல விருக' 
(“விலங்கு”) என மொழி முதலில்‌ கூட ஆவது உண்டு. 
ஈ. உயிரிடை வெடிப்பொலி இழப்பு அல்லது க்‌ ய்‌;ச்‌ ய்‌ 

உயிரிடை வெடிப்பொலிகள்‌ இழக்கப்படும்‌ போக்கு ககர, 
சகர மெய்களைப்‌ பொறுத்த வரையில்‌ காணப்படுகிறது. 
சான்று : வைகாசி 5 வையாசி 

இசைத்த 5 இயைத்த 

இவற்றில்‌ உயிரிடை வெடிப்பொலி இழக்கப்பட்டு இடையின 
யகர மெய்‌ புகுந்ததாகக்‌ கருதலாம்‌. ஆனால்‌ வகர மெய்‌ வர 
வேண்டிய இடங்களிலும்‌, ஒப்புமையாக்கத்தால்‌ யகர மெய்‌ 
வருகிறது. 


சான்று ; இகல்‌ 2 இயல்‌ 


188 தமிழ்‌ மொழி வரலாறு 


இனடயண்ண வெடிப்பொலியைப்‌ பொறுத்தவரையில்‌ இலக்‌ 
சய மொழி யகர மெய்யைப்‌ பெற்றிருக்க, தமிழில்‌ சில இளை 
மொழிகளும்‌ பிற திராவிட மொழிகளும்‌ சகர மெய்யைப்‌ பெற்‌ 
துள்ளன. உயர்த்த” என்பதற்குப்‌ பதில்‌ 'உசத்த', குயவர்‌" 
என்பதற்குப்‌ பதில்‌ “குசவர்‌' என வழங்கும்‌ வடிவங்களை இரு 
விளக்கும்‌, 
2 வெடிப்பொலி அல்லாதன உகர முடிவைப்‌ பெறுதல்‌ 

ஒலியன்‌ களின்‌ வருகைமுறையைக்‌ குறித்து இன்னுமொரு 
செய்தியைக்‌ கூற வேண்டியுள்ளது. பண்டைக்‌ காலத்தில்‌ வெடிப்‌ 
பொலிகள்‌ மட்டும்‌ மொழிக்கு இறுதியில்‌ வருவதில்லை. அவை உகர 
முடிவையே கொண்டன. இடைக்காலத்தில்‌ வெடிப்பொலி அல்லாத 
மெய்களும்‌ சில உயிர்ளும்‌ கூட உகர முடிவைக்‌ கொள்ளும்‌ போக்கு 
உள்ளது. பதினெண்டூழ்க்கணக்கு நூல்களில்‌ இப்போக்கு உள்ளது. 
யாப்பியல்‌ நூல்கள்‌ இப்போக்கை உறுதிப்‌ படுத்துகின்‌ றன. யாப்‌ 
பியல்‌ அசைக்குரிய அதே வாய்பாட்டில்‌ வருவதால்‌ இந்த உகரம்‌ 
குற்றியலுகரமாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. தொழிற்‌ பெயராக 
வரும்‌ வேரைத்‌ தொடர்ந்து வேறு சொற்கள்‌ வரும்பொழுது, 
அவ்வேருக்குப்‌ பின்னர்‌ இசை நிறைக்க உகரம்‌ வரலாம்‌ எனத்‌ 
தொல்காப்பியம்‌ அனுமதிப்பதால்‌ இப்போக்குத்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்திலேயே தொடங்கி விட்டது எனலாம்‌. 


உள, இதழ்‌ விரி உகரம்‌ 

மொழியிறுதியாக இல்லாத பொழுது குற்றியலுகரம்‌ முழூ 
மையான குறில்‌ உகரம்‌ போலச்‌ செயற்படுகிறது, பல்லவர்‌ காலத்‌ 
தில்‌ மொழிக்கு இடையிலும்‌ கூட, அது முழுமையாக ஒலிக்காது 
விடப்படுகிறது. இந்த உகரம்‌ இதழ்விரி உகரமாகிறதெனலாம்‌. 


5. 4 ஆய்தம்‌ 
அசையரக எண்ணப்படும்‌ மெய்யெழுத்து 

ஆய்தம்‌ சிலபோது அசையாகலாம்‌ என்பது முன்னர்க்‌ குறிப்‌ 
பிடப்பட்டது. வெடிப்பொலிகள்‌, ரகர, ழகர மெய்கள்‌ ஆகியன 
நீங்கலாக எஞ்சிய மெய்கள்‌ செய்யுளிலோ இசையிலோ அசை 
யாகலாம்‌ பின்னர்‌ அவை இரு மெய்களாக எழுதப்படுகின்றன. 
அசையாக எண்ணப்படும்‌ இம்‌ ய்‌ நெடில்‌ மெய்யிலிருந்து மாறு 
பட்டது. சங்க காலத்திற்கு பிற்பட்ட காலத்து யாப்பியல்‌ நூல்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, தாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 189 


களில்‌ ஆய்தமும்‌ அசையாக எண்ணப்படும்‌ மெய்‌ எனக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. ஆய்தம்‌ ஒலிப்புடையதா என்ற வினா அடுத்து எழுறெது, 
“ஓலிப்பிடம்‌” “ஒத்தவை” என்ற அடிப்படையில்‌ இணைந்து வரும்‌ 
வெடிப்பொலிகளைப்‌ பொறுத்த வரையில்‌ “நெகிழ்வு, “விறைப்பு” 
என்ற வேறுபாடே முக்கியமன்‌ றி, “ஒலிப்புடைமை' , “ஓலிப்பின்மை” 
என்ற வேறுபாடன்று என்பதை மர்ரே ஃபெளலர்‌ (Mபாray Fowler) 
என்பார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.! இவ்விதி இடைக்காலத்‌ தமிழுக்கும்‌ 
பொருந்தக்கூடும்‌. “ஒலிப்புடைமை?”, 'ஓலிப்பின்மை' என்று பாகுபாடு 
செய்வது தொடங்கிய பொழுது “நெகஒழ்ச்சி' என்பது உரசொலியின்‌ 
தன்மையைப்‌ பெற்றது என்றும்‌ கூறலாம்‌. இது தொடர்பான 
விதி இங்கே தரப்படுகிறது. 

அது 4 C- > ௮30 

அது 4 V- > அ V (அதாவது அஃத்‌ V -) 

ஈற்றசையில்‌ உள்ள தகர மெய்‌ மொழிமுதல்‌ உயிரால்‌ 
தொடரப்பட்டால்‌, உரசொலியாகிறது. இவ்விதியின்‌ ஆட்சி “அது” 
என்ற சொல்லில்‌ மட்டுமே நிகழக்‌ காண்கிறோம்‌. ஆரம்பத்தில்‌ 
நெடில்‌ உரசொலியான ஆய்தமும்‌ ஒலிப்புடை ஒலியாகியிருக்க 
வேண்டும்‌. கடைநா கடையண்ண ஒலிகள்‌ நுனிநா பல்‌ ஒலிகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பொறுத்த வரையிலும்‌ இது மிகவும்‌ பொருந்தும்‌. 
சான்றுகள்‌ : 

“அஃது என்னும்‌ வாய்ப்பாட்டில்‌ வரும்‌ சொற்களை மெய்‌ 
தொடர ஆய்தம்‌ மறைகிறது.” ஆனால்‌ உயிர்‌ தொடர்ந்தால்‌ ஆய்தம்‌ 
நிலைக்கிறது. அதாவது ஆய்தம்‌ உயிரிடையாகும்‌. முன்னரே 
குறிப்பிட்டது போல ஆய்தம்‌ ஒரு உருபொலியன்‌ ஆகும்‌; அல்லது 
“சொல்லோ, சொல்லுருபோ இணையுமிடத்தில்‌ வரும்‌ இடை 
மீடாகும்‌. ஆனால்‌ பின்னர்‌ அது அடுத்து வரும்‌ வெடிப்பொலியி 
லிருந்து வேறுபட்ட தனிக்குறிலாகக்‌ கருதப்பட்டது. தொல்‌ 
காப்பியமே ஆய்தம்‌ அசையாவ தற்கு இடந்தருகிற து. ஆனால்‌ இது 

திருக்குறள்‌, 324. பரிமேலழகர்‌ உரை 
2 Language, Vol 30, pp 360 - 361 


தொல்காப்பியம்‌ 423, 424 
“முன்‌ உயிர்‌ வருமிடத்‌ தாய்தப்‌ புள்ளி 
மன்னல்‌ வேண்டும்‌ அவ்வழி யான.” 


“ஏனைமுன்‌ வரினே தான்‌ நிலை இன்றே” 


190 தமிழ்‌ மொழி வரலாறு 


பற்றிய நூற்பா இடைச்செருகலாக இருக்கலாம்‌; ஏனெனில்‌ ஆய்தம்‌ 
எழுத்து அல்லது ஒலிபோல இயங்காது எனத்‌ திட்டவட்டமாகக்‌ 
கூறிய தொல்காப்பியர்‌ அதற்கு அசையாக இடந்தந்து, தம்மைத்‌ 
தாமே முரண்படுத்திக்‌ கொண்டிருக்க, மாட்டார்‌. தொல்காப்பியர்‌ 
காலத்திலேயே மக்கள்‌, உருபொலியன்‌ ஆய்தத்தைத்‌ தனி எழுத்து, 
ஒலி எனத்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ளத்‌ தொடங்கியிருக்கலாம்‌. 
தொல்காப்பிய 40 ஆவது நூற்பா இதைக்‌ குறிப்பது போலத்‌ 
தோன்றுகிறது.* திருக்குறளின்‌ காலத்தில்‌ ஆய்தம்‌ தனியொலி 
யாகக்‌ கருதப்பட்டிருக்க வேண்டும்‌, ஆய்தம்‌ இரு மதிப்புக்களை 
பெற்றதெனத்‌ திருக்குறளின்‌ யாப்பு காட்டுகிறது. 

1 அசை ஒலியாக* 

2 அசையில்லா ஒலியாக 

அதனுடைய சரியான உச்சரிப்பு இன்னதென்று தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. “அஃதை அ அகுதை” என்பது முன்னர்‌ குறிக்கப்‌ 
பட்டது. இது ஆய்தத்தின்‌ உச்சரிப்பைக்‌ கோடிட்டுக்‌ காட்டுவதா 
யிருக்கக்‌ கூடும்‌. *எஃகிலங்கிய கையர்‌ என்பது ஆய்தம்‌ அசை 
மெய்யாக வருவதற்குச்‌ சான்றாகும்‌. ஒரு சொல்லின்‌ பழையதொரு 
வடிவத்தில்‌ புகுத்தப்பட்ட ஒரு கூறாக, ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த தேவாரத்தில்‌ ஆய்தம்‌ வருகிறது. “அழகு அ அழல்கு'. இவ்‌ 
ஆய்தம்‌ ஒலிப்புடையதாக இருக்க வேண்டும்‌. 
ஆய்தம்‌ ய்‌ 
அ பெருங்கதை 

்‌ பெருங்கதையின்‌ காலத்தில்‌ ஆய்தம்‌ தனி ஓலியாக யகர 

மெய்யுடன்‌ எதுகையில்‌ வருகிறது. 
சான்று: £கய்ந்‌ நவிலாளனை எஃ்குள்ளடக்கி”* 





* தொல்காப்பியம்‌ 40 
“உருவினும்‌ இசையினும்‌ அருகித்‌ தோன்றும்‌ 
மொழிக்குறிப்‌ பெல்லாம்‌ எழுத்தின்‌ இயலா 
ஆய்தம்‌ அஃகாக்‌ காலை யான? 

4 திருக்குறள்‌, 943 

5 திருக்குறள்‌, 236 

6 பெருங்கதை, 1, 56, 161 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 191 


“எலகொழி களிற்றின்‌ வெய்துயிர்த்துயங்‌இ?7 
இங்கு “கய்‌', *எஃ' என்பவையும்‌ “எஃ', “வெய்‌” என்பவையும்‌ 
எதுகையில்‌ வருகின்றன. 
அஆ. நம்மரற்வார்‌ 
நம்மாழ்வார்‌ பாடல்களிலும்‌ இத்தொடைநயத்தைக்‌ 
காண்கிறோம்‌. 
சான்று: அஃதே 
கொய்‌ பூம்‌ பொழில்‌” 
செய்கோலத்து 
அஃகாமால்‌? 


திருக்குறளிலும்‌ இத்தொடைநயமிருப்பதாகச்‌ கட்டிக்‌ 
காட்டப்படுகிறது. 10 


இ. இலக்கணம்‌ 
இக்காலத்திய இலக்கண நூல்களில்‌ இவ்வழக்கு ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளது.1! அவிநயத்தில்‌ பின்வருவன உள்ளன :. 
அ ௦ > a 
அய்‌ > ஐ 
இந்த அடிப்படையில்‌ ஆய்தத்திற்கும்‌, யகர மெய்க்கும்‌ 
இடையே உள்ள ஓத்ததன்மையை நிறுவலாம்‌. தொடை நயம்‌ 
பற்றி வந்த எதுகை/மோனை காட்டுவதும்‌ இதைத்தான்‌. 
ஈ. கல்வெட்டுக்கள்‌ 
குகைக்‌ கல்வெட்டுக்களின்‌ இகர வரிவடிவத்தை 90* திரும்‌ 
பினால்‌ வரும்‌ வடிவமே கல்வெட்டுக்களில்‌ ஆய்தமாகக்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. “ய்‌£ இ”: என்பதை நாம்‌ அறிவோம்‌. எனவே இக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ ஆய்தத்திற்கு ய்‌ அல்லது இகர மதிப்பைத்‌ தருவ 
தாகக்‌ கொள்ளலாம்‌. 
7 பெருங்கதை, 1, 838, 109 
8 திருவாய்‌ மொழி, 4-11 
9 Ibid 
10 திருக்குறள்‌; 759 
11 யாப்பருங்கல விருத்தி, 30 


192 தமிழ்‌ மொழி வரலாறு 


வழக்கு மொழியிலிருந்து மறைவு 

மேலே கூறப்பட்ட கருத்துக்குச்‌ சான்று தரும்‌ வகையில்‌ 
பல்லவர்‌ காலத்தைச்‌ சேர்ந்த வேள்விக்குடி சாசனங்களில்‌ 
“ஈது ல இஃது ௨ இது” என்ற மூன்று மாற்று வடிவங்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. 1077 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டிலும்‌ ஆய்தம்‌ காணப்‌ 
படுகிறது. *திருவெஃகா' இதற்குப்‌ பின்னர்‌ இலக்கிய வழக்குத்‌ 
தவிர ஏனைய இடங்களில்‌ ஆய்தம்‌ மறைந்து விட்டது. ப 


இலக்கியத்தில்‌ வரும்‌ வேறு வகை ஆய்தம்‌ 

ஆய்தம்‌ வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இடையில்‌ வேறுபாடு 
உண்டு. ஆய்தம்‌ யகர மெய்யின்‌ மதிப்பைப்‌ பெற்று வருகையில்‌ 
அது மொழிக்கு முதலில்‌ வரக்கூடிய மெய்களுக்கு முன்னரே 
வரும்‌.12 யகர மெய்‌ நுனியண்ண அல்லது நாவளை வெடிப்பொலி 
களுக்கு முன்னர்‌ வராது. ஆனால்‌ நன்னூலார்‌ காலத்தில்‌ கூட 
ஆய்தம்‌ அவற்றுக்கு முன்னர்‌ வருகிறது. இவ்விடத்தில்‌ வரும்‌ 
ஆய்தத்தை வேறொரு நிலையில்‌ ஆராயவேண்டும்‌ இங்கு ஆய்தத்‌ 
தின்‌ மதிப்பு குரல்வளை ஓலிப்பிலா உரசொலி (0) யாகலாம்‌. அரை 
மாத்திரை அளவுடைய, யகர மெய்‌ மதிப்பைப்‌ பெறும்‌ முன்னர்க்‌ 
கூறப்பட்ட ஆய்தத்திலிருந்து இவ்‌ ஆய்தத் த வேறுபடுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. யகர மெய்யின்‌ மதிப்பைப்‌ பெறும்‌ ஆய்தம்‌ 
முற்றாய்தம்‌ எனப்படும்‌. இது முழுவதுமாக உச்சரிக்கப்படும்‌: 
இதனுடைய ஆளவு ஒரு மாத்திரையாகும்‌. மற்றது ஆய்தக்குறுக்க 
மாகும்‌; இதனுடைய அளவு அரை மாத்திரையாகும்‌. பல்லவர்‌ 
காலத்து அவிநயம்‌ ஆய்தம்‌ குறுகுதல்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறது.” 
7. 0. உருபனியல்‌ 
7. 1, பொது 
அ) உருபூகள்‌ சொற்களாக 

உயிர்கள்‌ உடம்படுமெய்யின்றி வருகின்றன, குறிப்பாக 
இகரத்தை அடுத்தும்‌, ஓர்‌ இல்‌, உம்‌ ஆகிய விகுதிகளுக்கும்‌ உயிரில்‌ 
12 தொல்காப்பியம்‌, 29. 

“யரமழ என்னும்‌ புள்ளி முன்னர்‌ 
முதலா கெழுத்து ஙகரமொடு தோன்றும்‌.” 


13 நன்னூல்‌, 23 ஆவது நூற்பா, மயிலைநாதர்‌ உரை. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 193 


தொடங்கும்‌ வேற்றுமை உருபுகளுக்கும்‌ முன்னர்‌ உடம்படுமெய்‌ 
வருவதில்லை. இவை இடையீட்டுடன்‌ உச்சரிக்கப்படுகின்‌ றன 
என்பதை இது காட்டுகிறது. வேரற்ற உருபுகளைத்‌ தொல்காப்பியர்‌ 
சொற்களாகக்‌ குறிப்பிடுவதை இங்கு நினைவிற்‌ கொள்ளலாம்‌. 

ஆ பழைய வடிவங்கள்‌ 

முன்னரே ஆராயப்பட்டது போலப்‌ பொதுவாக மூக்கொலி 
யுடன்‌ வரும்‌ வினை வடிவங்கள்‌ தன்வினைகளாகும்‌; வெடிப்பொலி 
களுடன்‌ வரும்‌ வடிவங்கள்‌ பிறவினைகளாகும்‌. ஆனால்‌ கல்வெட்டுக்‌ 
களில்‌ மூக்கொலியுடன்‌ வரும்‌ சில வடிவங்கள்‌ பிறவினைகளாக 
வருகின்றன. வெடிப்பொலியுடன்‌ வரும்‌ பிறவினை வடிவங்கள்‌ 
இருந்த பொழுதிலும்‌ இவை இங்கனம்‌ வருகின்‌ றன, 

சான்று: “அழுத்து” என்பதற்குப்‌ பதில்‌ ' அழுந்து” 

“தவித்தன” என்பதற்குப்‌ பதில்‌ *தவிந்தன” 
“தவித்து” என்பதற்குப்‌ பதில்‌ *தவிந்து” 
தொடக்கத்தில்‌ “தன்வினை”, “பிறவினை என்ற பாகுபாடு 
இல்லை என்பதை திறுவுவதற்கு இத்தகைய கிசாமொழி மாற்றங்‌ 
கள்‌ அடிக்கடி குறிப்பிடப்படுகின்‌ றன. 
இ “கில்‌' என்னும்‌ இடைச்சொல்‌ 

“கில்‌” என்னும்‌ புதிய இடைச்சொல்‌ பல்லவர்‌ காலத்‌ தமிழில்‌ 
இடம்‌ பெறுகிறது. இதனுடைய தோற்றம்‌ புதிராக உள்ளது. இது 
தனி வேராக வினைமுற்றாக்கவும்படுகிறது 

சான்று : *உண்ணவே:1* 

'உண்ணகிலான்‌' போன்ற சொற்களில்‌ உள்ள 'இலான்‌' 
என்பது “கில்‌” என்ற வேரை உடைய தனி எதிர்மறைக்‌ சொல்லாகக்‌ 
கொள்ளப்பட்டிருக்கலாம்‌. இந்த அடிப்படையில்‌ 'நிற்பான்‌' என்பது 
போன்ற சொற்கள்‌ உருவாக்கப்பட்டிருக்கலாம்‌. எதிர்மறை வினை 
முற்று தன்னுடைய கடைசி உருபில்‌ ஒருநெடிலுயிரைப்‌ பெற்றுள்‌ 
ளது. எதிர்மறையைக்‌ காட்டும்‌ “இல்‌” என்னும்‌ வேரிலிருந்து 
வந்த சொற்கள்‌, ஓப்புமையாக்கத்தால்‌ எதிர்மறை வினை மற்றுக்‌ 
களைப்‌ போல விகுதியில்‌ நெட்டுயிரைப்‌ பெறுகின்‌ றன. 
சான்று : “இலாத” 

...... இலாது 

“இலான்‌” 


14 திருவாசகம்‌: திருச்சதகம்‌, 4 1 


194 தமிழ்‌ மொழி வரலாறு 


குகரத்துடன்‌ கூடிய வேர்‌ செய்லொன்‌' என எதிர்மறை 
வடிவத்தில்‌ வரும்‌ பொழுது ஈற்றுருபில்‌ உள்ள நெட்டுயிரே எதிர்‌ 
மறையைச்‌ சுட்டி “கில்‌' என்னும்‌ வேருடன்‌ கூடிய :கிலான்‌” 
என்பதையே எதிர்மறை காட்டும்‌ சொல்லாகக்‌ கொள்ளச்‌ செய்தது. 
இல்‌” என்பதனை “இயலும்‌” என்று பொருள்‌ தருவதாகக்‌ கொண் 
டனர்‌ எனலாம்‌. ஆனால்‌ செய்‌ -- கு ர்‌ இலான்‌ என்பதே பிறழ்‌ 
பிரிப்பால்‌ *செய்‌ 4 இலான்‌” எனக்‌ கொள்ளப்பட்டது. 


நிகழ்கால விகுதியின்‌ தோற்றம்‌ 

இறந்த காலம்‌ அல்லாதன காட்டும்‌ விகுதியான பகர அல்லது. 
வகர மெய்யை விடுத்து, நிகழ்காலம்‌ காட்டத்‌ தனி இடைநிலையைப்‌ 
பெற்றமையே சங்க காலத்திற்குப்‌ பிற்பட்ட தமிழின்‌ முக்கிய 
வளர்ச்சி எனக்‌ கொள்ளலாம்‌. இந்த நிகழ்கால விகுதி “கின்று” 
என்பதாகும்‌. பின்னர்‌ இது மூக்கொலியை இழந்து “இறு” என்றானது. 
பதினோராம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வீரசோழியம்‌ “கிறு” என்பதைக்‌ 
குறிக்கிறது. 
அ. சங்க காலத்தில்‌ வழங்கிய செற்கின்று' வாய்பாடு 


“செய்கின்று” என்னும்‌ அஃறிணை ஒருமை வடிவம்‌ சங்க 
காலத்தில்‌ காணப்படுகிறது. 
செய்கின்று 5 செய்கு 4 இன்‌ * து 
“து” என்‌ பது அஃறிணை ஒருமை விகுதியாகும்‌. “இன்‌” என்பது, 
செய்கு” என்னும்‌ வாய்பாட்டில்‌ அமைந்த வேர்களுக்குப்‌ பின்னர்‌ 
வரும்‌ இறந்தகால விகுதியாகும்‌. ஆனால்‌ ஐங்குறுநூறு உரையா 
இரியர்‌ போன்றோர்‌ இதனை நிகழ்கால வினைமுற்று வடிவம்‌ என்ப 
தாகவே கொண்டு விளக்குகின்றனர்‌. “செய்கு” (செய்‌ 
கு 5 செய்த; “கு என்பது சொல்லாக்க விகுதியாகும்‌) என்பது 
தொடக்கத்தில்‌ பெயர்த்தன்மையதாக இருந்தது என்பதை 
நினைவிற்‌ கொள்வது நலம்‌. பெயர்த்தன்மையுடையகை அடையாக 
மாற்ற வேண்டுமாயின்‌, அதற்குப்‌ பல வழிகள்‌ உள்ளன. இங்கு 
“இன்‌ என்னும்‌ இடைச்சொல்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. இதனுடன்‌ 
அஃறிணை ஒருமை விகுதியான *து' சேர்க்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 
கொண்டால்‌ *செய்கின்று என்பது இறந்தகாலம்‌ காட்டாது 
குற்றியலுகரத்தில்‌ முடியும்‌ வேர்களோடு இறந்தகாலம்‌ காட்டும்‌ 
“இன்‌: விகுதி சேர்க்கப்படும்‌ பழக்கம்‌ அக்காலத்தில்‌ வலுவாக 
இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 195 


ஆ. நற்றிணை 

சங்கத்‌ தொசை நூல்களில்‌ ஒன்றான நற்றிணையில்‌ *ஆகின்‌ 
றது” என்பது வருகிறது, 

ஆகின்றது > ஆகின்று * அது 


இங்கு “அது” என்பது அடுத்த வாக்கியத்தின்‌ எழுவாயாசலாம்‌: 
“அது--ஐய நின்‌ நட்பு”. முன்பு எடுத்துக்‌ காட்டப்பட்டதுபோல 
எழுவாய்‌ பல இடங்களில்‌ வாக்கியத்திற்கு இறுதியில்‌ வந்தது. 
இப்படி வருவன இடப்பெயர்‌ விகுதியுடன்‌ ௯டிய முற்று வடிவங்‌ 
களாக வளர்ச்யெற்றன, *ஆ௫ன்றது' என்பது -இக்காலத்திய நிகழ்‌ 
கால அஃறிணை வடிவம்‌ போன்றே உள்ளது. உரையாசிரியர்களால்‌ 
விளக்கப்பட்டதுபோலச்‌ *செய்கின்று' என்னு: வடிவத்தை நிகழ்‌ 
காலம்‌ காட்டுவதாகக்‌ கொள்ளத்‌ தடையில்லை என்பது தெளிவு. 
*போகின்று” என்பது போன்ற வடிவம்‌ குற்றியலுகரத்தை உடைய 
வேரிலிருந்து வருவதாம்‌. இவற்றிலெல்லாம்‌ உள்ள “இன்‌” விகுதி 
இறந்த காலம்‌ காட்டுகிறது. 
சான்று : ஓடு 4 இன்‌ -- து ஓடின்று 
குகரச்‌ சொல்லாக்க விகுதியை உடைய வேர்கள்‌ இல்வாய்‌ 
பாட்டில்‌ வரும்‌. 
போகு -- இன்‌ -- து > போகதின்று 
ஆகு 4 இன்‌ 4 து உ ஆகின்று 


இவை இறந்த காலத்தையும்‌ குறிக்‌ கின்‌ றன. 'வந்தது' 
என்பது போன்றவற்றின்‌ ஈற்றுருபான “அது என்பது நீக்கப்பட 
“செய்து” என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சமாகிய “வந்து என்பது 
கிடைக்கிறது, இவ்‌ஒப்புமையாக்கத்‌ தின்‌ அடிப்படையில்‌ 'செய்கின்‌ 
றது” என்பது *செய்கின்று' எனப்‌ பின்னோக்கி அமைமகிறது. 
'செய்கின்று” என்பது நிகழ்கால வினையெச்சமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. ஆனால்‌ அது இப்பொழுது வழக்கில்‌ இல்லை. பெயரெச்ச 
விகுதியான அகரம்‌ இதனுடன்‌ சேர்க்கப்பட “செய்கின்ற” என்ற 
வடிவம்‌ கிடைக்கிறது. இது தொல்காப்பியர்‌ காலத்தே இல்லாத 
ஒன்றாகும்‌. ஆனால்‌ இது திருக்குறள்‌, பரிபாடல்‌, கலித்தொகை 
ஆகியவற்றில்‌ இடம்‌ பெறுகிறது. இப்பெயரெச்சத்துடன்‌ இடப்‌ 
பெயர்‌ விகுதிகள்‌ சேர்க்கப்படப்‌ பல்‌ வேறு வினைமுற்றுக்கள்‌ 
கிடைக்கின்றன. 


196 தமிழ்‌ மொழி வரலாறு 


வியங்கோள்‌ வினை படர்க்கையில்‌ மட்டுமே வருவதாகத்‌ 
தொல்காப்பியம்‌ வரையறுக்கிறது. சட்டத்துறையில்‌ இருந்த வழக்‌ 
காற்றின்‌ விளைவே இது எனலாம்‌ கல்வெட்டுக்களில்‌ இது வருமிடங்‌ 
களில்‌ ஒரு தொடரமைப்புப்‌ பயன்படுத்தப்படுகிறது. இது உண்மை 
யில்‌ வியங்கோளின்‌ பழைய ஆட்சியேயாகும்‌.“ஆ' என்ற வேரிலிருந்து 
வந்த வியங்கோள்‌ வடிவமாகிய “ஆக' என்பது வும்‌” விகுதியைப்‌ 
பெறுகிறது. “ஆகவும்‌” என்பது வினைமுற்றுக்குப்‌ பின்னார்‌ வருகிறது. 
“யாருக்குக்‌ கடமை உரியது” என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. 
இப்பயனிலையின்‌ வேர்‌ “கட: (& கடமை) என்பதாகும்‌. கல்வெட்டுக்‌ 
களில்‌ பின்வரும்‌ வடிவங்கள்‌ காணப்படுகின்றன. 
*கடவேனாகவும்‌”்‌ 
“கடவீராகவும்‌” 
“கடவாராகவும்‌” 
“அகவும்‌? 
இம்‌ மாற்று வடிவங்கள்‌ எல்லாம்‌ களைமொழிகளில்‌ வழங்கத்‌ : 
தொடங்கி இருக்கலாம்‌. இலக்கிய மொழியில்‌ அவற்றின்‌ வழக்கு 
குறைவு. கிளைமொழிகளில்‌ -- சான்றாகத்‌ திருநெல்வேலிக்‌ கிளை 
மொழியில்‌ -- “அழுகு”, “உண்கு” முதலிய வடிவங்கள்‌ காணப்படு 
தின்றன. பகர மெய்‌ மூக்கொலிகட்குப்‌ பின்னர்‌ ஒலிப்புடை 
ஒலியாகிறது. 
சான்று: (றக) > (பாமக) 


ஆனால்‌ ஒலிப்புடை வெடிப்‌ பொலி தவிர்க்கப்படுகிறது. 
ஏழாம்‌, எட்டாம்‌ வினைவிகற்ப வாய்பாடுகளில்‌ வினைவிகற்பங்கட்குப்‌ 
பிளனும்‌ வேர்கள்‌ மொழியிறுதியில்‌ உகரச்‌ சாரியையை தக்க 
வைத்துக்கொள்கின்‌ றன. 


உயிர்களுக்கும்‌, இடையின மெய்களுக்கும்‌ பின்னர்‌ பகர மெய்‌ 
வகர மெய்யாகிறது. இவ்வினைகளில்‌ வகர மெய்‌ எதிர்‌ காலத்தைக்‌ 
காட்டுகிறது. சான்று: உண்பான்‌ 2 உண்ணுவான்‌ 
தின்பான்‌ 5 தினனுவான்‌ 


அநேகமாக எல்லா வேர்களும்‌ குகரச்சொல்லாக்க விகுதியைப்‌ 
பெறும்‌. இவற்றில்‌ எதிர்காலத்தை வகரமெய்‌ காட்டும்‌. இத்தகைய 
கட்டற்ற அல்லது நிபந்தனையற்ற மாற்றம்‌ எதிர்காலம்‌ காட்டும்‌ 
எஃலா வடிவங்களிலும்‌ வருவதாகச்‌ ‘சேனாவரையர்‌ சுட்டிக்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 197 


காட்டுகிறார்‌. சான்று: செய்வான்‌ > செய்குவான்‌ 
உண்பான்‌ அ உண்குவான்‌ 


இ. பிறவடிவங்கள்‌ 

நிகழ்கால விகுதியைத்‌ தோற்றுவிக்கப்‌ பிறிதொரு முயற்சியும்‌ 
இருந்தது. “செயா?” என்பது செய்து” என்னும்‌ வாய்பாட்டு வினை 
யெச்ச வகையைச்‌ சார்ந்ததாகலாம்‌, இதனுடன்‌ “இரு” அல்லது 
“திட” அல்லது “நில்‌” என்னும்‌ துணைவினை “செயலின்‌ தொடர்ச்சியை” 
அல்லது செயல்‌ முடியாமையைக்‌” காட்டச்‌ சேர்க்கப்பட்டது. இவ்‌ 
வாழமுக “நிகழ்காலம்‌” பற்றிய கருத்துத்‌ தோன்றியது. “செயா? 
என்பதை எதிர்மறை வினையெச்சமாகவும்‌ கொள்ளலாம்‌. (செயல்‌ 
முடியவில்லை என்பதைக்‌ காட்ட இங்கனம்‌ கொள்ளலாம்‌) உரை 
நூல்களில்‌ பின்வரும்‌ வடிவங்களைக்‌ காண்கிறோம்‌: 

செய்யாடெந்தான்‌ 
செய்யா நின்றான்‌ 
செய்யாவிருந்தான்‌ 

மேலே கூறப்பட்ட வடிவங்களில்‌ பிறழ்பிரித்தலால்‌ கிடைத்த 
வையாகிய ஆடந்து, ஆநின்று, ஆவிருந்து என்பனவற்றை நிகழ்‌ 
கால வடிவம்‌ எனக்‌ கொள்ளலாயினர்‌. 
சான்று : செய்யாநின்றான்‌ 2 செயா * நின்று * ஆன்‌ செய்‌ 4 

ஆறின்று * ஆன்‌ 

பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தைச்‌ சேர்ந்த 
பவணந்தியார்‌ காலத்தில்‌, “ஆநின்று' என்பது மட்டும்‌ நிகழ்கால 
இடைநிலையாகக்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 

'செய்கின்று” என்ற நிகழ்கால வினையெச்ச வடிவம்‌ வழக்க 
லிருந்து மறைந்து விட்ட பொழுதிலும்‌ “செயாநின்று” என்ற வடிவம்‌ 
இன்னும்‌ வழக்கில்‌ உள்ளது. | 
௮. நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 
வரலாற்று மூலாதாரங்கள்‌ 

பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ மாலிக்காபூரின்‌ தென்னகப்‌ படை. 
யெடுப்புகளுக்குப்‌ பின்னர்‌, தமிழர்கள்‌ தங்கள்‌ உரிமையை இழந்த 
னர்‌. பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ தென்‌ மாவட்டக்‌ கிளை 
மொழிகளின்‌ வழக்குச்‌ சொற்களில்‌ எழுதப்பட்ட நூல்‌ ஒன்றின்‌ 


198 தமிழ்‌ மொழி வரலாறு 


மொழியமைப்பைக்‌ கொண்டு நாயக்கர்‌ காலத்‌ தமிழின்‌ வளர்ச்சி 
அராயப்பட்டுள்ளது. சல குறிப்புக்கள்‌ இங்கு தரப்பெற்றுள்ளன. 


இம்‌ மாற்றங்கள்‌ ஒருசேர நிகழாது இங்கொன்றும்‌, அங்‌ 
கொன்றுமாக நிகழ்ந்தனவெனினும்‌ அவை பிந்தைய வளர்ச்சிகளைத்‌ 
தெளிவுபடுத்தலாமா தலால்‌ இங்குக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 
7. 1 உயிரொலி மரற்றங்களின்‌ சிறப்பு 
உயிரொலிகளின்‌ அளவு, தன்மை ஆகியவற்றின்‌ மாற்றமே 
இக்காலத்துக்குரிய சிறப்புக்கூறு ஆகும்‌. இம்மாற்றம்‌ முன்னரேயே 
தொடங்கி விட்டது. 
2.0 உயிர்கள்‌ 
2. 7 அளவு 
நெடில்‌ மெய்கள்‌ அல்லது மெய்ம்‌ மயக்கங்களுக்குப்‌ பிறகு 
உயிர்கள்‌ குறுகும்‌ போக்கு உள்ளது. 
காண்பாம்‌ உ காண்பம்‌ 
கண்ணீர்‌ 5 தண்ணி 
இக்கால உச்சரிப்பைக்‌ கொண்டும்‌, காண்போம்‌ என்னும்‌ 
மாற்று வடிவத்தைக்‌ கொண்டும்‌ காண்பம்‌ என்பதிலுள்ள அகர உயிர்‌ 
சற்று இதழ்‌ குவிதலோடு ஒலிக்கப்பெறுகிறதோ என ஐயுறலாம்‌. 
2.2 தன்மை 
2. 2. 1 ச௬ூரபத்தி 
அகரம்‌ முதலான உயிர்கள்‌ மெய்கட்கு இடையில்‌ வருகையில்‌ 
மறைந்து மெய்ம்‌ மயக்கங்கட்கு வழி வகுக்கின்றன. பின்னர்‌ சுர 
பத்தி இகரம்‌ அல்லது உகரம்‌ தோன்றுகிறது. 
2, 2.1.௮. இ உ 
நாவளை அல்லது இதழொலி மெய்கள்‌ வரும்‌ சூழலில்‌ உகரம்‌ 
வருகிறது. 
அடிமை > *அட்மை 2 அடுமை 


[மெய்‌] “உயிர்‌, , மெய்‌, உயிர்‌, மெய்‌,” என வரும்‌ வேர்‌ 
களின்‌ வாய்பாட்டில்‌ “உயிர்‌, என்பது இகர உயிராகும்‌ : “மெய்‌” 
என்பது வ்‌ அல்லது ள்‌ அல்லது ர்‌ என்பதாகும்‌. இந்நிலையில்‌ இகரம்‌ 
உகரமாகிறது, 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 199 


| சான்று: சிலிர்‌-க்கு 5 சிலுர்‌-க்கு 
துளிர்‌ உ துளுரு 
குளிர்‌ அ குளுர்‌ (௨) 
தளிர்‌ அ தளூர்‌ (௨) 
தமிழ்‌ 5... தமுழு 
மகிழ்‌ > மகுழு 
மதில்‌ அ மதுலு 

அத்‌, 


i) உகரத்தின்‌ மதிப்பு 

இவ்விடங்களில்‌ வரும்‌ உகரம்‌ குற்றியலுகரமாக(18*) லாம்‌. 
இவ்வுகரம்‌ குறில்‌ உகரத்திலிருந்து வரிவடிவத்தில்‌ வேறுபடுத்தப்‌ 
படுவதில்லை. இவ்வுயிர்‌ சில இடங்களில்‌ முன்‌ உயிராகச்‌ சற்று 
முன்‌ தள்ளிக்‌ கழ்‌ உயிராக ஒலிக்கப்பெறுகிறது. எனவேதான்‌ இது 
அகரமாக எழுதப்பெறுகிறது. 

எதிர்‌ 5 எதுர்‌ 2 எதரி 

1) மொழியிறுதி று உரு ம்‌ என்பது மேலே 
கூறப்பட்ட வாய்பாட்டைத்‌ தருமாயின்‌, அங்கும்‌ இம்மாற்றத்தைக்‌ 
காணலாம்‌. ்‌ 

வயிறு 5 வயிரு உ வயிர்‌ > வயர்‌ 
ஞாயிறு  ஞாயிரு 2 ஞாயிர்‌ 2 ஞாயர்‌ 

1) மொழி இறுதியில்‌ புக்கு 5 புக்கு௦ உ புக்கி என்பன 
உள்ளன. 

i) மொழி இடையிலும்‌ இது வருகிறது. 

“இருப்பு 5 இரு௦ப்பு 5 இரிப்பு' என மலையாளத்தில்‌ 
வருகிறது. *மெய்‌, உயிர்‌; மெய்‌, உயிர்‌, வெடிப்பொலி உயிர்‌ ” 
என்னும்‌ வாய்பாட்டில்‌, “உயிர்‌, என்பது இதழ்‌ விரி உகரமாய்‌ 
(குற்றியலுகரம்‌) இருக்குமாயின்‌, உயிர்‌,” என்பதும்‌ இதழ்‌ விரி 
யாகிறது. 

2.2.2 அ$இ 


தண்டனை 5* தண்ட்னை 5 தண்டினை 
அனைய 5 அனெய.* அன்ய உ அனிய 


200 தமிழ்‌ மொழி வரலாறு 


2.2.3 ௮ > ௨;௨ > 


வந்தது £ வந்துது 
இருபது > இருபதி 


குற்றியலுகரம்‌ இகரமாகிறது. முன்பு குறிப்பிட்டது போல 
இ யி என்றாகிறது. 


2.2.4 ஐ 
ஐ உ அம்‌ > அ 
ஐம்பது 2 அம்பது 
தலை உ தல 
யானை > யான 


ஐ ஏய்‌ 2 ஏ 
பழைய உச்சரிப்பான “ஐ 5 எய்‌ 5 எ என்பதும்‌ தொடர்ந்து 
வருகிறது. 
நைவேத்யா உ நெய்வேத்தியம்‌ 
*கைப்போது” என்பது “எப்போது என்பதோடு தொடை 
நயத்தில்‌ வருகிறது. எனவே *கைப்போது” என்பது *கெய்ப்‌ 
போது > கெப்போது” என உச்சரிக்கப்பட வேண்டும்‌. 


ஏய்‌ -- ஏய்‌ -- அய்‌ 
எ அல்லது எய்‌ என உச்சரிக்கப்படுவது ஐ என எழுதப்படு 
வதால்‌ 'கண்ணிலெயும்‌' (அ கண்ணிலேயும்‌) என்பது -கண்ணிலையும்‌” 
என எழுதப்படுகிறது. இது போலி நாகரிக ஆக்கமாகும்‌ (Hyper- 
urbanisation). 
அகர எகர மாற்றமானது மொழி முதலில்‌ சமஸ்கிருத 
ஒலிப்புடை வெடிப்பொலிக்குப்‌ பினர்‌ வருவது என்பது முன்னரே 
விளக்கப்பட்டது. எனவே அச்சூழலில்‌ ஒள 5 அவு 5 எவு என்ற 
மாற்றம்‌ நிகழ்கிறது. கெளதமன்‌ 2 கவுதமன்‌  கெவுதமன்‌. 
2.2.5 ௭2௮ 
£ஐ அ ௭3 ௮: என்னும்‌ மாற்றத்துடன்‌ கூட :எ5 ௮” 
என்னும்‌ மாற்றம்‌ மொழி முதலிலும்‌ ஏற்படுகிறது. 
எல்லாம்‌ 2 அல்லாம்‌ 
வேண்டாம்‌ 5 வாண்டாம்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 201 


இது உண்மையில்‌ எகரம்‌ தாழ்வுறுதலின்‌ விளைவேயாகும்‌. 
6. [க] அல்லது ௪ 3], இவை அகரத்துக்கு உரியதாக்கப்‌ 
படுகின்‌ றன. 
2.2.6 ய2 எ 

இதற்கு முற்பட்ட காலத்தில்‌ *ய-- 5 எ--' ஆனது, 
இங்ஙனமே “யா ஏ ஆகும்‌. 


யமன்‌ 5 எமன்‌ 


யாது > ஏது 
மொழி முதல்‌ யகர மெய்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ மறைந்தது. 
சான்று: யார்‌ > ஆர்‌ 


யாண்டு > ஆண்டு 
இப்போக்கு நாயக்கர்‌ காலத்திலும்‌ தொடர்கிறது. 
யமுனை உ அமுனை 


மொழி முதல்‌ அகரம்‌ உண்மையில்‌ [ஐ] என்பதாகலாம்‌. 


3 மெய்கள்‌ 
3. 1 சமஸ்கிருத ஒலிகள்‌ 
வீரமாமுனிவர்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடுவது போலச்‌ சமஸ்கிரு 
குத்தைத்‌ தமிழ்‌ வரிவடிவத்தில்‌ எழுதுவதற்கெனச்‌ சில கிரந்த 
எழுத்துக்களைப்‌ புகுத்தியமை, இக்கால மொழியில்‌ நிகழ்ந்த முக்கிய 
மானதொரு மாறுதல்‌ ஆகும்‌, அவை வருமாறு : 
jscshks cri 
தமிழில்‌ கூடக்‌ கற்றவர்களின்‌ மொழியில்‌ சமஸ்கிருத ஒலிகள்‌ 
சமஸ்கிருத ஒலிப்பு முறைப்படியே உச்சரிக்கப்பட்டன என்பதை இது 
காட்டுகிறது. ஆனால்‌ இப்பிரிவினர்‌ மிகச்‌ சிறுபான்மையினராகவே 
இருந்திருக்க வேண்டும்‌. 
3.1.1 சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ தமிழாக்கப்படல்‌ 
இக்காலத்தில்‌ நாவளை உரசொலி இடையண்ண வெடிப்‌ 
பொலியாகிறது, 
I risi > rici 
dosa > tocam 
2 இ 30 
சான்று: Kkதanam > canam 


202 தமிழ்‌ மொழி வரலாறு 


3 st > Sst 
சான்று: kagtam > kasti 
4 அம்‌ உ ஐ; அம்‌ லனா 5 அல்‌ 
சான்று: மாதம்‌ 2 மாத்தை 
கார்த்திகை 5 காத்திகை 5 காத்தியை > 
காத்தியல்‌ 
5 ky>ik 
சான்று: ரர > acakkiyam > aciikiyam > aciikam; இங்கு 
23 ர என்றாகிறது. 
6 ர்‌*ஃழ்‌ 
அம்ர்‌* தம்‌ 5 அமிர்தம்‌ 2 அமிழ்தம்‌ 
“முகூர்த்தம்‌” என்பதில்‌ உள்ள இடைடை உயிர்‌ குறிலாகி 
'மூகுழ்த்தம்‌” என்றாகிறது. 
7 ஏகாதசி உ ஏகாதேசி; இங்கு --ஆ என்பது சொல்லீறாகக்‌ 
கொள்ளப்‌ பெறுகிறது. 
மேலும்‌ ர > 122 ச என்றாகிறது. 


பாமரர்‌ மொழி விளக்கப்‌ போக்கும்‌ (Folk-etymology) இங்குக்‌ 
காணப்படுகிறது. 
sadrasa > cattaracam 
Citragupta > Cittrakuttan 


இவற்றை முறையே சட்டம்‌ என்பதனடியாகச்‌ சட்டரசம்‌ 
என்ற சொல்‌ அனதாகக்‌ கூறுவதும்‌ சித்திரகுப்தனைச்‌ சித்திரக்கூத் தன்‌ 
எனப்‌ பிரித்துக்‌ கூறுவதும பாமரர்‌ மொழி விளக்கப்போக்காகும்‌. 
3. 2.1 மெொழியிடை ஒலிப்புடை, ஒலிப்பிலா வெடிப்பொலிகள்‌ 

பிற மொழியாளர்களின்‌ இலக்கண நூல்களில்‌ அவர்கள்‌ 
மொழியில்‌ எழுதப்பட்டுள்ள தமிழ்‌ ஒலிகளை ஆராய்கையில்‌ -க்க்‌- 
-ட்ட்‌-, -ப்ப்‌- முதலிய நெடில்‌ மெய்கள்‌ தனி ஒலிப்பிலாக்‌ குறில்‌ 
மெய்களாகவும்‌, தனி ஓஒலிப்பிலாக்‌ குறில்‌ மெய்கள்‌ ஒலிப்புடைக்‌ 
குறில்‌ மெய்களாகவும்‌ எழுதப்பட்டுள்ளமை புலனாகிறது. எனவே 
ஒலிப்புடை, ஓலிப்பிலா வெடிப்‌ பொலிகட்கு இடையேயான வேறு 


be 


ரு என ஒலிக்கப்‌ பெறும்‌ சமஸ்கிருத ஓலி 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 203 


பாட்டைக்‌ குறிப்பதற்கு இம்முறையே தமிழ்‌ வரிவடிவத்தில்‌ இன்றும்‌ 
மரபாக உள்ளது. 
சான்று: இயlphie > Calpaitu (சல்பைடு) 
Sulphate > Calpéttu (சல்பேட்டு) 


வெளிநாட்டவர்களான பதினேழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
பால்தே, பதினெட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சீகன்‌ பால்கு, வர 
மாமுனிவர்‌, பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கால்டுவெல்‌ 
முதலியோர்‌ எழுதிய இலக்கண நூல்களில்‌ வெடிப்பொலிகள்‌ ஒலிப்‌ 
புடை ஒலிகளாவது நன்கு நிறுவப்பட்டுள்ளது. ஒலிப்பிலா ஒலிகள்‌ 
ஒலிப்புடை ஒலிகளாகும்‌ விதி என்று கால்டுவெல்‌ இதனைக்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌. வெடிப்‌ பொலிகள்‌ மொழி முதலிலும்‌ மொழி இடையில்‌ 
நெடிலாக வருமிடங்களிலும்‌ ஒலிப்பின்‌ றி வருகின்றன; உயிரிடையில்‌ 
வரும்‌ பொழுது. மெல்லின மெய்களுக்குப்‌ பின்னர்‌ வரும்‌ பொழுதும்‌ 
வெடிப்பொலிகள்‌ ஒலிப்புடை ஓலிகளாக வருகின்றன, இடை 
யண்ண வெடிப்பொலி மொழி முதலிலும்‌ உயிரிடையிலும்குழிந்துர 
சொலி (811181) ஆகிறது. சீகன்பால்கு இதனைத்‌ தடையுரசொலி 
யாகத்‌ (Affரicகte) தம்முடைய வரிவடிவத்தில்‌ எழுதியுள்ளார்‌. 
அரிசனங்களின்‌ பேச்சில்‌ இவ்‌ உச்சரிப்பு இன்றும்‌ வழங்கப்படுவதைக்‌ 
காணலாம்‌. 
3. 2. 2 நுனியண்ண ஒலிகள்‌ 

பழைய நுனியண்ண வெடிப்பொலியான றகர மெய்‌ உயிரிடை 
யில்‌ *-ர்ர்‌” என எழுதப்படுகிறது. மெல்லின மெய்யைத்‌ தொடரு 
மாயின்‌ அது -87- என எழுதப்படுகிறது. இது ஒலிப்புடை நாவளை 
வெடிப்பொலியும்‌ ரகர மெய்யும்‌ சேர்ந்த மெய்ம்‌ மயக்கமாகும்‌. 
நெடில்‌ நுனியண்ண வெடிப்பொலி, நெடில்‌ நுனிநாப்பல்‌ வெடிப்‌ 
பொலியாக உச்சரிக்கப்படாத பொழுது கற்றவர்களால்‌ “ச” என 
உச்சரிக்கப்படுகிறது. இது ஓலிப்பிலா நாவளை வெடிப்பொலியும்‌ 
ரகர மெய்யும்‌ சேர்ந்த மெய்ம்‌ மயக்கமாகும்‌, 

சான்று: நேற்று 5 நேத்து உ நேட்ரு, 
3. 3 றகர மெய்‌ 

௮. முந்தைய காலத்திலேயே நிகழ்ந்ததாகச்‌ சுட்டிக்‌ காட்டப்‌ 
பெற்றது போல நெடில்‌ நுனியண்ண வெடிப்பொலி, நெடில்‌ நுனி 
நாப்பல்‌ ஒலியாகிறது. 


204 தமிழ்‌ மொழி வரலாறு 


ஆ. உயிரிடை ரகர மெய்யும்‌ றகர மெய்யும்‌ ரகர மெய்யாக 
ஒன்றாதல்‌, இறுதி அசைக்குக்‌ கூட நன்கு நிறுவப்பட்டுள்ளது. 


இ. ரகர மெய்க்குப்பின்னர்‌ வரும்‌ உகரம்‌ இழக்கப்படுகிறது. 
சான்று : வயிறு 5 வயிரு வயர்‌ 
மேரு 5 மோர்‌ 


ச. ஆனால்‌ மெல்லின மெய்க்குப்‌ பின்னர்‌ வரும்பொழுது, 
அன்றில்‌ என்பது போன்ற வழக்குகள்‌ சிலவற்றில்‌ நுனியண்ண 
வெடிப்பொலியின்‌ பழைய உச்சரிப்பு மாறாது உள்ளது. 

மற்ற இடங்களில்‌ நுனியண்ண வெடிப்பொலி மூக்கொலி 
.யாடிறது. ஆனால்‌ இதன்‌ விளைவாக வரும்‌ நெடில்‌ மூக்கொலி நாவளை 
ஓலியாகும்‌. தமிழகமெங்கும்‌ வழங்கும்‌ இன்றைய களைமொழிகளில்‌ 
இதுவே நிகழ்ந்து வருவது, சான்று : ஒன்று 5 ஒண்ணு 

௨. சில இடங்களில்‌, குறிப்பாக “உன்றன்‌” என்பது உந்தன்‌ 
என்றாகிறது. இது தகரத்தைச்‌ சந்தி விகாரம்‌ ஏதுமின்றி உச்சரிப்‌ 
பதன்‌ விளைவாகலாம்‌. இன்றும்‌ இது இவ்வாறே உள்ளது. 

ஊ. ந்த்‌ ண்ட்‌ 

பழங்காலத்தில்‌, வீரசோழியம்‌ குறிப்பிடுவதுபோல, மகர 
மெய்‌ ளகர மெய்யாகச்‌ செயற்படும்‌ பொழுது “சூழ்ந்த” என்பது 
£சூண்ட” என்றாகிறது. “மீள்‌” என்பது “மீள்ந்த மீண்ட” என்றாவது 
போல) இவ்‌ஒப்புமையாக்கத்தால்‌ ழகர மெய்‌ இல்லாதபொழுதும்‌ 
'ஏந்தலர்‌' என்பது *ஏண்டலர்‌” என்றாகியிருக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌ 
இவை அருகிய வடிவங்களாகும்‌. 

3.3.1 வல்லின மெய்கள்‌ 


வல்லினமெய்‌ மயக்கங்களில்‌ முதலாவது வல்லினமெய்‌ ஓரின 
மாதல்‌ என்னும்‌ விதிப்படி வல்லினமெய்யாக ஆறது. 
சான்று: மாட்சி ்‌ மாச்சி 
முற்பிறவி 5 முப்பிறவி 
அற்பம்‌ > அப்பம்‌ 
பிற மெய்களும்‌ கூட இவ்வாறு ஓரினமாதல்‌ விதிப்படி 
மாறுகின்றன. ஆனால்‌ அவை பின்னிலை ஒரினமா தலாக (Regressive 
சான்று: செல்வம்‌ செல்லம்‌ 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 205 


அ. கய்‌ 
ககர மெய்க்கு முன்னர்‌ அல்லது அதை அடுத்து இகர உயிர்‌ 
வருமாயின்‌, அம்மெய்‌ யகர மெய்யாக மாறுகிறது. 
கன்னிகள்‌ > கன்னியள்‌ 
துகில்‌ > துயில்‌ 
எனவே ககரம்‌ யகரமாகத்‌ திரிவதாகக்‌ கொள்ளப்‌ பெற்றது. 
இதனாலேயே கீழ்க்கண்ட மரூஉ வடிவங்கள்‌ அமைந்துள்ளன. 


ஆ. மய்‌ஒக்‌ 
இடையூறு 2 இடைகூறு 

மொழியிடை வெடிப்பொலி இழக்கப்படுவதும்‌ உண்டு: 
-ங்க்‌ அ -ங்‌- சான்று: நாங்கள்‌ 2 நாகள்‌ 

இது “நாங்கள்‌ நாங்கள்‌ 5 நாஙள்‌' என்றாயிருக்க வேண்டும்‌. 
நாஙள்‌ 2 நாமள்‌” என்பது “நாம்‌” என்னும்‌ வடிவம்‌ இருப்பதால்‌ 
ஏற்பட்ட தாகும்‌. மொழியிடையில்‌ உள்ள மகரமெய்‌ தெலுங்கிற்‌ 
போலப்‌ பகர மெய்யாவது தெலுங்கு மொழி பேசுவோர்‌ 
திருநெல்வேலியில்‌ குடியேறியதன்‌ விளைவாகலாம்‌. இதனால்‌ கிடைக்‌ 
கும்‌ வடிவம்‌ “நாம்பள்‌” என்பதாகும்‌. 
இ. மப்‌ 2 வ்‌ 

சமஸ்கிருதச்‌ செல்வாக்கால்‌ பகர மெய்‌ உயிரிடையில்‌ மட்டு 
மின்றி ஓலிப்பிலா மெய்களுக்குப்‌ பின்னரும்‌ வருகிறது. இவை 
தமிழில்‌ ஒப்புநிலைக்கேற்ப விடுப்பொலிகளைப்‌(16168565) பெறுகின்‌ றன. 

ஈஸ்வரன்‌ 5 ஈஸ்பரன்‌ 

வகர உடம்படு மெய்கூடச்‌ சில இடங்களில்‌ மூக்கொலிச்‌ 
சாயல்‌ பெற்று மூக்கொலியாகிறது., 

சான்று : என்ன -- ஓ உ என்னவோ? என்னமோ 

மூக்கொலிகள்‌ வருவதால்‌ இவ்வாறு நிகழ்வதாக விளக்கலாம்‌. 
ஆனால்‌ *கவிய 5 கமிய” என்பதை நோக்குக. (இங்கு மூக்கொலி ஏதும்‌ 
சூழலாக அமையவில்லை) 
3. 3. 2 மூக்கொலிகள்‌ 
அ. ன்‌ ம்‌ 

பழைய நுனியண்ண மூக்கொலியான னகரமெய்‌, நெடிலுயிர்‌ 
களுக்குப்‌ பின்னரும்‌ மகர மெய்‌ போன்ற மெல்லின மெய்களுக்குப்‌ 
பின்னரும்‌ இழக்கப்படுகிறது. 


206 தமிழ்‌ மொழி வரலாறு 


சான்று : நான்முகன்‌ 5 நாமுகன்‌ 
பிற மூக்கொலிகளுக்கு முன்னர்‌ மறையும்‌ மகர மெய்யாக 
எல்லா மூக்கொலிகளும்‌ மாறுகின்றன. அடுத்து வரும்‌ வெடிப்‌ 
பொலியினுக்கேற்ற இனமூக்கொலியாக அவை மாறுகின்‌ றன. 
சான்று : மாண்பு உ மாம்பு 
வெண்சாமரை 2 வெஞ்சாமரை 
இன்சொல்‌ > இஞ்சொல்‌ 
தன்மூர்த்தி > தம்மூர்த்தி 


3. 3.2. ஆ. 
_ ம்‌ உ ௫5ம்‌ 
பண்பைக்‌ குறிக்கும்‌ சில சொற்கள்‌ இரு வடிவங்களை 
உடையன. 
1 வெடிப்பொலியுடன்‌ தொடங்கும்‌ சொற்களுக்கு முன்னர்‌ 
மூக்கொலியில்‌ முடியும்‌ வடிவங்கள்‌. 
சான்று : அருங்கலை 
2 வெடிப்பொலியில்லா ஒலிகளுடன்‌ தொடங்கும்‌ சொற்‌ 
களுக்கு முன்னர்‌ மூக்கொலியல்லா ஒலிகளுடன்‌ முடியும்‌. 
வடிவங்கள்‌. 
சான்று : அருவிலை 
ஒப்புமையாக்கத்தால்‌ மூக்கொலி முடிவு எல்லா இடங்களிலும்‌ 
தோன்றுகிறது. 
சான்று ! பூம்வாவி 
இப்போக்கு தற்காலத்தில்‌ நன்கு நிலைபெற்று உள்ளது, 
3. 3. 2. இ, இடையின மெய்கள்‌ 
மொழியிறுதி ரகர, லகர மெய்களின்‌ இழப்பு பின்வரும்‌ 
சொற்களில்‌ காணப்படுகிறது. 
தூண்டில்‌ 5 தூண்டி 
தண்ணீர்‌ 2 தண்ணி 
மொழி இடையில்‌ கூட ய்‌,ர்‌,ல்‌ முதலியன தொடர்ந்து 
இழக்கப்படலாயின. இது சோழர்‌ காலத்துத்‌ தமிழிலும்‌ வழங்‌ 
இயதைக்‌ கண்டோம்‌. 
வாய்க்கால்‌ 2 வாக்கா 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 207 


பின்னர்‌ இது அநேகமாகப்‌ பொதுவானதொரு வழக்காகவே 
ஆகிவிடுகிறது. நீண்ட ஓரசையின்‌ இறுதியில்‌ ரகர மெய்‌ புகுத்தப்‌ 
படும்‌ நிலையும்‌ உண்டு. 
சான்று; கா > கார்‌ 
கோ > கோர்‌ 
இது இன்றும்‌ வழக்கில்‌ உள்ளது. 
ஒரு வேளை லகர மெய்க்‌ கிளை மொழிகளும்‌ ரகரமெய்க்‌ கிளை 
மொழிகளும்‌ என இருந்திருக்கக்‌ கூடும்‌, பழைய இலக்கண ஆசிரியர்‌ 
களால்‌ குறிக்கப்பெற்ற மாற்றத்தை நோக்குக. 
பந்தல்‌ > பந்தர்‌ 
சாம்பல்‌ 2 சாம்பர்‌ 
ற்‌, உ ர்‌, மாற்றம்‌ இருக்கும்‌ பொழுதும்‌ ரகர மெய்யும்‌ 
லகர மெய்யும்‌ உறழ்‌(ச்சி) ஒலிகளாக வருகின்றன. 
அரற்றி 2 அலற்றி 
கழறுக > கழருக 5 கழலுக 


1. பழைய வடிவங்கள்‌ 
. 7. அ. மாற்று வடிவங்கள்‌ 
“ஈந்து”, “ஈத்து” என்பதற்கு இணையான மாற்று வடிவங்கள்‌ 
இக்காலத்திலும்‌ வருகின்றன. 
“வளர்த்து” என்பதற்கு வளர்ந்து”. 
“பூட்டு, என்பதற்கு “பூண்டு”, 
4, 7, 7. ஆ. ஒரு வினைமுற்று வடிவம்‌ 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ 
அதன்‌ ஆசிரியர்‌ திருநெல்வேலி மாவட்டக்‌ கிளைமொழி வழக்கு 
களையும்‌, குறவர்‌ சமூக வழக்குகளையும்‌ புகுத்தியுள்ளார்‌. குறவர்‌ 
சொல்‌ வழக்கு அமைப்பு (Word Pattern) ஒன்று மட்டும்‌ இங்கு 
ஆராயப்படும்‌. படர்க்கை நிகழ்காலப்‌ பலவின்பால்‌ வினைமுற்று 
*போகின்னும்‌” என வருகிறது. இதனது வாய்பாடு “வேர்‌ - இன்‌ 
* உம்‌” என்பதாகும்‌. பன்மையைக்‌ குறிக்கும்‌ பழைய விகுதியான 
மகர மெய்‌ “உம்‌” என்பதில்‌ உள்ளது. இதற்கு முன்வரும்‌ “இன்‌” 
விகுதி இறந்தகாலம்‌ காட்டவில்லை. “செய்யுன்‌” என்னும்‌ பழைய 


208 தமிழ்‌ மொழி வரலாது 


வாய்பாட்டை இது நினைவுபடுத்துகிறது. உகரம்‌ இங்கு இகரமாக 
மாறியுள்ளது. னகர விகுதி ஒருமையைக்‌ காட்டும்‌ நிலை வழக்‌ 
இழந்தது. வழக்கு மிகுதியான “செய்யும்‌” என்னும்‌ வடிவத்தோடு 
ஒப்புமையாக்கமாக மகர மெய்‌ சேர்க்கப்பட்டது. தெலுங்கில்‌ 
உள்ள *சேயுனு' வாய்பாடு மகர மெய்யுடன்‌ வருவதாகக்‌ கருத 
இடமுண்டு. ஈற்றில்‌ உள்ள உகர மெய்‌, அதற்கு முன்னர்‌ உள்ள 
னகர மெய்யால்‌ மூக்கொலிச்‌ சாயல்‌ பெறுவதன்‌ விளைவு இது 
வாகலாம்‌. மூக்கொலிச்‌ சாயல்‌ பெற்றது மெல்லின மெய்‌ ஒன்று 
சேர்த்து எழுதப்பட்டது. (செயுனும்‌) “செய்யும்‌? என்பதனோடு 
கூடிய ஒப்புமையாக்கமும்‌ இங்குச்‌ செயற்படுவதாகலாம்‌. 
4. 1. 2. 1, அ. சொல்லரக்க அசையுடன்‌ கூடிய வேர்கள்‌ 
இக்கிளை மொழியில்‌ மேலும்‌ மேலும்‌ பல சொற்கள்‌ சொல்‌ 
லாக்க விகுதியைப்‌ பெற்று வருகின்றன. 
அழு ரகு 2 அழுகு 
சிற க்கு சிறக்கு 
தழை ர க்கு 5 தழைக்கு 
தரு ரகு 5 தருகு 
"கண்ட்‌ என்பதற்குப்‌ பதில்‌ “‘காண்ட' என்பது போன்ற 
வடிவங்கள்‌ காணப்படுகின்‌ றன. பழங்காலத்துக்‌ களைமொழிகளிலும்‌ 
இது காணப்படுகிறது. 
4. 1. 2. 1. ஆ. அவற்றிலிருந்து வரும்‌ தொழிற்பெயர்‌ 
“பல்‌” என்னும்‌ வேர்‌ வினையாவதற்கு, குகரச்‌ சொல்லாக்க 
அசையைப்‌ பெறுவதற்கு முன்னர்‌ ஓர்‌ உகரத்தைப்‌ பெறுகின்றது. 
பல்‌ கு உ பலுகு 
ககரத்தை இரட்டிக்க இது தொழிற்பெயராகிறது. 
சான்று : பலுக்கு 
்‌குளிக்கு”, *குளிக்கில்‌” போன்றவற்றையும்‌ நோக்குக. “குளிக்‌ 
கையில்‌” என்பதற்குப்‌ பதில்‌ “குளிக்கு” என்பது வருகிறது. “குளிக்கை” 
என்னும்‌ தொழிற்பெயருக்குப்‌ பதில்‌ “குளிக்கு” என்பது வந்திருக்கக்‌ 
கூடும்‌. “இருக்கையில்‌” என்பதற்குப்‌ பதில்‌ “இருக்கில்‌” என்பது 
வருவதை நோக்குக. இலக்கிய மொழியிலும்‌, களைமொழிகளிலும்‌ 
இவ்‌ வடிவங்கள்‌ தொழிற்‌ பெயரின்‌ நிபந்தனைப்‌ பொருளில்‌ வரு 
வதைக்‌ குறிக்கும்‌; தொழிற்பெயரின்‌ இடப்பொருளை அன்று. 


15 கலித்தொகை, 144: காண்டை என வருதல்‌ காண்க 


பல்லவர்‌, சோழர்‌, தாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 209 


4-1 2.1. இ. நிபந்தனை அல்லது வரைவுப்‌ பொருள்‌ வினையெச்சம்‌ 

இக்‌ களைமொழியில்‌, *செய்தால்‌' என்னும்‌ நிபந்தனைப்‌ 
பொருள்‌ தரும்‌ வடிவத்திற்குப்‌ பதில்‌ 'செய்கின்றால்‌' என்த 
மற்றொரு வடிவமும்‌ வளர்ச்சி பெற்றுள்ளது. நிகழ்கால விகுதியான 
“கின்ற” என்பது இங்கு இருப்பது குறிக்கத்தக்கது. “நீர்‌ ஆடுகின்‌ 
ரூல்‌” என்பதையும்‌ நோக்குக. 'செய்து' என்னும்‌ இறத்தகால 
வடிவத்திலிருந்து “செய்தல்‌” வருவது போல, “நடப்பு' என்னும்‌ 
இறப்பு அல்லாக்‌ காலங்‌ காட்டும்‌ வடிவத்திலிருந்து “நடப்பின்‌' 
என்பது வருவது போல, *செய்கன்று' என்னும்‌ நிகழ்கால வடிவத்‌ 
திலிருந்து (செய்கின்றால்‌” என்பது வருகிறது. ஆனால்‌ நிபந்தனையைக்‌ 
காட்டுவனவற்றில்‌ காலம்‌ குறிக்கப்படுவது இல்லை. பிற இடங்களில்‌ 
காணப்படாத பழைய வினையெச்சமாகிய *செய்கின்று” என்பது 


இங்குக்‌ கிடைக்கிறது. 


4, 7. 2. 7. ௬, 

செய்தால்‌ - உம்‌ என்பது வினையெச்சமாக வளர்ச்சியுறுகிறது. 
“அது செய்யப்பட்டிருந்தாலும்‌ கூட” என்னும்‌ பொருளில்‌ இது 
வருகிறது. 
4, 1.2.1.௨ 

“செயலும்‌' [செய்‌ 4 அல்‌ (தொழிற்‌ பெயர்‌ விகுதி) -- உம்‌] 
என்பது வினையெச்சமாக வளர்ச்சியுறுகிறது. “செய்து முடிந்த 
உடன்‌” என்னும்‌ பொருளில்‌ இது வருகிறது. இதனது ஆட்சி 
சங்க காலத்திலேயே தொடங்குகிறது. எனினும்‌ பிற்காலத்திலேயே 
வழக்கு மிகுகிறது.!* 
4, 7. 2. 1. ஊ. ஒப்புமை 

ஒப்புமைகள்‌ ஒரு தொடரால்‌ குறிக்கப்படுகன்‌ றன. இத்‌ 
தொடரில்‌ ஒப்புமைக்குரிய பொருள்‌ எழுவாயாக வரும்‌. எப்‌ 
பொருளோடு ஒப்பிடப்படுகிற தோ அப்பொருள்‌ செயப்படு பொரு 
ளாக வரும்‌. மேலும்‌ “காட்டு” அல்லது பார்‌” என்னும்‌ வேர்ச்‌ 
சொன்‌ நிபந்தனை சுட்டிய வடிவமாக மாற்றப்பட்டுப்‌ பின்னர்‌ 
“உம்‌” விகுதி சேர்க்கப்பெற்று வரும்‌. 

சான்று : “இது அதைப்‌ பார்க்கிலும்‌ நல்லது'” 

“இது அதைக்‌ காட்டிலும்‌ நல்லது.” 





16 தொல்காப்பியம்‌, 74, சேனாவரையர்‌ கரை, 


210 தமிழ்‌ மொழி வரலாறு 


“அதை” என்பதை விடுத்து “எல்லாவற்றை” என்னும்‌ சொல்லை 
ஆள, "உச்ச உயர்நிலை” (Sபறerlative) உணர்த்தப்படுகிறது. “எல்லா 
வற்றை” என்பது “எல்லாம்‌” என்பதுடன்‌ இரண்டாம்‌ வேற்றுமை 
உருபு சேர்ந்த வடிவமாகும்‌. “காட்டிலும்‌” முதலானவை ஒப்புமைப்‌ 
பொருள்‌ உணர்த்தும்‌ விகுதிகளாகிவ்றன . 


4. 1. 2,2 ஆ “மை விகுதியுடைய மெயர்ச்‌ சொற்கள்‌ 
தொழில்‌ அல்லது பண்புப்‌ !பெயசான “கனிவு' என்பது 
“சனிமை” என்றாநிறது. வெண்மை, பொறுமை போன்ற “மை” விகுஇ 
யில்‌ முடியும்‌ வழக்கு மிகுந்த பண்புப்‌ பெயர்களில்‌ இருந்து ஓப்புமை 
யாக்கமாக அவ்வடிவம்‌ தோன்றியிருக்கலாம்‌. 
4. 1. 2.2 ஆ மை விகுதியுடைய வினையெச்சம்‌ 
பழங்காலத்திலேயே “மை” விகுதி முதலில்‌ எதிர்மறைப்‌ 
பெயரெச்சத்துடன்‌ சேர்க்கப்பட்டது. பின்னர்‌ பிற பெயரெச்சம்‌ 
களுடன்‌ *செயலையும' குறிக்கும்‌ தொழில்‌ அல்லது பண்புப்‌ 
பெயரைத்‌ தோற்றுவிக்கச்‌ சேர்க்கப்பட்டது. 
செய்யாமை 
செய்தமை 


செய்கின்றமை 


இது “மை” என்பதைத்‌ தலைச்‌ சொல்லாகக்‌ கொண்டு (Head 
Word) பெயர்ச்‌ சொல்‌ வேர்‌ அதற்கு அடையாகச்‌ சேர்க்கப்படுகி 
வாய்பாட்டு முறைமையாகும்‌. “மை” என்பதை பழைய பெயர்ச்‌ 
சொல்லாகக்‌ கருதலாம்‌. தெலுங்கில்‌ இது 'பெய்‌' என வருகிறது. 
இது தமிழிலும்‌ கூட “உடம்பு” எனப்‌ பொருள்‌ படுகிறது. “இயல்பு' 
அல்லது “தன்மையை” மை விகுதி குறிக்கிறது. எதிர்மறைப்‌ 
பெயரெச்சத்துடன்‌ 'மை' விகுதியைச்‌ சேர்க்க வினையெச்சம்‌ 
தோன்றுகிறது. இது கலித்தொகையின்‌ காலத்திலேயே காணப்படு 
கிறது. சான்று : கூறாமை 


4.1.2 2. இ. மை மல்‌ 

செய்யாமை என்பதற்குப்‌ பதில்‌ *செய்யாமல்‌' என்ற 
வடிவம்‌ பிற்காலத்தில்‌ இடம்‌ பெறுகிறது. -ஐ 5 -அல்‌; “செய்யாமை” 
என்னும்‌ பண்புப்‌ பெயரிலிருந்து வினையெச்சத்தை வேறுபடுத்து 
வதற்கு இவ்விகுதி வந்திருக்கலாம்‌. | 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 211 


4. 1.3 ஏதிர்மறைத்‌ தொடர்‌ 
4.1.3. அ பழையவடிவங்கள்‌ 


பகுப்பு வடிவம்‌ (Ati! Form) தொகுப்பு வடிவத்திற்குப்‌ 
பதில்‌ (Synthetic Form) வருமிடங்களும்‌ உண்டு. இந்தோக்கில்‌ 
ஆராய்கையில்‌ எதிர்மறை வினைகளின்‌ வளர்ச்சி சுவையானதாக 
உள்ளது. 'செய' என்னும்‌ எச்சத்துடன்‌ அகர உருபைச்‌ சேர்க்கப்‌ 
பழைய எதிர்மறை வடிவமான “செயா” என்பது திடைக்கிறது- 
பெயரெச்ச விகுதியான அகரத்தை இதனுடன்‌ சேர்த்தாலும்‌ அதே 
வடிவமே கிடைக்கிறது, இதனோடு .பால்‌ விகுதிகளைச்‌ சேர்க்கச்‌ 
“செயான்‌? முதலான வடிவங்கள்‌ கிடைக்கின்றன. *ஆன்‌' விகுதி 
பல பொருள்‌ கொண்டுள்ள விகுதியாகும்‌. எதிர்மறை காட்டும்‌” 
இடைச்‌ சொல்லாகிய அகரமும்‌, பெயர்ப்பதிலி விகுதியாகிய “அன்‌ * 
என்பதும்‌ சேர்ந்து “ஆன்‌” விகுதியாகிறது. மிகுதியும்‌ வழக்கில்‌ 
உள்ள உடன்பாட்டு வினையெச்சமாகிய “செய்து” பெயரெச்சமாகிய, 
“செய்த” என்பவற்றோடு ஒப்புமையாக்கமாக எதிர்மறை வடிவங்‌ 
களும்‌ “செய்யாது”? 'செய்யாத” என்றாகின்றன. வார்‌- அல்‌-அன்‌” 
போன்ற வடிவங்கள்‌ சங்க காலத்தில்‌ காணப்படுகின்‌ றன. எனவே 
அகரம்‌ “அல்‌” என்பதன்‌ மாற்று வடிவமே என்பது தெளிவு. பல 
இடங்களில்‌ “அல்‌” என்பதிலுள்ள லகர மெய்‌ கெடுகிறது. 


4.1.3 ஆ. பிறிதொரு வடிவம்‌ 
“செய்யான்‌” என்னும்‌ எதிர்மறை வினைமுற்றில்‌ மூன்று கருத்‌ 
துக்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
1 கர்த்தா 
2 செயல்‌ 
3 எதிர்மறை 


இக்கருத்துக்கள்‌ தொக்க இவ்வடிவத்தில்‌ எந்த ஒன்றையும்‌ 
சிறப்புப்படுத்திக்‌ கூறமுடியாது. இதில்‌ “காலம்‌” (1656) சூழ்நிலை 
யாலன்றித்‌ தெளிவுபடாது. இக்குறைபாடு 'ரெய்திலன்‌' என்னும்‌ 
புதிய வடிவத்தைத்‌ தோற்றுவிப்பதால்‌ சரி செய்யப்படுகிறது. 
“செய்து” என்பது பழைய வினையெச்ச வடிவமாகும்‌. 'இலன்‌' 
என்பது *இல்‌” என்னும்‌ வேரிலிருந்து வந்த ஆக்கப்‌ பெயராகும்‌. 
“இல்‌” என்பது எதிர்மறையைக்‌ குறிக்கும்‌ பெயர்ச்சொல்‌ வேராகும்‌. 
,;இல்‌” “அல்‌” என்பவற்றுக்கிடையில்‌ ஒரு வேறுபாடு உண்டு. “அல்‌: 
என்பது ஒரு 


6 


என்பது முழுமையான எதிர்மறையாகும்‌. “அல்‌ 


212 தமிழ்‌ மொழி வரலாறு 


குறப்பிட்ட தன்மை அல்லது நிலையின்‌ எதிர்மறையாகும்‌. பழநீ 
தமிழில்‌ இவ்வேறுபாடு ஆழமாக வேரூன்றவில்லை. எனவே தான்‌ 
“செய்கு * அலன்‌ உ செய்கலன்‌” என்பது வழக்கில்‌ உள்ளது. குகரசி 
சொல்லாக்க விகுதி இங்கு இருப்பதைக்‌ காணலாம்‌. 'வந்து -- இலன்‌: 
என்பது (பொன்‌ -- இலன்‌” என்பதைப்‌ போன்றதே. வந்து' என்பது 
'பொன்‌' என்பதைப்‌ போலப்‌ பழங்காலத்தில்‌ பெயர்த்தன்மை 
புடையதாக இருந்தது என்பதை இது மீண்டும்‌ வலியுறுத்துகிறது. 
“செய்து -- அன்று உ செய்தன்று'!£ என்பதையும்‌ நோக்குக. ஆனால்‌ 
“செய்து” என்பது வினையெச்சமாக கருதப்படும்‌ பொழுது, “இலன்‌” 
என்னும்‌ பெயரோடு வரும்‌ வினையடை அமைப்பை விளக்குவது 
சிரமமாகிறது, எனவே இத்தொகை “இல்‌” என்னும்‌ எதிர்மறை 
எச்சத்தோடு கூடிய ஒரே சொல்லாகக்‌ கருதப்படலாயிற்று, எனவே 
இங்கு இறந்த காலமும்‌ காட்டப்படுகிறது. இவ்‌ஆட்சி புறநானூற்‌ 
றின்‌ அளவுக்குப்‌ பழமையானது, “போர்ப்பித்திலது' என்பது புற 
தானூற்றில்‌ வருகிறது.!* ஆனால்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ இவ்வழக்கு 
மேலும்‌ மிகுகிறது. பின்னர்‌ நிகழ்கால இடைநிலைகள்‌ வளர்ச்சி 
யுற்றதும்‌ 'செய்கின்றிலன்‌” என்ற வடிவம்‌ ஆட்சி பெறுகிறது. 
இங்ஙனம்‌ இறந்த காலத்திற்கும்‌ நிகழ்காலத்திற்கும்‌ தனித்தனி 
வடிவங்கள்‌ உள்ள நிலையில்‌ காலங்காட்டும்‌ உருபில்லாப்‌ பழைய 
வடிவம்‌ எதிர்காலத்திற்கு உரியதாகிறது. 
4. 1.3. இ. பகுப்பு வடிவம்‌ 
பகுப்பு வடிவ வளர்ச்சியும்‌ உண்டு. 
சான்று : 'செய்யவில்லை” 
அதாவது “செய்‌” என்னும்‌ வினையெச்சம்‌, எதிர்மறை வடிவ 

மான “இல்லை என்பதுடன்‌ எல்லா இடங்களுக்கும்‌ எண்களுக்கும்‌ 
வருகிறது. எதிர்மறையைக்‌ காட்டுவதற்கு இது மிஃவும்‌ வசதி 
யான வடிவமாகும்‌. கர்த்தாவை இங்குத்‌ தனியாகக்‌ கூறிவிட 
முடியும்‌. அதனாலேயே அக்கருத்தினை வலியுறுத்திச்‌ சொல்லவும்‌ 
முடியும்‌. 

சான்று : “அவன்‌ செய்ய- வ்‌ - இல்லை” 

இங்ஙனம்‌ காலமும்‌ தனியே சுட்டப்படுகிறது. 

சான்று: *அவன்‌ நேற்றுச்‌ - செய்ய - வ்‌ - இல்லை” 
17 நற்றிணை, 30 
18 புறநானூறு, 286 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 213 


“செய்ய -- இல்லை என்பன இரு தனிச்சொற்களாதலின்‌ 
அவை தனித்தனியே வலியுறுத்தப்படலாம்‌. பேச்சு மொழியில்‌ 
“செய 4 இல்லை' என்ற இரு சொற்களும்‌ 'செய்லே' என ஒரே 
சொல்லாகிறது. இங்கு லே” என்பது வெறும்‌ எதிர்மறை இடை 
நிலையாகும்‌. 

4 2. பெயர்ச்‌ சொற்கள்‌ 
4. 2.1. அ வேற்றுமைகள்‌ 


சமஸ்கிருத. மொழிப்‌ பயிற்சியின்‌ விளைவாகச்‌ சமஸ்கிருத 
மரபுத்தொடர்களும சொற்றொகுதியும்‌ தமிழ்‌ வழக்காற்றைப்‌ 
பஈ திக்கின்‌ றன. இப்போக்கு பதினோராம்‌ தாற்றாண்‌ டில்‌ வீச 
சோழியத்தில்‌ உச்சக்கட்டத்தை அடைந்தது. தமிழ்வேற்றுமை 
கள்‌ சமஸ்கிருத வேற்றுமைகளுடன்‌ ஓத்தனவாக எண்ணப்‌ பெற்றன, 
இதில்‌ வேற்றுமையுருபேற்ற பெயர்ச்சொற்கள்‌ வினையடைகளா 
கின்றன. இந்தியா பொதுத்தன்மை கொண்ட மொழிகளின்‌ வழன்‌ 
இடமாக (1119019116 Area) மாறியது. இதன்‌ விளைவை இந்திய 
மொழிகளின்‌ வேற்றுமை அமைப்புக்களில்‌ காணலாம்‌. இரண்டாம்‌ 
வேற்றுமை, ஆறாம்‌ வேற்றுமை முதலிய பொதுவான அடிப்படை 
கள்‌ இம்மொழிகளில்‌ உண்டு, அடைத்‌ தொடர்கள்‌ வேற்றுமை 
களாக வளர்ச்சியுற்றமை, சமஸ்கிருதச்‌ செல்வாக்கால்‌ வலுப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. நான்காம்‌ வேற்றுமை உண்மையான 'கொடைப்‌ 
பொருள்‌” வேற்றுமையாகிறது; ஐந்தாம்‌ வேற்றுமை உண்மையான 
“நீங்கல்‌ பொருள்‌” வேற்றுமையாகிறது. ஆனால்‌ வேறு சில மாற்றங்‌ 
களுக்கான தொடக்கத்தை இம்‌ மூலாதாரங்களைக்‌ கொண்டு விளக்க 
முடியாது. கருவிப்‌ பொருள்‌ வேற்றுமையும்‌ உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ 
வேற்றுமையும்‌ ெதெனிவாக வேறுபடுந்தப்படலாயின. கருவிப்‌ 
பொருள்‌ வேற்றுமைக்கு “அல்‌” என்பது, உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ 
வேற்றுமைக்கு *ஓடு” என்பதும்‌ வேற்றுமை உருபுகளாயின. கருவிப்‌ 
பொருள்‌ வேற்றுமை நீங்கற்‌ பொருள்‌ வேற்றுமையுடன்‌ ஒன்றாகும்‌ 
போக்கும்‌ உள்ளது. 


சான்று: புகையுடைமையின்‌ ' 
அல்லது 
“புகையுடைமையால்‌” 
இடப்பொருள்‌ வேற்றுமையும்‌ நீங்கற்‌ பொருள்‌ வேற்று 
மயைம்‌ ஒன்றாகும்‌ போக்குள்ளது. நீங்கற்‌ பொருள்‌ வேற்றுமை 


214 தமிழ்‌ மொழி வரலாறு 


நீங்கற்‌ பொருளைத்‌ தரும்‌ வினையைக்‌ கொண்டே வேறுபடுத்தப்‌ 
படுகிறது. இவ்வேறுபாடு வேற்றுமை உருபின்‌ அடிப்படையில்‌ 
அமைவதன்று. 

வேற்றுமை உருபுகளின்‌ ஆட்சி இக்காலத்தில்‌ மிகுகிறது, 
தமிழின்‌ இந்நிலை பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த நன்னூலி 
லிருந்து தெளிவாகப்‌ புலப்படுகிறது. சாரியைகள்‌ பொருளற்றவை 
யாகனறன. பெயர்ச்‌ சொற்களில்‌ சாரியைகளின்றி வேற்றுமை 
உருபுகளைச்‌ சேர்க்கின்ற வழக்கைக்‌ காண்கிறோம்‌. திருக்குறளில்‌ 
கூட இப்போக்கு உள்ளது; அந்நூலில்‌ “அத்து” இன்றி “இல்‌” 
சேர்க்கப்படுகிறது. இது பின்னர்ச்‌ செய்யுள்‌ வழக்காகி விட்டது. 
“மாடத்துக்கு' என்பதற்குப்பதில்‌ “மாடக்கு” என்பதை நன்னூலார்‌ 
கையாளுகிறார்‌. 
ஆ. பழைய உகுபுகளின்‌ (Mலாறhs) வழக்கு குறைதல்‌ 

சில பழைய வேற்றுமை உருபுகளின்‌ வழக்கு காலப்போக்கில்‌ 
குறையத்‌ தொடங்குகிறது. வயின்‌, மிசை, கண்‌, உழி 
ஆகிய இடப்‌ பொருள்‌ வேற்றுமை உருபுகளும்‌ உளி என்னும்‌ கருவிப்‌ 
பொருள்‌ வேற்றுமை உருபும்‌ வழக்கா ற்றிலிருந்து குறைகின்றன. 
“அன்‌” சாரியை “இன்‌” சாரியைக்கு இடந்தருகிறது. “இன்‌” வேற்றுமை 
உருபு வரும்‌ பொழுது, *இன்‌' சாரியை வராது என்ற விதியானது 
எல்லா இடங்களிலும்‌ ஒரே மா திரிய ஈகப்‌ பின்பற்றப்படவில்லை. 
*கற்பினின்‌” என்ற வடிவம்‌ சங்க பாடல்களிலேயே வருகிறது. 
உயர்‌ திணைப்‌ பெயர்களோடு சாரியையைகள்‌ பயன்படுத்தப்பட 
லாயின. *அவையத்தானும்‌” (அவை - அத்து 4 ஆன்‌) என்பதில்‌ 
உள்ளது போல இரட்டைச்‌ சாரியைகள்‌ ஆட்சிக்கு வந்தன. 
இ. வேற்றுமை உருபில்‌ மரற்றம்‌ 

ஈற்று மூக்கொலியான னகர மெய்‌ மூக்கொலித்‌ தன்மையை 
இழந்து லகர மெய்யாவதால்‌ மூன்றாம்‌ வேற்றுமை உருபான 'ஆன்‌ 
உ ஆல்‌” எனவும்‌ ஐந்தாம்‌ வேற்றுமை உருபான “இன்‌ 5 இல்‌” 
எனவும்‌ பலவிடங்களில மாறுகின்றன. உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ 
வேற்றுமை உருபான “ஒடு 5 ஓடு: என்றாகிறது. 
ஈ. சொல்லுருபு 

பழைய வேற்றுமை உருபுகளுக்குப்‌ பதில்‌ சில சொற்களே 
வேற்றுமை உருபுகளாக வருகின்றன. 'கொண்டு” என்னும்‌ சொல்‌ 
கருவிப்‌ பொருள்‌ வேற்றுமையை உணர்த்துகிறது. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 213 


சான்று : வாள்கொண்டு 
“பொருட்டு', “ஆக” ஆகிய சொற்கள்‌ நான்‌ காம்‌ வேற்று 
மையை உணர்த்துகின்றன. “ஆக என்னும்‌ சொல்லுருபு பழைய 
குகர விகுதியுடன்‌ வருகிறது. 
சான்று : “அவன்‌ பொருட்டு” 
“அவனுக்காக” 
ஐந்தாம்‌ வேற்றுமை “இருந்து”, “நின்று” முதலிய சொல்‌ 
லுருபுகளைப்‌ பெறுகிறது. 
சான்று : 'வீட்டில்‌ இருந்து” 
“வீட்டில்‌ நின்று 
ஆரும்‌ வேற்றுமை *உடைய' என்பதைப்‌ பெறுகிறது. 
சான்று: அவனுடைய” 


பொதுவாக இடப்பொருளை உணர்த்தும்‌ எச்சொல்லையும்‌ 
ஏழாம்‌ வேற்றுமை உருபாகப்‌ பயன்படுத்தும்‌ மரபு முன்னேர 
தோன்றிவிட்டது. ஓகாரம்‌ அல்லது ஏகாரத்தைப்‌ பெயர்ச்சொல்‌ 
லுக்கு முன்னுருபாக (Pre-posiion) விளி வேற்றுமை பெறுகிறது. 
சங்கப்பாடல்களில்‌ பிந்தியவற்றில்‌ இவ்‌ இயல்புகள்‌ காணப்படு 
இன்றன. இச்‌ சொல்லுருபுகள்‌ பிற்காலத்தில்‌ தான்‌ தனி வேற்றுமை 
உருபுகளாக வளர்ச்சியுற்றன. 
4, 2, 2 பெயர்ப்பதிலிகள்‌ 

சுட்டுப்‌ பெயரடி உகரம்‌ மெல்ல மறைகிறது. “வ” என்பது 
போன்ற வடிவங்களும்‌ மறைகின்றன. “இதா” (பின்னர்‌ இவ்வடிவம்‌ 
“இந்தா” என்றாயிற்று) என்பது போன்ற வடிவங்களின்‌ வழக்கு 
மிகுகின்றது. 
4. 2 2.2 தனிநிலையாக இருக்கும்‌ பெயர்ப்பதீலி (Primary Pronoun 
அ. தன்மை 

தொல்காப்பியர்‌ 'நான்‌' என்பதைக்‌ குறிக்கவில்லை. “தாம்‌” 
என்பது முன்னிலையை உளப்படுத்தும்‌ தன்மைப்‌ பன்மையாயின்‌, 
அதற்கு இணையான ஒருமை வடிவம்‌ ஒன்று இருக்க முடியாது. ஆனால்‌ 
்‌ என்பவற்றுக்கு இனையாக, ஒப்புமை 


யாம்‌, “யான்‌ 
யாக்கமாக நாம்‌ என்பதற்கு “நான்‌' என்ற ஒருமை வடிவம்‌ 
தோன்றியது. கன்னடத்தில்‌ கூட “நான்‌' என்பது பின்னாளில்‌ 


புகுந்ததேயாகும்‌. ஆனால்‌ இவ்வடியம்‌ நடுத்திராவிட மொழிகள்‌ 


216 தமிழ்‌ மொழி வரலாறு 


அனைத்திலும்‌ காணப்படுவதையும்‌, யாழ்பாணக்‌ களை மொழியில்‌ 
இது விகுதியாக வருவதையும்‌ பஇங்குக்கருத்திற்கொள்ள வேண்டும்‌, 
இவ்வடிவம்‌ இலக்கிய மொழியில்‌ பழமையனராயினும்‌, கிளைமொழி 
களில்‌ பழங்காலத்திலேயே இருந்திருக்க வேண்டும, 
ஆ. முன்னிலை 

வேற்றுமை உருபேற்கத்‌ திரிந்த வடிவமாகிய “நுன்‌', “நும்‌' 
என்பதிலிருந்து ஒப்புமையாக்கமாக வந்துள்ளது. பல்லவர்‌ காலத்‌ 
தில்‌ இது தேவாரத்தில்‌ காணப்படுகிறது. ஆனால்‌ “உன்‌ என ஹும்‌ 
வடிவத்தைத்‌ தர இது கிளை மொழிகளில்‌ வழஙகியிருகக வேண்டும்‌. 
“நும்‌”, *நுன' என்பன பின்னர்‌ வழக்கு மிகுதியான “உம”, “உன: 
என்ற வடிவங்களைத்தந்தன. “நீவிர்‌”, உதீயிர்‌' ஆகியவற்றுக்குப்‌ 
பதிலாக நீர” என்னும்‌ வடிவம்‌ வளர்ச்சியுறுகிறது. 
இ. படர்க்கை 

பாலை வேறுபடுத்தாத “தான்‌”, 'தாம்‌' என்னும்‌ படர்க்கைப்‌ 
பதிலிகளுக்குப்பதில்‌ சார்புநிலைப்‌ பெயர்ப்பதிலிகளான (Derived 
Pronoun) “அவன்‌”, “அவள்‌” என்பன வழக்குப்‌ பெறுகின்றன, 
“தான்‌”, “தாம்‌” “தன்‌” “தம்‌” ஆகியன தற்சுட்டுப பெயர்களாகவோ, 
சாரியைகளாகவோ, அழுத்த அசைநிலைகளாகவே (Emphatic 
expletives) மிகுதியாகப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. பின்னர்‌ இவை 
காலப்‌ போக்கல்‌ வெறும்‌ இடைச்சொற்களாகவோ அலலது 
வேற்றுமை உருபுகளாகவோ ஆகின்றன. ஆரும வேற்றுமை உரு 
பான “உடைய” என்பதைப்‌ பெறும்‌ பொழுது பெயாச்‌ சொல 
லானது 'சொல்லொட்டு இயல்‌ நிலை விகுதி' (ஈரி) எதையும்‌ 
பெறுவதில்லை. ஏனெனில்‌ இரண்டாம்‌ வேற்றுமை உருபு பெற்றுள்ள 
பெயர்ச்‌ சொல்லுடன்‌ பயனிலையான “உடைய?” என்பது வருவம்த 
இங்குள்ள தொடரமைப்பாகும்‌. 
சான்று: மரமுடைய 

ஆனால்‌ இவ்‌ அமைப்பின்‌ தன்மை மறக்கப்பட்டு *'உடைய' 
என்பது ஆறாம்‌ வேற்றுமை உருபாகக்‌ கொள்ளப்பட்டது. அந்‌ 
திலையில்‌ பெயர்ச்சொல்‌ பிற வேற்றுமை உருபுகளை ஏற்கும்‌ பொழுது 
மாறும்‌ வேற்றுமைத்‌ திரிபை இங்கும்‌ பெறுகிறது. 

தவம்‌ -- அத்து ஏ ஐ உ தவத்தை 
தவம்‌ 4 உடைய 2 தவ-த்த்‌-- உடைய 

எழுவாய்‌ வேற்றுமை கூட அசைநிலைகளைப்‌ போலச்‌ சொற்‌ 
களைக்‌ கொள்கின்றது. இவற்றை வேற்றுமை உருபுகள்‌ எனச்‌ சில 
இலக்கண ஆசிரியர்கள்‌ குறிப்பிடுகின்‌ றனர்‌. 


பல்லவர்‌, சோழர்‌, நாயக்கர்‌ காலத்‌ தமிழ்‌ 29. 


“இராமன்‌ ஆனவன்‌” 
“தை ஆனவள்‌” 


தென்‌ மாவட்டக்‌ களைமொழிகளில்‌ பழைய இடப்பொருள்‌ 
வேற்றுமையை வலுப்படுத்த “வைத்து” என்பது வருகிறது. 


“ஊரில்‌ வைத்து-ப்‌-பார்த்தேன்‌”'' 


4. 2. 2, 2 விகுதிகள்‌ 
சமஸ்கிருத மொழியோடு ஒப்புமையாக்கமாகப்‌ பல புதிய 
விகுதிகள்‌ வருகின்றன. மேலும்‌ அரிய பழைய வடிவங்களும்‌ 
தொடர்ந்து போற்றப்பெற்று வழக்கில்‌ வருகின்றன. 
சாலி -- புத்திசாலி 
காரன்‌--- வேலைக்காரன்‌ 
அரவு -- தோற்றரவு (அரவு: தொழிற்பெயர்‌ விகுதி 
யான இது முன்னரே ஆட்சியில்‌ உள்ளது). 
4.3 தொடரியல்‌ 
4.3.1 பெயரெச்சம்‌ 


வினையெச்சங்களைப்‌ போல பெயரெச்சங்கள்‌ அடுக்கி வாரா. 
இறுதியாக உள்ள பெயரெச்சம்‌ தவிர ஏனையன வினையெச்சங்களாக 
மாற்றப்படும்‌. ஆனால்‌ திருவாசகத்தில்‌ பெயரெச்சங்கள்‌ குறிப்பாக 
எதிர்மறைப்‌ பெயரெச்சங்கள்‌ அடுக்கி வருவது காணப்படுகிறது." 
எதிர்மறைப்‌ பெயரெச்சமும்‌ “செய்து” என்னும்‌ வாய்பாட்டு வினை 
யெச்சத்தின்‌ எதிர்மறையும்‌ ஒத்த வடிவம்‌ கொண்டிருக்கின்‌ றன. 
பழைய விதியின்‌ படி அடுக்கின்‌ இறுதியில்‌ உள்ளதைத்‌ தவிர ஏனையன 
(செய்து என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சமாகக்‌ கொள்ளப்படும்‌. 
இது எப்படியாயினும்‌ இக்காலத்தில்‌ உடன்பாட்டுப்‌ பெயரேெச்சங்‌ 
களும்‌ அடுக்கி வருகின்றன. ஆறாம்‌ வேற்றுமை உருபை ஏற்ற 
வடிவம்‌ அடையாகவும்‌ வருகிறது. தனித்து வழங்காத வடிவங்களை 
உடைய அடைகளைத்‌ தவிர வேறு சொற்கள்‌ அதற்குப்‌ பின்னர்‌ 
வாரா. இதன்‌ விளைவாகப்‌ பல சொல்‌ தொகைகள்‌ (Multiple 
Compounds) தோன்றுகின்றன. ஆனால்‌ மாக புராண அம்மானையில்‌ 
ஆறாம்‌ வேற்றுமை உருபு ஏற்ற வடிவத்திற்குப்‌ பின்னர்‌ தனித்து 
வழங்கும்‌ அடை வருகிறது; '“மடிந்த''; “அந்த” என்ற அடைசொல்‌ 


9 திருவாசகம்‌, 488 


218 தமிழ்‌ மொழி வரலாறு 


“பிள்ளையின்‌” என்ற சொல்லின்‌ பின்‌ வருதல்‌ காண்க." வினையா 
லணையும்‌ பெயர்கள்‌ காலங்காட்டாமல்‌ முழுப்‌ பெயர்ச்‌ சொல்லா 
கன்‌ றன. 
. சான்று : 'கேட்டது' (வதந்தி என்பது இதன்‌ புதிய 
பொருள்‌) 


4.3.2 உரையரடல்‌ நடை 

மாகபுராண அம்மானையின்‌ மொழி பேச்சு மொழி 
போன்றுள்ளது. இடைநிறுத்தங்கள்‌, உடைந்த வாக்கியங்கள்‌ , சில 
இடங்களில்‌ எழுவாயும்‌ பயனிலையும்‌ இயைந்து வாராமை, பலவிடங்‌ 
களில்‌ காலங்காட்டுதலில்‌ தொடர்ச்சியின்மை ஆகிய போக்குகள்‌ 
காணப்படுகின்றன. வினைமுற்று அடுத்த வாக்கியத்தில்‌ எச்சமாக 
மீண்டும்‌ வருவது சாதாரணப்‌ பேச்சு வழக்கை நினைவுபடுத்துகிறது. 
“செய்து” என்னும்‌ வினையெச்சம்‌ ஓர்‌ வினையைக்‌ கொண்டு முடிதல்‌ 
வேண்டும்‌. இவ்வினைமுற்றின்‌ எழுவாய்‌ செய்து எனும்‌ வினையெச்‌ 
சத்தின்‌ எழுவாயாகவும்‌ இருக்க வேண்டும்‌. ஆனால்‌, இக்காலத்தில்‌ 
இவ்விதி பலவிடங்களில்‌ பின்பற்றப்படவில்லை, 
4.3.2 பிற வடிவங்கள்‌ 

வீரமாமுனிவர்‌ தமது பேச்சுத்‌ தமிழ்‌ இலக்கணத்தில்‌ அவர்‌ 
காலத்திய மரபுத்தொடர்கள்‌ சிலவற்றைத்‌ தருகிறார்‌. மாக புராண 
அம்மானைக்கான எனது முன்னுரையிலும்‌ ஒரு பட்டியல்‌ தந்துள்‌ 
ளேன்‌. திருக்குற்றுலக்‌ குறவஞ்சியில்‌ காணப்படும்‌ கிளை மொழிச்‌ 
சொற்களும்‌ தொகுக்கப்பட்டுள்ளன.”* 


வெல்க 


20 மாகபுராண அம்மானை, ற. XXVI 





21 A. Ramaswami: Tirikitaricappa-k-kavirayar. 
(Thesis awarded M. Litt. by the Annamalai University) 
இந்நூல்‌ இன்னும்‌ அச்சாகவில்லை. 


9 
தமிழ்‌ மொழியின்‌ புற ஹூலாறு 


அ. தமிழ்‌ மொழியிலிருந்து பிற மொழிகளுக்குச்‌ 
சென்றவை 
முன்னுரை 
தமிழ்‌ மொழியிலிருந்து, கலாச்சாரக்‌ கலப்பு காரணமாகப்‌ 
பிற மொழிகளுக்குச்‌ சென்றுள்ள சொற்களை, அவ ற்ப வெளி 
நாட்டவர்‌ எவ்வாறு ஓலிக்கக்‌ கேட்டனர்‌ என்னும்‌ மொழியியல்‌ 
- கண்ணோட்டத்தில்‌ ஆராய்வது சுவை பயக்கும்‌. 


ரூண்டர மொழிக்‌ குடும்பம்‌ 

முண்டா மொழிகளே திராவிட மொழிகளின்‌ மிகப்‌ பழைய 
அண்டை மொழிகளாகும்‌. இம்‌ மொழிகளை இக்கண்ணோட்டத்தில்‌ 
இன்னும்‌ ஆராயவில்லை. தமிழிலிருந்து வந்தவை என ஐயுறத்தக்க 
சில சொற்கள்‌ இவற்றில்‌ உண்டு. *மயூர' என்ற சமஸ்கிருதச்‌ 
சொல்‌ :மரக்‌' என்ற முண்டா மொழிச்‌ சொல்லிலிருந்து வந்தது 
என்பர்‌. அனால்‌ இச்‌ சொல்‌ பல திராவிடச்‌ சொற்களுக்கு மிக 
நெருக்கமாக உள்ளது எனக்‌ கருதப்படுகிறது. ஆஸ்திரேலிய-ஆசிய 
வடிவத்தில்‌ கூட :*ரக்‌' என்பது விகுதியாக உள்ளது; எனவே *ம' 
என்பது இங்கு வேர்‌ ஆகிறது. திராவிட மொழிகளில்‌ 'மயில்‌” 
அல்லது “மஞ்ஞை” என்பதன்‌ வேர்‌ “மா” அல்லது *மை” என்ப 
தாகும்‌. இதன்‌ பொருள்‌ “கருப்பு” அல்லது “நீலம்‌” என்பதாகும்‌. 
மயில்‌ அல்லது மஞ்ஞை என்னும்‌ சொற்கள்‌ திராவிட மொழிகளி 
லிருந்து முண்டா மொழிக்குப்‌ போயிருக்கலாம்‌. “முரள? என்ற 
முண்டா மொழிச்‌ சொல்லிலிருந்து “கேரள” என்ற சொல்‌ திராவிட 
மொழிகளுக்கு வந்ததாகக்‌ கூறுவர்‌. 'மு' என்னும்‌ முன்னொட்டுக்குப்‌ 
பதில்‌ “கே என்னும்‌ முன்‌ னொட்டு வந்தது என்பர்‌. “கேரள” 
திராவிட மொழியிலிருந்து கடன்‌ வாங்கப்பட்ட தாயிருக்கக்‌ கூடும்‌. 
“கேரள?” என்னும்‌ சொல்லில்‌ உள்ள “கே என்பதற்குப்‌ பதில்‌ 


220 தமிழ்‌ மொழி வரலாறு 


ஸம” அல்லது “மு” என்ற முண்டா மொழி முன்‌ ஒட்டு சேர்ந்திருக்க 
வேண்டும்‌. 
வடமர ழி 
i. வடமெரழிமில்‌ உள்ள தீராவிடச்‌ சொற்கள்‌ 

வடமொழிச்‌ சொற்கள்‌ பலவற்றை நேரடியாகத்‌ தமிழ்‌ 
வேர்களிலிருந்து வந்தன எனக்‌ காட்ட முடியாவிட்டாலும்‌, திராவிட 
வேர்களிலிருந்து வந்தன எனக்‌ காட்டலாம்‌ எனப்‌ பர்ரோ சுட்டிக்‌ 
காட்டியுள்ளார்‌. திராவிட மொழிகளுக்கும்‌ ஆரிய மொழிகளுக்கும்‌ 
இடையேயான உறவு பற்றிய பிரச்சனையானது சமீப காலத்தில்‌ 
இக்கல்‌ மிதந்ததாகிவிட்டது. இவ்‌ உறவு எப்பொழுது தொடங்கியது 
என்பதே இப்போதைய வினாவாகும்‌, 


மகஞ்சேதாரோ 


இந்து சமவெளி நாகரிகத்தின்‌ எழுத்துக்கள்‌ திராவிடமொழிக்‌ 
குடும்பத்தின்‌ பழைய கிளைமொழி ஒன்றினைக்‌ குறிக்கின்றன என 
ஹிராஸ்‌ பாதிரியார்‌ போனறோர்‌ கருதுகின்‌ றனர்‌. ஆனால்‌ சிந்து 
சமவெளி எழுத்துக்கள்‌ பற்றிய அவரது விளக்கம்‌, ஒரே குறியீட்‌ 
டிற்குத்‌ தன்னிச்சையான மாறுபட்ட ஓலி மதிப்பையும்‌ பொருளையும்‌ 
தரும்‌ போக்கை அடிப்படையாகக்‌ கொண்டது. எனவே அவரது 
முடிவுகள்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கனவல்ல. திராவிட மொழிகளைப்‌ 
பற்றிய சான்றுகள்‌ எதையும்‌ வேத காலத்திற்கு முற்பட்ட காலத்‌ 
திலிருந்து தர இயலவில்லை. 


ர திராவிட மொழி பற்றிய புதீர்‌ 

தென்னகத்தில்‌ கி. மு. 700க்கும்‌ கி.மு 400க்கும்‌ இடைப்‌ 
பட்ட காலத்தில்‌ கற்களால்‌ கட்டப்பட்ட துளையுடைய கல்லறை 
களையும்‌ இரும்பையும்‌ பயன்படுத்திய பெருங்கற்கால நாகரிகத்‌ 
தினர்‌ வாழ்ந்தனர்‌ என்னும்‌ உண்மையைப்‌ பிரம்மதகிரி அகழ்‌ 
வாராய்ச்சியைக்‌ கொண்டு வான்‌ பூர்ஹைமென்டெள (Vn Fiirer 
Haimendohf). என்பவர்‌ விளக்கியுள்ளார்‌." ஓரளவு வெளிநாட்டுச்‌ 
செல்வாக்குக்‌ கிட்டுயிருப்பினும்‌ கூட, அந்தாகரிகம்‌ உள்நாட்டி 
லேயே தோன்றி வளர்ந்திருக்க முடியாது எனக்கருதுகிறுர்‌. 
அவர்கள்‌ யாரை வெற்றி கொண்டார்களோ அப்பழங்குடியினரின்‌ 
மொழியைப்‌ பேசியிருக்க முடியாது என அவர்‌ உறுதியாகக்‌ 
| Christoph Von மான Haimendoht : 

Tamil Culture Vol. 2, pp 127 - 136, 1953 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 221 


கூறுகிறார்‌. இவ்‌ அகழ்வாராய்ச்சியில்‌ ஈடுபட்ட வீலர்‌ (Wheeler)என்‌ 
பார்‌ இம்முடிவுக்கு வரவில்லை. கற்களால்‌ கட்டப்பட்டதுளையுடைய 
கல்லறைகள்‌ இப்பெருங்கற்கால நாகரிகத்தினரின்‌ தனிச்‌ சிறப்பியல்பு 
என அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. இத்தகைய கல்லறைகள்‌ ஹைதரா 
பாத்திற்கு அருகிலும்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என அவர்‌ 
கூறுகிறார்‌. கி. மு. 1500க்கும்‌ பழமையானது எனக்‌ கருதப்படும்‌ 
இத்தகைய கல்லறைகள்‌ மேற்கத்திய நாடுகளிலும்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. இத்தகைய கல்லறைகள்‌ கராச்சிக்கு அருகிலும்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள்‌ 
கூறுவதாகவும்‌ இவர்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்தப்‌ பெருங்கற்கால 
நாகரிகம்‌ மேற்கில்‌ இருந்து வந்திருக்கலாம்‌ என்பதில்‌ உண்மையிருக்‌ 
கலாம்‌ எனப்‌ பொதுவாக அவர்‌ கூறுகிறார்‌; என்றாலும்‌ கூடவே 
இவற்றுக்கிடையேயான பெருத்த கால, இட வேறுபாடுகளையும்‌ 
வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌. 
மொழிப்‌ புதிர்‌ 

இந்தியாவின்‌ பெருங்கற்காலநாகரிகத்திற்கும்‌ மேற்கு ஆசியா, 
ஐரோப்பா ஆகியவற்றின்‌ பெருங்கற்கால நாகரிகங்களுக்கும்‌ 
"இடையே ஒருமைப்பாட்டிணைப்பு இருந்திருக்குமோ என்பதை 
இப்போதைக்கு ஆராயாது ஒதுக்கி வைப்பினுங்கூட, ஹைமெண்‌ 
டார்ப்‌ கூறிய மொழி பற்றிய முடிவுகளை நாம்‌ ஒப்புக்கொள்ள 
முடியாது. வென்றவர்கள்‌ தோற்றவர்களுடன்‌ மொழியில்‌ உறவு 
கொள்ள முடியாது அல்லது அவர்களின்‌ சொற்களைக்‌ கடன்‌ பெற 
முடியாது என்பதுவே மொழிபற்றிய அவரது முடிவாகும்‌. இலத்தீன்‌, 
கெல்டிக்‌ (Clic), ஜெர்மன்‌ ஆகிய மொழி பேசுவோரிடையே 
உள்ள உறவைச்‌ சுட்டிக்காட்டினால்‌ மட்டும்‌ இங்குப்‌ போதுமானது. 
எனவே திராவிட மொழிகள்‌ ஒரு பொழுதும்‌ வட இந்தியாவில்‌ 
பரவலாகப்‌ பேசப்பட்டிருக்க முடியாது என்ற அவருடைய வாதமும்‌ 
அடிபட்டுப்‌ போகின்றது. 
ரர்‌ கடன்‌ வரங்கல்கள்‌ 
வேட கரலத்தில்‌ கடன்‌ வாங்கப்பட்ட சொற்கள்‌ 

‘mayiira’ (மயூர), khala, phala’ முதலிய வடசொற்கள்‌ திரா 
விடச்‌ சொற்களோடு தொடர்புடையன என பர்ரோ கூறுகிறார்‌, 
“மயில்‌, களம்‌, பழம்‌”, என்னும்‌ வடிவங்கள்‌ இன்று கூடத்‌ தமிழில்‌ 
உள்ளன. “08/8” (பலம்‌) என்பது “வல்‌” என்னும்‌ திராவிட வேரி 


2 T. Burrow : BSOAS, 11, 603-610, 1945 


222 தமிழ்‌ மொழி வரலாறு 


லிருந்து வந்ததென எமனோ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. மூலத்திராவிட 
மொழியின்‌ காலத்திலேயே வகர மெய்‌ ஒலிப்புடைப்‌ பகர மெய்‌ 
யாக) மாறிவிட்ட திராவிடக்‌ களைமொழியொளன்‌ நிலிருந்து இச்‌ 
சொல்‌ கடன்‌ வாங்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. இந்தோ-ஐரோப்‌ 
பிய மொழியில்‌ ஒலிப்புடைப்‌ பகர மெய்யொலியன்‌ அரிதாகவே 
வருகிறது. இதை இந்தோ ஐரோப்பிய மொழி ஒலியனாக ஓப்புக்‌ 
கொள்ளா தவர்கள்‌, இது திராவிடத்திலிருந்து வந்தது என்ற கொள்‌ 
கையை ஒப்புக்‌ கொள்வர்‌. “bla” என்பதற்கான இந்தோ-ஐரோப்‌ 
பிய “இனச்‌ சொற்களின்‌? (C௦ஏாகீes) பொருள்கள்‌ ஒத்தவையாக 
இல்லையெனின்‌, இங்ஙனம்‌ ஒப்புக்‌ கொள்வதில்‌ தடையேதும்‌ இல்லை. 
இதிலிருந்து ரிக்வேத காலத்தவர்களோடு சேர்ந்து திராவிட மொழி 
பேசுவோர்‌ வாழ்ந்தனர்‌ என்பது புலனாகிறது. தொலைவிலுள்ள 
பஞ்சாபில்‌ கூட இச்சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. பலூச்சிஸ்‌ 
தானத்தில்‌ திராவிட மொழியான பிராகூய்‌ மொழி இருப்பது 
. இத்தகைய கொள்கைக்கு ஆக்கம்‌ தருநிறது. 
ர இந்திய ரூழலுக்கேற்ற சொற்கள்‌ 
எமனோ குறிப்பிடுவது போல, இந்தியாவிற்கு வந்த இந்தோ- 

ஐரோப்பியர்கள்‌ காலம்‌ செல்லச்‌ செல்ல இங்குள்ள செடி, கொடி 
கள்‌, விலங்குகள்‌, பறவைகள்‌ ஆகியவற்றின்‌ பெயர்களைப்‌ பயன்‌ 
படுத்தியிருக்க வேண்டும்‌. 

சான்று: 1 தமிழில்‌ உள்ள 'கைதை' என்பது வடமொழி 

யில்‌ *கைதகா” (8/6) என வருகிறது. 
தமிழ்‌ “ஏலம்‌” வடமொழியில்‌ “ஏலா: (6/5) என வருகிறது. 
தமிழ்ப்‌ “(பல்லி வடமொழியில்‌ “பல்லீ' (றய//1) என வருகிறது 
தமிழ்‌ “மயில்‌” வடமொழியில்‌ “மயூர” (௱௰மாப) என வருகிறது, 
தமிழ்‌ (எறும்புப்‌) புற்று” வடமொழியில்‌ *புத்திக' (Put[ika) என 
வருகிறது." 

எனவே வேதகாலத்தும்‌ அதற்குப்‌ பிற்பட்ட காலத்தும்‌ வட 
மொழியில்‌ திராவிடச்‌ சொற்கள்‌ காணப்படும்‌ வாய்ப்பைத்‌ தள்ளி 
விட முடியாது என்பது இதலிருந்து தெளிவாகிறது. 


க ஷே மூ 


3 M.B Emeneau: ‘Linguistic prehistory of India’’, Tamil 
Culture, Vol V. No 1, pp 50, 51. 


4 Ibid 


தமிழ்‌ மொழியில்‌ புற வரலாறு அன்னி 


4 திராவிட மொழிக்கு இன்றியமையாத சொற்கள்‌ 

தமிழில்‌ உள்ள நீர்‌, மீன்‌, மின்‌” முதலிய சொற்களுக்கு 
மூறையே வடமொழியில்‌ “நீர, மீன” என்னும்‌ சொற்கள்‌ உள்ளன. 
இச்சொற்கள்‌ எல்லா திராவிட மொழிகளிலும்‌ காணப்படுகின்‌ றன. 
இச்சொற்களுக்குப்‌ பதிலாக வேறு சொற்கள்‌ திராவிட மொழி 
களில்‌ கிடையாது. இச்சொற்களின்‌ றித்‌ திராவிட மொழிகள்‌ வேறு 
சொற்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடியாது. ஆனால்‌ இச்சொற்‌ 
களின்றி வேறு சொற்களை வடமொழி பயன்படுத்திக்‌ கொள்ள 
முடியும்‌. ஆகையால்‌ அவை திராவிடச்‌ சொற்களே ஆகும்‌ எனக்‌ 
கால்டு வெல்லும்‌ பிறரும்‌ குறிப்பிடுவர்‌. டர்னர்‌ (பாசா) என்பார்‌ 
பல வடமொழிச்‌ சொற்களைத்‌ திராவிட மூலங்களுக்குக்‌ கொண்டு 
வருகிறார்‌. குண்டர்ட்‌, கிட்டல்‌, கால்டுவெல்‌ முதலானோர்‌ திராவிட 
மொழி மூலங்களுக்கு இட்டுச்‌ செல்லத்தக்க வட சொற்களின்‌ 
பட்டியல்களைத்‌ தந்துள்ளனர்‌. சமீபத்தில்‌ பர்ரோ இத்தகைய 
நீண்ட பட்டியல்‌ ஒன்றைத்‌ தந்துள்ளார்‌. “ஆனால்‌ திராவிடச்‌ 
சொற்களா எனக்‌ கண்டறிவதற்குப்‌ பர்ரோ தாமே வகுத்துள்ள 
விதிகளுக்குள்‌ இச்சொற்பட்டியலில்‌ உள்ள எல்லாச்‌ சொற்களும்‌ 
பொருந்திவாரா??. (என்பர்‌ எமனோ ) 
புதிய ஆராய்ச்சி தேவை 

சில சொல்‌ விளக்கங்கள்‌ (Derivations) ஏறக்குறைய முற்றும்‌ 
பொருந்துவனவே ஆகும்‌. ஆய்வு முறைபற்றியும்‌, ஆராய்ச்சி 
யாளர்‌ தந்துள்ள சொற்பட்டியலிலுள்ள ஒவ்வொரு சொல்லைப்‌ 
பற்றியும்‌ புலமை வாய்ந்த அறிஞர்கள்‌ ஆராய்ச்சி செய்தல்‌ 
வேண்டும்‌. “திராவிட மொழிகளின்‌ வேர்ச்சொல்‌ அகராதி” எல்லாத்‌ 
திராவிட மொழிகளின்‌ வடிவங்களையும்‌ தருகிறது என்ற முறையில்‌ 
ஆராய்ச்சிக்குப்‌ பேருதவி புரிவதாகும்‌. இந்நூலில்‌ வகைப்படுத்தப்‌ 
பட்டுள்ள வடிவங்களை வடமொழி வடிவங்களுடன்‌ ஒப்பிட்டு ஆராய 
லாம்‌. ஆராய்ச்சி அறிஞர்கள்‌ செய்துள்ள முன்னோடியான பணி 
கள்‌ புதிய வழியை வகுத்துத்‌ தந்துள்ளன. 


கீழைநாடுகள்‌ 
சீனம்‌ 

.... கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே சீனாவுக்கும்‌ தென்‌ இந்தியா 
விற்கும்‌ இடையே பயன்மிகு தொடர்பு இருந்தது என்பது 
இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.* கி.பி. 100 ஆம்‌ 
* Pelliot in Toung Pai xiii, p 457, 1912 


224 தமிழ்‌ மொழி வரலாறு 


ஆண்டிற்கு முன்னர்‌ வாழ்ந்த “பான்‌ -கொள? (Pan-Kou) என்பரா 
பேரரசர்‌ வெளவின்‌ (4/௦ப) காலத்திலிருந்து *ஹ்வாங்‌-த்சே' 
(Houang-tche) அரசு சீனாவுக்குத்‌ திறை செலுத்தியது எனக்‌ 
கூறுகிறார்‌. வணிகர்கள்‌ வழங்கிய பரிசுப்‌ பொருள்‌ திறை எனக்‌ 
கருதப்பட்டது. 'ஹ்வாங்‌-த்சே' என்பது “காஞ்சி” என்பதோடு 
ஒலிச்சமன்பாடு உடையது என பெர்ராண்டு (Ferrand) என்பார்‌ 
கூறுகிறார்‌. பான்‌ கெளவின்‌ ஆட்சிக்‌ காலத்தைப்‌ பொறுத்த வரை 
யில்‌ இச்சமன்பாட்டை ஏற்பதற்கு வரலாற்று உண்மைகள்‌ எதுவும்‌ 
தடையாயில்லை. அக்காலத்தில்‌ னர்கள்‌ கடற்போக்குவரத்துக்கு 
அந்நியக்‌ கப்பல்களையே சார்ந்திருந்தனர்‌. கி. மு. முதலாம்‌ நூற்றாண்‌ 
டிலிருந்து முத்துக்கள்‌, விலை உயர்ந்த கற்கள்‌, விந்தைப்‌ பொருட்‌ 
கள்‌ முதலியன தென்னகத்திலிருந்து சீனாவிற்குக்‌ கடல்‌ வழியே 
சென்றன. எனவே 0080-1016 என்ற வடிவில்‌ காஞ்சி என்ற 
ஒரு சொல்லாவது தமிழிலிருந்து ன மொழிக்குச்‌ சென்றது என 


முடிவு கட்டலாம்‌.” 


தமிழிலிருந்து வந்ததாக ஒரு சப்பானியச்‌ சொல்லைக்‌ கூடக்‌ 
குறிப்பிட முடியவில்லை. ஆனால்‌ சீனாவிலும்‌ சப்பானிலும்‌ ஜென்‌ 
புத்தமதம்‌ காஞ்சியிலிருந்து கடல்‌ வழியே சென்ற புத்தவர்மன்‌ 
என்ற இளவரசனால்‌ தோற்றுவிக்கப்பட்டது. சப்பானின்‌ கடனா 
(Katana) நெடுங்கணக்கு வடிவத்தில்‌ தமிழின்‌ செல்வாக்கு இருப்ப 
தாக ஐயுறுதிறார்கள்‌ .£ 
சீங்களம்‌ 

முன்னரே நாம்‌ கண்டது போல, இலங்கையுடனான தமிழகத்‌ 
தின்‌ தொடர்பு மிக்கப்‌ பழமையானதாக இருந்திருக்க வேண்டும்‌. 
இக்காலச்‌ சிங்கள மொழியில்‌ பல தமிழ்ச்‌ சொற்கள்‌ காணப்படு 
இன்றன. சிங்கள யாப்பின்‌ தொடக்கம்‌ கூடத்‌ தமிழிலிருந்து வந்த 
தாகவே கருதப்படுகிறது. “தமிழன்‌” என்ற சொல்‌ சிங்களத்தில்‌ 
“பபப! என வழங்கப்படுகிறது. தமிழில்‌ மொழி முதல்‌ ஒலிப்புடை 
வெடிப்‌ பொலி வருவது சில இடர்ப்பாடுகளைத்‌ தருகிறது. கி. மூ. 
முதலாம்‌, இரண்டாம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சேர்ந்த இலங்கைக்‌ கல்‌ 
வெட்டுகளில்‌ 'பெருமகன்‌' முதலான தமிழ்ச்‌ சொற்கள்‌ வருகின்‌ றன. 


5 Nilakanta Sastri: Foreign Notices of South India 


6 Ibid 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 225 


உயிரிடை வெடிப்பொலி இவ்விடங்களில்‌ ஒலிப்பில்லாததாக எழுதப்‌ 
படுகிறது. பண்டைய சிங்களத்தில்‌ தமிழ்ச்‌ சொற்களை ஆராய்ந்து 
அறிவது நல்ல பயனைத்‌ தருவதாகும்‌, 
கீழைக்‌ கடற்‌ பகுதிகள்‌ 

சீமைக்‌ கடற்பகுதிகளுடனான தொடர்பும்‌ மிகப்‌ பழமை 
யானது. சம்பாவில்‌ (Cறழக) பரவியிருந்த வரிவடிவம்‌ தென்னிந்‌ 
- திய வகையிலிருந்து தோற்றம்‌ பெற்றதாகும்‌. தாய்லாந்தில்‌ 
கொண்டாடப்படும்‌ “தேசிய ஊஞ்சல்‌ திருவிழா” (National 
Swing Festival) ‘triam bave tripave’ எனப்‌ பெயர்‌ பெறுகிறது. 
மாணிக்கவாசகராலும்‌ ஆண்டாளாலும்‌ முறையே பாடப்பெற்ற 
நூல்களான *திருவெம்பாவை”்‌ திருப்பாவை என்பன அவை. 
இன்றுகூட இவை டிசம்பர்‌, சனவரி மாதங்களில்‌ பாடப்படுகின்‌ றன. 
இம்மாதங்களில்‌ தான்‌ ஊஞ்சல்‌ விழா நடைபெறுகிறது. சமயக்‌ 
குருமார்கள்‌ பயன்படுத்தும்‌ ஓலைச்‌ சுவடிகளில்‌ காணப்படும்‌ இப்‌ 
பாடல்களை “வரிவடிவஇயல்‌” (0 Paleographic grounds) அடிப்படை 
யில்‌ பார்க்கையில்‌, அவை பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தவை எனத்‌ தெரிய வருகின்றன. 
மேற்கு 
பண்டைக்காலம்‌ 
பரபிலோனியா 


இந்தியர்கள்‌ பாபிலோனியாவுடன்‌ வணிகத்‌ தொடர்பு 
கொண்டிருந்ததாகக்‌ கருதப்படுகிறது. இந்திய வணிகர்கள்‌ முதலில்‌ 
காகத்தை அங்குக்‌ கொண்டு சென்றனர்‌ என்றும்‌ அது அவர்களைப்‌ 
பெரிதும்‌ கவர்ந்தது என்றும்‌, ஆகையால்‌ அவ்வணிகர்கள்‌ பின்னர்‌ 
மயிலை விற்பனைக்குக்‌ கொண்டு சென்றனர்‌ என்றும்‌ புத்த சாதகக்‌ 
கதைகள்‌ கூறுகின்றன. தமிழகத்தின்‌ மேற்குக்‌ கரையில்‌ இடைக்‌ 
கும்‌ தேக்கு பிரமிடுகளில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால்‌ 
அந்தத்‌ தேக்குமரம்‌ தமிழ்‌ நாட்டிலிருந்து எடுத்துச்‌ செல்லப்பட்‌ 
டதா, அத்துடன்‌ தமிழ்ச்‌ சொற்களும்‌ சென்றனவா என்பதை 
யெல்லாம்‌ பற்றித்‌ திட்டவட்டமாக எதுவும்‌ கூறமுடியாது. சால்தி 
யாவிலிருந்து (21068) இராசி மண்டலக்‌ குறியீடுகள்‌, கிழமை 
களின்‌ பெயர்கள்‌ ஆகியவை நேரடியாகத்‌ தமிழுக்கு வந்தன எனச்‌ 
சிலர்‌ கொள்கின்றனர்‌. சுமேரியத்‌ தலைநகரான “ஊர்‌” என்பதை 
£ஊர்‌' என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்லோடு இணைத்துப்‌ பேசுவர்‌. 
மயிலுக்கு ஹீப்ரு மொழியில்‌ வழங்கும்‌ *துஇ? என்பதைத்‌ தோகை" 


226 தமிழ்‌ மொழி வரலாறு 


என்ற தமிழ்ச்‌ சொல்லிலிருந்து வந்ததாகக்‌ கால்டுவெல்லும்‌ 
பிறரும்‌ கூறுகின்றனர்‌. ஆனால்‌ இக்கூற்றுக்கள்‌ எல்லாம்‌ அனை 
வராலும்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டவையன்‌ று . 

கீரேக்கம்‌ 


கிரேக்கச்‌ சொல்லான *0ப28' என்பது தமிழ்ச்‌ சொல்லான 
“அரிசி என்பதிலிருந்து வந்ததாக விளக்கலாம்‌. ஆனால்‌ இதிலுள்ள 
“8 என்னும்‌ ஒலி ஒரு புதிராகவே உள்ளது. சங்க காலத்திலும்‌ 
அதற்கு முற்பட்ட காலத்திலும்‌ ஓலிப்புடை வெடிப்பொலிகள்‌ 
மொழி முதலிலும்‌ வருவதைக்‌ கிரேக்க யாத்திரிகர்கள்‌ தமிழ்ச்‌ 
சொற்களைத்‌ தம்‌ மொழிபில்‌ எழுதியிருப்பதைக்‌ கொண்டு உறுதிப்‌ 
படுத்துகிறோம்‌. சான்றாகத்‌ “தமிழகம்‌” என்பது “கா” என 
எழுதப்பட்டுள்ளது. ழகர மெய்‌ மேற்கத்திய மொழிகளில்‌ ரகர 
மெய்யாகிறது. இந்திய மொழிகளிலுள்ள வெடிப்பொலிகளின்‌ 
இயல்புகளைப்‌ பற்றிக்‌ கிரேக்கர்கள்‌ தம்‌ மொழியில்‌ எவ்வாறு கேட்டு 
உணர்நதார்களேோ அவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு இங்கு 
எதுவும்‌ திட்டவட்டமாகக்‌ கூறமுடியாது. சமஸ்கிருத, பிராகிருதப்‌ 
பெயர்ச்‌ சொல்லான “கோபாகஏபற£க” என்பது 5818 Kottaras’ எனக்‌ 
கிரேக்கத்தில்‌ காணப்படுகிறது. இரண்டாவது சொல்லின்‌ “ஜு 
எவ்வாறு '&' ஆனது என்பது தெளிவாகவில்லை. மொழி முதல்‌ 
அகரம்‌ தமிழில்‌ பின்‌ உயிராக இருந்திருக்க வேண்டும்‌ எனவே 
கிரேக்கர்‌ அதனை ஓகரமாக எழுதினர்‌. ஆகாரத்தைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இத்தவறு வரவில்லை. தமிழ்‌ “ஆர்க்காடு > ஆர்காடு”்‌ 
என்றாகிறது. தமிழின்‌ மொழி இடை இகரம்‌, கிரேக்கத்தில்‌ உகர 
மாகிறது. இகரம்‌ பிற்காலத்தில்‌ குற்றியலுகரமாக மாறியது போல 
இங்கும்‌ மாறியிருக்க வாய்ப்புண்டா என்பதையும்‌ ஆராயவேண்டும்‌. 


கிரேக்க, உரோமானிய யாத்திரிகர்களால்‌ பல தமிழ்‌ இடப்‌ 
பெயர்கள்‌ கிரேக்க மொழியில்‌ எழுதப்பட்டுள்ளன. பண்டைக்‌ 
காலத்தில்‌ மேலைநாட்டவர்‌ எப்பகுதிகளோடு வணிகம்‌ புரிந்தனர்‌ 
என்பதை விளக்குதற்குரிய வரலாற்று முக்கியத்துவம்‌ இப்பெயர்‌ 
களுக்கு உண்டு. தமிழ்‌ ஒலிகளுக்கும்‌ அவை எழுதப்பட்ட கிரேக்க 
வரிவடிவத்துக்கும்‌ இடையே உள்ள உறவை நிறுவுவதற்கு மொழி 
யியல்‌ கண்ணோட்டத்தில்‌ விரிவான ஆராய்ச்சிகள்‌ மேற்கொள்ளப்‌ 
பட வேண்டும்‌. கிரேக்க ஆசிரியர்களின்‌ களை மொழி, தமிழ்‌ 
மூலங்கள்‌, இவற்றின்‌ ஒலியன்‌ அமைப்பு முதலியன தொடர்பான 
பல வினாக்களுக்குரிய விடைகளை இனியாவது கண்டறிய வேண்டும்‌: 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 227 


தற்காலம்‌ 

பல தமிழ்ச்‌ சொற்கள்‌ ஆங்கிலத்தில்‌ புகுந்துள்ளன; அங்‌ 
திருந்து பிற மேற்கத்திய மொழிகளுக்கும்‌ சில சொற்கள்‌ சென்‌ 
றுள்ளன. பதினேழாம்‌ நூற்றுண்டில்‌ ஆங்கிலேயர்கள்‌ சென்னையைத்‌ 
தமது நடவடிக்கைகளின்‌ மையமாகக்‌ கொண்டிருந்தனர்‌. பின்னர்‌ 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ அவர்களது நடவடிக்கைகளின்‌ நிலைக்‌ 
களமாக வட இந்தியா ஆனது. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டைப்‌ 
பொறுத்தவரையிலும்‌ கூட இது உண்மை ஆகும்‌. ஆங்கிலேயர்‌ 
தங்கள்‌ மொழிச்‌ சொற்களைக்‌ கொண்டே குறிக்க முடியாத அளவிற்‌ 
குத்‌ தமிழில்‌ பொருட்கள்‌ இல்லை, எனவே ஆங்கிலத்தில்‌ தமிழ்ச்‌ 
சொற்களைக்‌ கடன்வாங்குதல்‌ அநேகமாக இல்லை என்றே சொல்ல 
லாம்‌. 


17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ இந்திய நாணயங்கள்‌, அளவைகள்‌, 
மரக்கட்டைகள்‌, ஆங்கிலேயக்‌ கம்பெனியில்‌ பணிபுரியும்‌ இந்தியர்‌ 
களின்‌ சாதிப்பெயர்கள்‌, இந்தியப்‌ போக்குவரவுச்‌ சாதனங்கள்‌, 
புதிய உணவுப்‌ பொருட்கள்‌, இன்பநுகர்ச்சிக்குப்‌ புது வழிகள்‌, 
விந்தையான (ஐரோப்பாவில்‌ காணப்படாத) உயிரினங்கள்‌ போன்ற 
வற்றை ஆங்கிலேயர்‌ இந்தியாவில்‌ கண்டனர்‌. இவற்றுக்கு ஆங்கிலத்‌ 
தில்‌ சொற்கள்‌ கிடையா;" எனவே தமிழிலிருத்து அவற்றை அவர்‌ 
கள்‌ கடன்‌ வாங்க வேண்டியிருந்தது. 

முதன்‌ முதலில்‌ காணப்படுபவை என்னும்‌ வரன்‌ முறையில்‌ 
தயாரிக்கப்பட்ட நூற்றாண்டு வாரியான ஆங்கிலச்‌ சொற்களின்‌ 
பட்டியலில்‌ பின்வரும்‌ தனி இயல்புகள்‌ காணப்படுகின்‌ றன. 

1, மேலை நாட்டு மொழிகளில்‌ நாவளை டகர மெய்‌ கிடை 
யாது. இவ்வொலியானது உச்சரிப்பின்‌ போது வீரமாமுனிவர்‌ 
. விளக்கியுள்ளபடி, ரகர மெய்க்கு அருகில்‌ வருவதால்‌ அப்படியே 
எழுதப்படுகிறது. | 

Tuttukkuti தூத்துக்குடி) > Tuticorin 
Taraikampati (தரங்கம்பாடி) > Tranquebar 
விரைந்து உச்சரிக்கப்படும்பொழுது டகர மெய்‌ லகர மெய்‌ 
யாகவே கேட்கப்பட்டது. 
maficati (மஞ்சாடி) > Mangelin 


7 G. Subbarao: Indian Words in English, p 2 


228 தமிழ்‌ மொழி வரலாறு 


இவ்வரிவடிவ மரபுப்படி “சூ” என்பதிலுள்ள “0...” 
என்பது இடையண்ண வெடிப்பொலியாகும்‌. “ஏச” என்பதி 
லுள்ள ஏ” என்பது: கடையண்ண வெடிப்பொலியாகும்‌. 

ககரம்‌ பலவிடங்களில்‌ சகரமாகக்‌ குறிக்கப்படுறெது. 

தமிழ்ச்‌ சகர மெய்‌ (மொழி முதல்‌ சகர மெய்யும்‌ சகர மெய்‌ 
இரட்டையும்‌) 'h' என குறிக்கப்படுகிறது. ஆனால்‌ அதனுடைய 
குழிந்துரசொலி உச்சரிப்பு 811” அல்லது “55” எனக்‌ குறிக்கப்பட்டது. 
kicu (காசு) > cash 
vicai (வீசை) > viss 

பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ மொழி முதல்‌ சகர மெய்‌ 
கூட “8” எனக்‌ குறிப்பிட்டது; ஏனெனில்‌ இக்காலத்தில்‌ சகர 
மெய்‌ “5” என மாறிவிட்டது. 
சான்று: 20/87 > solai 


2. பின்வரும்‌ சொற்களை ஆங்கிலேயர்‌ ஆங்கிலேய முறைப்‌ 
படி படித்தனர்‌ ; ஆங்கில வரிவடிவ மரபுப்படி படித்தனர்‌. நுனிநா 
பல்‌ வெடிப்பொலியும்‌ நாவளை வெடிப்பொலியும்‌ (த்‌,ட்‌) நுனியண்ண 
வெடிப்பொலிகளாக உச்சரிக்கப்பட்டன. “ஓரசைச்‌ சொல்லின்‌ 
ஈற்றில்‌ உள்ள ஏகாரம்‌ எகரமாக உச்சரிக்கப்படுகிறது ; “68' என 
எழுதப்படுகிறது. (சான்று: 18810). £௪௮? என்பது பின்னர்‌ --'நு”-- 
என உச்சரிக்கப்படுகிறது. 


ié > tea 
பின்வருவது போன்ற மாற்றங்களுக்கு இவ்விதி பயன்‌ 
படுகிறது. 
tekku (தேக்கு) > teak 
ஆங்கிலத்தில்‌ எகரம்‌ மொழிக்கு இறுதியில்‌ வராது. எனவே 
தமிழ்‌ எகரம்‌ இகரமாகிறது. இகரம்‌ “ய்‌” (ர) என ஆங்கிலத்தில்‌ 
எழுதப்படுகிறது. 
Pillai (பிள்ளை) > Pille > Poly 
19 ஆம்‌ நூற்றாண்டில்‌, “ச ல 4)” என்பதற்குப்‌ பின்னர்‌ வரும்‌ 
மொழியிறுதி எகரம்‌ “௪” எனவும்‌ குறிக்கப்படுகிறது. (0 என்னும்‌ 
ஆங்கிலச்‌ சொல்லைக்‌ காண்க) 
றார்‌ (தண்ணீர்‌) ல anni > tawney 
Kani (காணி) > Cawney 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 229 


குறில்‌ திறப்பசையால்‌ தொடரப்படும்‌ பொழுது குறில்‌ 
அசையின்‌ ஈற்றில்‌ உள்ள குறில்‌- இகரம்‌ ஒரு மூக்கொலியுடன்‌ 
சேர்த்துக்‌ குறிக்கப்பட்டது. 
—CVCi > —CVCin 
“ற? என்பதிலுள்ள ஆங்கில இகர உயிர்‌ போன்றதே இம்‌ 
மொழியிறுதி இகரமூமாகலாம்‌, 
maiiciti (மஞ்சாடி) > mangelin 
மொழியிறுதி இகரம்‌ *௭௭” (66) எனவும்‌ குறிக்கப்படுவது 
உண்டு. 
Kifici (காஞ்சி) > Conjee 
ஏட ஒ௪, ey என்பவற்றில்‌ இகரத்தின்‌ மூன்று நெடுமைகஞம்‌ 
முறையே ஓப்புக்கொள்ளப்பட்டிருக்கலாம்‌. உகரம்‌ £00' எனக்‌ 
குறிக்கப்படுகிறது, 
Puiku (புன்கு) ல Puikan (புங்கன்‌) > 7௦௦0 
Curuttu > Cheroot 
அகரம்‌ £௦” எனக்‌ குறிக்கப்படுகிறது. 
Kanakka— > Conico— 
மெய்‌ இரட்டைகளால்‌ தொடரப்படுமாயின்‌ அகரம்‌ “மீ 
எனச்‌ குறிக்கலாம்‌, 
nalla (நல்ல) > nullah 
அகரம்‌ 'ஸ' எனக்‌ குறிக்கப்படுகெது. 
Kini கோணி) > Cawney 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ ஆகாரம்‌ “௮ப' எனக்‌ 
குறிக்கப்படுறெது. 
Cintatirippéttai (சிந்தாதிரிப்பேட்டை) > Cintiudripet 


“ஈகா!” என்பதன்‌ ஒப்புமையாக்கமாக ‘ஆ? என்பது £௪ 


எனவும்‌ குறிக்கப்படுகிறது. 
maficati > mangelin 
இங்கு வரும்‌ '6ூ யானது, ‘ஏ ஐ மென்மையுடையதாகக்‌ 
காட்டப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்‌. 
அகரம்‌ “6' எனவும்‌ குறிக்கப்படுகிறது. 
marakkal (மரக்கால்‌) > mercal 


230 தமிழ்‌ மொழி வரலாறு 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ அகரம்‌ “8” எனக்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. 
pantal (பந்தல்‌) > pandal 
pana (பண்டாரம்‌) > pandara 


இந்நூற்றாண்டில்‌ *ஐ' என்பது 91' எனக்‌ குறிக்கப்பெற்று, 
9” என எழுதப்படுகிறது. 
pilai (பாலை) > palay 


ஆனால்‌ இஃது இலக்கிய வழக்‌ கப்‌ க ஞ்மில்கர்கும்‌: 
ஏனெனில்‌ “ஐ என்னும்‌ தமிழ்ப்‌ பேச்சு வழக்கில்‌ ' ௭” அல்லது “அ 
என மாறிவிட்டது ஆங்கிலத்தில்‌ “எ' மொழியிறுதியில்‌ வராது 
என்பதால்‌ அது “இ” (1) என ஆனது முன்னரே விளக்கப்பட்டது. 
100௪ > topறu (தோப்பு) 
tyre > tayir (தயிர்‌) 


ஆங்கிலத்தில்‌ பெொொழிகதுதயில்‌ ஒலியற்ற “ஒ' வருவதானதநு 
அதற்கு முன்னர்‌ வரும்‌ £0”, 4? என்பன முறையே £0”, “௮1? என 
உச்சரிக்கப்படுவதை உணர்த்துவதற்கேயாகும்‌. 


வீரமாமுனிவர்‌ சுட்டுவது போல மேலைநாட்டு மொழிகளில்‌ 
ஒலி நீட்சியானது (180010) ஒலியனாக இல்லாமையால்‌, அம்மொழி 
களைப்‌ பேசுவோர்‌ பிற மொழிகளில்‌ உள்ள ஒலி நீட்சியை (இரட்டித்‌ 
தலை)ப்‌ பல சமயங்களில்‌ கவனிக்கத்‌ தவறுகின்றனர்‌. 


marakkil (மரக்கால்‌) > mercal 


மெய்களைப்‌ பொறுத்த வரையில்‌ நீட்சி இன்மை என்பது 

தமிழ்‌ உச்சரிப்பின்‌ நடப்பியல்‌ உண்மையைக்‌ காட்டுவதாகும்‌* 
குறில்‌ வெடிப்பொலிகள்‌ மொழியிடையில்‌ ஒலிப்புடையன ஆகின்‌ 
றன. ஆனால்‌ நெடில்‌ வெடிப்பொலிகள்‌ ஒலிப்பில்லாதுள்ளன, 
குறிலுயிர்களுக்குப்‌ பின்னர்‌ தவிர ஏனைய இடங்களில்‌ இரட்டை 
வெடிப்பொலிகள்‌ ஒலிப்பிலாத்தனி வெடிப்பொலிகளா கவே உச்சரிக்‌ 
கப்படுகின்‌ றன. ஒலிப்புடமை ஆங்கிலத்தில்‌ குறிக்கப்படுகிறது; 
ஆனால்‌ குற்றுயிர்களுக்குப்‌ பின்னர்‌ வரும்‌ நீட்சி குறிக்கப்படுவது 
இல்லை. 

tirucci (இருச்சி) > trichi 

Kopparai (கொப்பரை) > Copra 

Kanakku (கணக்கு) > Conico 


தமிழ்‌ மொழியின்‌ புறவரலாறு ல 


இது விரைந்தொலித்தலைக்‌ குறிப்பதாகலாம்‌. 
இடத்தினால்‌ வரும்‌ நீட்சி பல சமயங்களில்‌ இயற்கையான 
நீட்சி எனத்‌ தவறாகக்‌ கேட்கப்படுகிறது. இது முறை மாறியும்‌ 
வருவதுண்டு. 
ப்ரபா (தண்ணீர்‌) ௨ பறழ்‌ (தண்ணி) > /20824) 
6/0 (ஓலை) > lla 
தமிழில்‌ உள்ள நீட்சி ஆங்கிலத்திலுள்ள ஒலி அழுத்தத்‌ 
துடன்‌ மயங்கப்படுகிறது. ர 
Coli (சோலை) > Solai 
எவ்வித மூச்சொலியும்‌ இல்லாது உச்சரிக்கப்படும்‌ தமிழ்‌ 
மொழிமுதல்‌ பகரமெய்‌, சில சமயங்களில்‌ f எனக்‌ கொள்ளப்‌ . 
படுகிறது. 
panam (பணம்‌) > /anam 
யகர உடம்படுமெய்‌ தனி எழுத்தாக எழுதப்படுவதிம்லை. 
kayaru (கயறு) > Coir 
paraiyan (பறையன்‌) > paraiah 
kuyil (குயில்‌) > koel 
நுனியண்ண வெடிப்பொலியான றகர மெய்‌ ஆடொலியாகி 
றது. அது 41” எனக்‌ குறிக்கப்படுகிறது. 
Kari (கறி) > Curry 


ஆங்கிலத்தில்‌ (|? ஒன்றுதான்‌ உண்டு. எனவே எகர மெய்‌ 
)” என்பதாலேயே குறிக்கப்படுகிறது. சில சமயங்களில்‌ “|!” என 
வும்‌ குறிக்கப்படுகிறது. 
றர்‌[/பர்‌ > poly 
milaku > muilliga 
ஆங்கிலச்‌ சொல்லமைப்பைப்‌ பின்பற்றித்‌ தமிழ்ச்சொற்கள்‌ 
ஆங்கிலத்தில்‌ மெய்யில்‌ முடிவனவாக ஆக்கப்படுகின்‌ றன: இறுதி 
அசை அல்லது உயிர்‌ விடப்படுகிறது. 
காaikontin (ஆனைகொண்டான்‌) > 41800118 
927 71/90 (வெற்றிலை) > betel 
மொழியிறுதிக்‌ குற்றுகரத்தை, மொழியிறுதி மெய்யை 
உச்சரிக்கும்‌ “தமிழ்‌ முறை” (1க௱ian method) எனக்‌ கொள்ளப்‌ 


த்‌ தமிழ்‌ மொழி வரலாறு 


பட்டிருக்கலாம்‌; அல்லது அவ்வுகர உச்சரிப்பு கேட்கப்படா திருந்‌ 
திருக்கலாம்‌. 

Kicu (sms) > cash 

Curuttu (சுருட்டு) 2 Cheroot 

77714 (ஊற்று) > 0015 


3. தமிழ்‌ மொழியை ஆங்கில வரிவடிவில்‌ பெயர்த்து எழுதும்‌ 
பொழுது வரும்‌ மாற்றங்கள்‌ எல்லாம்‌ தமிழில்‌ நிகழ்ந்துள்ள 
மாற்றங்களின்‌ விளைவாகவே இருக்கக்கூடும்‌. 

௮. மூக்கொலிகட்குப்‌ பிறகு வரும்‌ வெடிப்பொலிகள்‌ ஒலிப்புடை 
யன ஆகின்றன. 
7772170511 (மஞ்சாடி ) > mangelin 
paறக (பண்டாரம்‌) > றandara 
pantal (பந்தல்‌) > றpandal 
ஆ. மூக்கொலிக்குப்‌ பின்னர்‌ வரும்‌ வெடிப்பொலி மூக்கொலியா 
கிறது. குற்றியலுகரம்‌ உணரப்படாத பொழுது பின்‌ கண்ட வடி 
வங்கள்‌ வரும்‌. 
றபாkப (புன்கு) ௩ றபர்‌ (புங்கு) > றoonu 
இ. மொழியிறுதிக்‌ குற்றியலுகரம்‌ “| என நடுவிடத்ததாக ஆக்கப்‌ 
பட்ட ஓலி (centralized 50பா0)--கேட்கப்பட்டு “ஏ” என எழுதப்‌ 
படுகிறது. இறுதியில்‌ உள்ள மூக்கொலியையும்‌ நோக்குக. 
Cunnimpu (சுண்ணாம்பு) ௨ போகாம > Chunaming 
௪. வகர மெய்‌ இதழ்ப்‌ பல்லொலியாக ம' என்பதுடன்‌, கட்டற்ற 
அல்லது நிபந்தனையற்ற மாற்றத்தில்‌ வருகிறது. 
Verrilai (வெற்றிலை) > betel 
உ. மெய்யொலிகட்கு இடையில்‌ வரும்‌ உயிர்கள்‌ பேச்சுறுப்‌ 
புக்களில்‌ ஒட்டு நீங்கும்‌ வகையில்‌ பிறக்கும்‌ உயிர்களாக மாறு 
கின்றன; மயக்கங்கள்‌ (01ப51615) தோன்றுகில்‌ றன. 
Tirucci (இருச்சி) > Trichi 
Kopparai (கொப்பரை) > Copra 
ஊ. இம்மயக்கங்களும்‌ பின்னர்‌ “சுரபத்தியால்‌' தவிர்க்கப்‌ 
படுகின்‌ றன. 


Kanukka > Kan'kka > *Kanika > Conico. 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 233 


பின்வருவது அடிக்கடி. காணப்படுவதாகும்‌. 
உ(ப்‌[த்‌ 5 ஓ, ப்‌[ம்‌) இ உ ௨௰ எ23ஓ 
இவை ஆங்கில வடிவங்களிலும்‌ நன்கு விளக்கப்படுகின்‌ றன . 
pinnékku (பிண்ணாக்கு) > 001142 
Kanukku-pillai (கணக்கு-பிள்ளை) > Conicopoly 
milaku tanni(r) (மிளகு தண்ணீர்‌) > mulliga-tiwney 


முதலசையில்‌ உள்ள உகரம்‌ £௦” என்றாகிறது. 
mutaliyar (முதலியார்‌) > modleiar 
Kuyil (குயில்‌) > Koel 
பாமர மொழி விளக்கப்போக்கு சில மாற்றங்களை விளக்கும்‌. 
akil > agil (அல்‌) eagle wood 
Kittoiki (இட்டங்கி) > godown, 


ஆங்கிலத்திலுள்ள தமிழ்ச்‌ சொற்களின்‌ நூற்றாண்டு 
வாரியான பட்டியல்‌ 


17 ஆம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ ஆங்கிலத்தில்‌ 
ஆனைகொண்டான்‌ anacond 
வெற்றிலை betal 

காசு cash 

கட்டுமரம்‌ catamaran 
கத்தை catechu ~ cutch 
சுருட்டு cheroot 
சுண்ணாம்பு chunam ௨ chunaming 
கயிறு coir 
கணக்குப்பிள்ளை conicopoly 
கஞ்சி conjee 

கூலி cooly: 
கொப்பரை copra 

கறி curry 

தோணி dhoney ல. doney 
அகில்‌ eagle-wood 
பணம்‌ fanam 

கிட்டங்கி godown 


சக்கை jack 


234 தமிம்‌ மொழி வரலாறு 


சர்க்கரை jaggery 
மஞ்சாடி mangelin 
மாங்காய்‌ mango 
மரக்கால்‌ mercal 
நொல்ல nutlah 
ஓலை olla 
பறையன்‌ paraiah - 
புன்கு -poon 
தேக்கு teak 
தோப்பு tope 
தயிர்‌ tyre 
வீசை 155 
18 ஆம்‌ நூற்றாண்டு 

அணைக்கட்டு anicut 
வண்டி ௦ பண்டி bandy 
சட்டி chatty 
மிளகு-தண்ணீர்‌ mulliga-tawny 
பந்தல்‌ pandal 
பண்டாரம்‌ pandara 
பழவேர்க்காடு pulliceat 
சுவாமி [ஆபரணம்‌] swami jewellery 
தமிழ்‌ Tamil ல Tamu! 
தட்டி tatti . 
ஊற்று woots 

... 7௪ ஆம்‌ நரற்றாண்டு 
காணி cawney 
குயில்‌ koel 
முதலியார்‌ modeliar 
பாலை palay 
புண்ணாக்கு poonac . 
புங்க (எண்ணெய்‌) poonga oil 
அப்பளம்‌ popadam 
பட்டாளம்‌ pultun 
சோலை sola 
திருச்சி Trichi 


வெட்டிவேர்‌ vetiver 


தமிழ்‌ மொழி புற வரலாறு 22௮ 


ஆ. பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு 
1. பண்டைக்‌ கால உறவுகள்‌ -- முண்டா மொழி 


திராவிடர்களின்‌ ததொடக்க கால அண்டையமொழிகள்‌ 
முண்டா மொழிகளாகும்‌. எனவே அவற்றின்‌ செல்வாக்கைப்‌ 
பழந்தமிழில்‌ காணமுடியும்‌. தவக்காய்‌, தவளைக்காய்‌, தவளை ஆகிய 
சொற்கள்‌ 18060” என்ற சொல்லிலிருந்து வந்தவை.* கத்தரிக்‌ 
காயைக்‌ குறிக்கும்‌ “வழுதுணங்காய்‌” என்ற சொல்லும்‌ இச்சொல்லி 
லிருந்தே வந்ததாகக்‌ கொள்வர்‌. (௦80௦ என்பது பழத்தையும்‌ 
11௦10 என்பது கத்தரிக்காயையும்‌ குறிக்கும்‌.) 

தமிழில்‌ உள்ள “இளநீர்‌' என்ற சொல்‌ புதிராக உள்ளது. 
“இளநீர்‌' என்பதன்‌ பொருள்‌ முதிராத தேங்காயிலுள்ள இனிய நீர்‌ 
எனக்‌ கூறப்படுகிறது. ஆஸ்டிரிக்‌ மொழிகளில்‌ *£ஈ௫/௦1' என்ற சொல்‌ 
தேங்காயைக்‌ குறிக்கிறது.” இச்சொல்‌ “இளநீர்‌” என்னும்‌ சொல்‌ 
லினை விளக்கும்‌. “ஈச, “ii? என்னும்‌ ஆஸ்டிரிக்‌ மொழிச்‌ 
சொற்களிலிருந்து “மீசை”, “வீசை” என்னும்‌ சொற்கள்‌ வந்தன. 1 
பிற செல்வாக்குகள்‌; ஏதிரொலிச்‌ சொற்கள்‌ 

மேலே கூறப்பட்ட சொற்களைத்‌ தவிர, வேறு சொல்வாக்கு 
களும்‌ காணப்படுகின்றன. இவை இலக்கணத்தில்‌ நிரந்தர இடம்‌ 
பெறவில்லையாயினும்‌, தமிழ்மரபுத்‌ தொடர்களில்‌ ஆட்சி செலுத்து 
கின்றன. இவ்வரிசையில்‌ முதலில்‌ வருவன எதிரொலிச்‌ சொற்‌ 
களாகும்‌ (601௦ 1௩0௭08). தமிழில்‌, முதலில்‌ ஒரு சொல்‌ கூறப்பட்டு 
முதலசையில்‌ மாற்றத்துடன்‌ மீண்டும்‌ கூறப்படுகிறது. 
*(மய்‌)ந. உயிர்‌ / கு. உயிர்‌ ௨ கி / கீ? 

பிற இந்திய மொழிகளில்‌ ககர வெடிப்பொலிக்குப்‌ 
பதிலாக வேறு. வெடிப்பொலிகள்‌ பயன்படுக்தப்படுகின்‌ றன 

மிகுதியும்‌ வழக்கில்‌ உள்ள எதிரொலிச்‌ சொற்கள்‌ பற்றிப்‌ 
பழந்தமிழ்‌ இலக்கண நூல்கள்‌ எதுவும்‌ குறிப்பிடவில்லை. எதிரொலிச்‌ 
சொற்களில்‌ இடம்‌ பெறும்‌ இரண்டாவது சொல்‌ இக்காலத்‌ 


8 Sylvain Levi and others: Pre-Aryan and Pre-Dravidan in 
India 


9 Ibid 
10 Ibid 


236 தமிழ்‌ மொழி வரலாறு 


தமிழில்‌ கீழ்மைப்‌ பொருளை (Semantic degradation) அடைந்‌ 
துள்ளது. 
சான்று: சம்பளம்‌ 


கிம்பளம்‌ 


இங்குக்‌ “கிம்பளம்‌” என்பது “லஞ்ச'த்தைக்‌ குறிப்பதாகும்‌. 
இந்தியா முழுவதிலும்‌ சிறப்புப்‌ பெற்றுத்‌ திகழும்‌ எதிரொலிச்‌ 
சொற்களை முண்டா மொழி மூலத்திலிருந்து வந்ததாகவே விளக்க 
முடியும்‌. 
உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை 

இத்தகைய செல்வாக்கில்‌ இரண்டாவதாக வருவது உளப்‌ 
பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை வடிவம்‌ பற்றியது. கோண்டி 
போன்ற சில நடுத்‌ திராவிட மொழிகள்‌ நீங்கலாக ஏனையவற்றில்‌ 
இதற்குத்‌ தனிப்பெயர்ப்பதிலி அடியோ விகுதியோ கிடையாது. 
தன்மைப்‌ பன்மைப்‌ பெயர்ப்பதிலி வடிவங்களில்‌ சல, உளப்பாட்டுப்‌ 
பன்மையைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ வளர்ச்சியுற்றன. ஆனால்‌ அவை 
காலத்துக்குக்‌ காலம்‌ இடத்துக்கு இடம்‌ வேறுபடுவதால்‌ ஒரு 
குறிப்பிட்ட வடிவத்தைச்‌ சுட்டிக்காட்ட முடியாது. “உளப்பாட்டுத்‌ 
தன்மைப்‌ பன்மை”, 'உளப்படுத்தாத தன்மைப்‌ பன்மை” என்று 
வேறுபடுத்தப்படும்‌ பொதுவான போக்கையே சுட்டிக்காட்ட 
முடியும்‌. 


“நாம்‌” என்பது உளப்பாட்டுப்‌ பன்மை வடிவம்‌ எனக்‌ 
கூறப்படுகிறது. தொல்காப்பியர்‌ இவ்வாறு கூறவில்லை.* சங்க 
இலக்கியம்‌ இத்தகைய பாகுபாட்டைப்‌ பின்பற்றினாலும்‌ கூட அது 
ஒரே மாதிரியாக அமையவில்லை.11 இக்காலத்‌ தமிழில்‌ *நாம்‌” 
என்பது உளப்பாட்டுப்‌ பன்மையாகும்‌; *நாங்கள்‌” என்பது முஸ்‌ 
னிலையை உளப்படுத்தாத பன்மையாகும்‌. மிகையாகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ள 'கள்‌? விகுதியே இவ்‌ வேறுபாட்டிற்குக்‌ காரணமாகும்‌ 
யாழ்ப்பாணத்‌ தமிழில்‌ “எங்கள்‌” என்பது உளப்பாட்டுப்‌ பன்மை 
யாகும்‌, ஆனால்‌ தமிழகத்தில்‌ இது முன்னிலையை உளப்படுத்தாத 
தன்மைப்‌ பன்மையாகும்‌. இடத்தால்‌ வரும்‌ வேறுபாட்டிற்குச்‌ 
சால்றாக இதைச்‌ சுட்டிக்‌ காட்டலாம்‌. 





* தொல்காட்பியம்‌, 647 
11 சிலப்பதிகாரம்‌, கடலாடு காதை, 27 ஆவது வரி 
“அமரர்‌ தலைவனை வணங்குதும்‌ யாமென”” 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 237 


வடமொழி 
பழைய உறவுகள்‌ 
முன்னுரை 


ஆரியர்கள்‌ வேதகாலத்திலிருந்து திராவிடர்களுடன்‌ 
கொடர்பு கொண்டதாக நம்பப்படுகிறது. வரருிக்கு முற்பட்ட 
இலைச்கியங்களில்‌ தென்‌ திராவிடத்துடனான ஆரியர்களின்‌ தொடர்பு 
பற்றிய குறிப்புக்கள்‌ கிடைச்கவில்லை. வரருசிக்கு முன்னரே “ஆரிய 
கென்‌ திராவிட” உறவு இருந்திருக்கலாம்‌ என்பதை இது மறுப்ப 
தாகாது. பெளக்தமும்‌ சமணமும்‌ தங்கள்‌ கொள்கைகளைப்‌ பரப்பும்‌ 
நோக்குடைய சமயங்களாதலின்‌ (missionary religion) அவை 
கங்கள்‌ மதச்குருமார்களைத்‌ தமிழகத்திற்கும்‌ தொலைவிலுள்ள 
இலங்கைக்கும்‌ அனுப்பின. எனவே குகைக்‌ கல்வெட்டுக்களில்‌ 
பிராகிருகச்‌ சொற்கள்‌, பெயர்கள்‌ பலவற்றை நம்மால்‌ காண 
முடிகிறது. இச்சொற்கள்‌ பேச்சு மொழிகளான பிராகிருதம்‌ அல்லது 
பாலி மொழியிலிருந்து வந்திருக்க வேண்டும்‌, 
பிரரகிருகத்கின்‌ காலம்‌ : தொல்காப்பியம்‌ 


தொல்காப்பியர்‌ வடக்கிலுள்ள மொழியைப்‌ பற்றிப்‌ பொது 
வாக “வடசொல்‌” எனக்‌ குறிப்பிடுகிறார்‌.!” இச்‌ சொல்‌ சமஸ்்‌இரு 
கத்தைக்‌ குறிப்பதாக விளக்கப்படுகிறது. ஆனால்‌ இச்சொல்‌ பிரா 
கிருதம்‌, பாலி ஆதிய மொழிகளையும்‌ குறிப்பதாயிருக்க வேண்டும்‌. 
செய்யுளில்‌ இடம்‌ பெறும்‌ நால்வகைச்‌ சொற்களில்‌ ஒன்றாக வட 
சொற்களைத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடுவது குறிக்கத்தக்கது. அந்‌ 
நால்வகைச்‌ சொற்கள்‌ வருமாறு : 
1. இயற்சொல்‌ -- சாதாரண, எளிய சொற்கள்‌ 
2. திரிசொல்‌ - இலக்கியச்‌ சொற்கள்‌. ஒரு பொருள்‌ பல 
சொல்லும்‌, பல பொருள்‌ ஒரு சொல்லும்‌ இதில்‌ அடங்கும்‌. 
3. திசைச்சொல்‌ -- கிளைமொழிச்சொற்கள்‌ 
4. வடசொல்‌ 
சமஸ்கிருதத்தடனும்‌ பிற மொழிகளுடனும்‌ தமிழின்‌ 
தொடர்பு தொல்காப்பியர்‌ காலத்திலேயே நெருக்கமடைந்தது 


12. தொல்காப்பியம்‌, 880 
**இயற்சொல்‌ திரிசொல்‌ திசைச்சொல்‌ வடசொல்லென்‌ 
நனைத்தே செய்யள்‌ ஈட்டச்‌ சொல்லே?” 


238 தமிழ்‌ மொழி வரலாறு 


என்பதை இது காட்டுகிறது. உலகம்‌ (2 லோக), காலம்‌ (5 கால) 
முதலிய சொற்கள்‌ சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தவை என்பர்‌. 
ஆனால்‌ சில சொற்களில்‌ காணப்படும்‌ தற்செயலான வடிவ ஒற்று 
மையைக்‌ கொண்டு அவற்றைச்‌ சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்‌ 
பட்டவை என முடிவு கட்டக்‌ கூடாது எனப்‌ பழைய உரை 
யாசிரியர்கள்‌. சுட்டிக்‌ காட்டுவர்‌! குறுகிய அளவு உடைய இசைப்‌ 
பாடல்களைக்‌ குறிக்கப்‌ *பண்ணத்தி' என்ற சொல்‌ தொல்காப்பியத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது.!* 2/௭!” என்ற சமஸ்கிருதச்‌ 
சொல்லிலிருந்து வந்ததாகக்‌ கூறப்படும்‌. சமணர்களின்‌ நீண்ட 
இலக்கியப்‌ படைப்புகளைக்‌ குறிக்கும்‌. “பண்ணத்தி” என்ற சொல்லி 
லிருந்து தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ “பண்ணத்தி” மாறுபட்டது. 
பழைய உரையாசிரியர்கள்‌ சுட்டிக்‌ காட்டுவது போல, தொல்காப்‌ 
பியர்‌ குறிப்பிடும்‌ பண்ணத்தி? என்பது “பண--” என்ற தமிழ்‌ 
வேரிலிருந்து வந்ததாகும்‌.!*£ தொல்காப்பியத்தில்‌ 'காமம்‌” முதலான 
சமஸ்கிருதச்சொற்கள்‌ உண்டு. அனைத்திந்தியத்‌ தன்மை உடைய 
“அறம்‌”, பொருள்‌”, “காமம்‌” என்னும்‌ கருத்துருவாக்கம்‌ தொல்‌ 
காப்பியத்திலும்‌ காணப்படுகிறது. 
தொல்காப்பியர்‌ காலத்தே வழக்கில்‌ வாராத வடிவங்களில்‌ 
எல்லாம்‌ பல சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
வருகின்றன, 
சான்று : யவனர்‌, யூபம்‌!"” 
சமஸ்கிருதப்‌ பெயர்களும்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்‌ றன. 
மார்க்கண்டேயனார்‌ 1* ப 
உருத்திரன்‌”? 
13 தொல்காப்பியம்‌ 541, நச்சினார்க்கினியர்‌ உரை 
14 தொல்காப்பியம்‌ 1424 
“பாட்டிடைக்‌ கலந்த பொருள வாகிப்‌ ட 
பாட்டின்‌ இயல பண்ணந்‌ இயல்பே”” 
15 தொல்காப்பியம்‌, 1424, இளம்பூரணர்‌ உரை 
16 புறநானூறு, 56. 18 
17 ப 76. 27 
18 ல்‌ 865 


19 . குறுந்தொகை, 274 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 239 


வான்மீகியார்‌?? 


கங்கை! 


இமயம்‌”? 
வாரணவாச: 


சோணை?* 


பாடலி? 


5 


ஆனால்‌ இவற்றில்‌ பல சொற்களின்‌ தோற்றத்தைப்‌ பிராகிருத, 
பாலி மூலங்களுக்குக்‌ கொண்டு செல்ல வேண்டும்‌, 

சான்று : கண்ணன்‌”? 

சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, திருக்குறள்‌ ஆகியவற்றில்‌ 
சமஸ்கிருதப்‌ பெயர்களன்றி வேறு சொற்களும்‌ வருகின்‌ றன. 

சிலப்பதிகாரத்திலிருந்து சில சொற்கள்‌ இங்குத்‌ தரப்‌ 


. படுகின்றன. 


சாவகர்‌ 


சாரணர்‌ 


தானம்‌ 
கருமம்‌ 
ஞானம்‌ 
விஞ்சை 
இயக்கி 


சலம்பு 


23 


௪3 


22 


33 


இந்திரன்‌ 5 


அந்தி 


3% 


15-190 

15—192 

15—43 

10—163 

15—42 

15—136 

15—116 

5-காதையின்‌ தலைப்பில்‌ 
ன்‌ 38 99 


மணிமேகலையில்‌ மேலும்‌ பல சமஸ்கிருதச்சொற்கள்‌ உள்ளன. 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாதய்யரின்‌ மணிமேகலைப்‌ பதிப்பில்‌ உள்ள 
“அபிதான விளக்கம்‌” என்னும்‌ பகுதியைக்‌ காண்க. மணிமேகலையில்‌ 
இடம்‌ பெறும்‌ சமஸ்கிருதத்‌ தத்துவச்‌ சொற்கள்‌ வருமாறு : 





20 புறநானூறு, 
்‌ 21 ரி 
22 ச்‌ 
23 கலித்தொகை 


358 
161.6 
2. 24 
60. 14 


24 குறுந்தொகை 73.3 


25 ரர்‌ 
26 a 


754 
274 


240 குமிழ்‌ மொழி வரலாறு 


கருமம்‌ 

பாவனை 

கந்தம்‌ 

நரகர்‌ 

அநித்தம்‌ 

துக்கம்‌ 

திருக்குறளில்‌ இடம்பெறும்‌ சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ பல 
வற்றுள்‌ மூன்று வருமாறு : 

ஆதி [குறள்‌ 1] 
பகவன்‌ இள ம்‌, 
பாக்கியம்‌ [ ,, 1141] 


பதினெண்கீழ்க்கணக்கு 

பதினெண்க&ழ்க்கணக்கு நூல்களில்‌ ஸ்மிருதி(௱ா£i5களிலி 
ருந்து வந்த சொற்கள்‌ காணப்படுகின்றன. ஆரம்பகாலப்‌ பல்லவ 
அரசர்களின்‌ செப்புப்‌ பட்டயங்கள்‌ கூடப்‌ பிராகிருத மொழியில்‌ 
வெளியிடப்பட்டன. கிமு. ஏழாம்‌ நூற்றாண்டு வரையுள்ள 
காலத்தைப்‌ பிராகிருத மொழிக்‌ காலம்‌ எனக்கருதலாம்‌. 
சமஸ்கிருத மொழிக்‌ கரலம்‌ 
தமிழகம்‌ சமஸ்கிருதக்‌ கல்வியின்‌ மையமாதல்‌ 


கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டிலிருந்தோ அல்லது அதற்குச்‌ சற்று 
முன்னர்‌ இருந்தோ சமஸ்கிருதத்தின்‌ உண்மையான பாதிப்புக்‌ 
காலம்‌ தொடங்குகிறது. தென்னகம்‌ சமஸ்கிருதக்‌ கல்வியின்‌ 
மையமானது. இரண்டாம்‌ இராசசிம்மனின்‌ அவைக்களத்தில்‌ தண்டி 
முனிவர்‌ இடம்‌ பெற்றிருந்தார்‌. பின்‌ சங்கரரும்‌ அவருக்குப்‌ 
பின்னர்‌ இராமாநுசரும்‌ அக்காலத்‌ குமிழகத்திலிருந்து தங்களது 
கோட்பாட்டினைப்‌ பரப்ப நாட்டின்‌ பிற பாகங்களுக்குச்‌ சென்றனர்‌. 
சங்கரரும்‌ பிறரும்‌ “திராமிடசாரியா்‌ (0721442400) என்பவரைக்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. இக்காலகட்டத்தின்‌ தொடக்கத்தில்‌ செப்புப்‌ 
பட்டயங்கள்‌ சமஸ்கிருதத்தில்‌ வெளியிடப்பட்டன. இக்காலத்தி 
லேயே இந்து சமயம்‌ வலிமை பெறுகிறது. சமஸ்கிருதத்தில்‌ காணப்‌ 
படும்‌ சைவ, வைணவ நூல்களில்‌ சல தென்னகத்தில்‌ தோன்றி 
யிருக்கலாம்‌. தென்னகத்தில்‌ காணப்படும்‌ மகாபாரத மிகவும்‌ 
நீண்டதாகும்‌. அதன்‌ நீட்சிக்குக்‌ காரணமான சேர்க்கைகள்‌ 
தென்னகத்திலிருந்து வந்திருக்கலாம்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 241 


அரசியல்‌ மற்றும்‌ சமய, தத்துவச்‌ செல்வாக்குகள்‌ 
இவ்விரு மொழிகளுக்கு இடையேயான உறவு அரசியல்‌ 
செல்வாக்குடன்‌ தொடங்குகிறது. பின்வருவன போன்ற சொற்கள்‌ 
தமிழில்‌ இடம்‌ பெறுகின்றன. 
சபை > றந (சமஸ்கிருத வடிவம்‌) 
கணம்‌ > ரர ( 5» 7 
சதுர்வேதிமங்கலம்‌ 


பின்னர்‌ சமயச்‌ செல்வாக்கால்‌, சடங்குகள்‌ மற்றும்‌ கோயில்‌ 
தொடர்பான பல சொற்கள்‌ புகுந்தன. 
அர்ச்சனை 5 மாச்‌ [சமஸ்கிருத வடிவம்‌] 
ஈச்சுரன்‌ > i$ஸஎாa [ oe ] 
விட்டுணு > 10 [ ர ] 


அரசர்களின்‌ சமஸ்கிருதப்‌ பெயர்கள்‌ 
அரசர்கள்‌ பலரின்‌ பெயர்கள்‌ தெளிவான சமஸ்கிருதப்‌ 
பெயர்களாகும்‌. 
சான்று : ந்ருபதுங்கன்‌ 
ராஜராஜன்‌ 
ராஜேந்திரன்‌ 
குலோத்துங்கன்‌ 
இராசேந்திர சோழனின்‌ வட இந்தியப்‌ படை எடுப்புகளுக்‌ 
குப்‌ பின்னர்‌, ஆகமங்களைக்‌ கற்ற சைவ அந்தணர்கள்‌ பலர்‌ 
வங்காளத்திலிருந்து தமிழகத்திற்கு வத்தரை்‌. ஒட்டக்கூத்‌ தரின்‌ 
பாடல்களில்‌ பல தாந்திரிகச்‌ (164/7/0) சொற்கள்‌ தமிழாக்கப்‌ 
பட்டுள்ளன. . 


மணிப்பிரவாள நடை 

பதினோராம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ மணிப்பிரவாள 
நடை என வழங்கப்பட்ட புதிய நடைப்போக்கு தமிழகத்தில்‌ 
தோன்தியது. மாலையில்‌ மணியையும்‌ பவளத்தையும்‌ மாற்றி 
மாற்றிச்‌ சேர்த்துத்‌ தொடுக்கப்பட்டதைப்‌ போலத்‌ தமிழ்த்‌ 
தொடர்களையும்‌ சமஸ்கிருதத்‌ தொடர்களையும்‌ மாற்றி மாற்றிக்‌ 
கட்டிய நடைப்போக்கே மணிப்பிரவாள நடையாகும்‌. மலையாளத்‌ 
தில்‌ ஏற்பட்டது போலத்‌ தமிழ்க்‌ கவிதையுலகில்‌ இந்நடை ஆழமாக 
வேரூன்‌ றவில்லை. சமஸ்கிருதத்தில்‌ உள்ளதுபோல ஆழ்வார்களின்‌ 


212 தமி மொழி வாலாறு 


தமிழ்ப்பாக்களில்‌, வேறு கலப்பின்றி இறைச்‌ செய்தியின்‌ 
முழுச்‌ சாறும்‌ அமைந்திருப்பதாக வைணவர்கள்‌ கூறுவர்‌, உப 
நிட தங்களிலும்‌ புராணங்களிலும்‌ உள்ள சமஸ்கிருதத்‌ தொடர்களை 
ஆழ்வார்களின்‌ தொடர்களைக்‌ கொண்டு வைணவர்கள்‌ விளக்குவர்‌, 
தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்ட சமஸ்கிருத அறிஞர்களுடன்‌ 
இவ்வாறு உரையாடுவதற்கு மணிப்பிரவாள நடை பயனுள்ளதாயும்‌ 
செறிவுமிக்கதாயும்‌ இருந்தது. இத்தகைய மணிப்பிரவாள நடை 
யில்‌ பல சமஸ்கிருதத்‌ தத்துவச்‌ சொற்கள்‌ இடம்‌ பெறுவது 
இயற்கையே. 189, 14, 15 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ இந்நடையின்‌ 
செல்வாக்கு உச்சநிலையை அடைந்தது. 17 ஆம்‌ நூற்றாண்டு வரை 
யிலும்‌ கூட இந்த ட வழக்கிலிருந்தது. சைவர்களும்‌ இந்நடையைப்‌ 
பின்பற்றினர்‌. ஆனால்‌ அவர்களது மணிப்பிரவாளம்‌ மிகவும்‌ 
எளிமைப்படுத்தப்பட்டதாகும்‌, 
மேலும்‌ பல சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ | 
புராணங்களும்‌, வேறு பல நூல்களும்‌ சமஸ்கிருதத்திலிருந்து 
அவ்வப்போது தமிழாக்கப்பட்டன. திருப்புகழிலும்‌, தாயுமானவர்‌, 
வில்லிபுத்தூரார்‌ ஆகியோர்‌ பாடல்களிலும்‌ சமஸ்கிருதத்‌ தொடர்‌ 
களும்‌ தொகைகளும்‌ செல்வாக்குப்‌ பெற்றுத்‌ திகழ்கின்றன. அக்‌ 
காலத்திய சாதாரண மக்சளின்‌ பேச்சுத்‌ தமிழில்‌ சமஸ்கிருதச்‌ , 
சொற்கள்‌ எவ்வாறு புகுந்தன என்பதை தே தோபிலியின்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ காட்டுகின்றன. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
முதல்‌ தமிழ்‌ நாவலான “பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌” இப்‌ 
போக்கையே காட்டுகிறது, ப 


இருபதாம்‌ நரற்றுண்டுத்‌ தமிழில்‌ தூய்மை 

இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 'தமிழ்மொழித்‌ 
தூய்மை (Purist Movement) இயக்கம்‌ ஒன்று தோன்றியது. அவ்‌ 
வியக்கம்‌ இன்றுகூடக்‌ காணப்படுகிறது. அவ்வியக்கம்‌ பிறமொழிச்‌ 
சொற்களுக்கு, அதிலும்‌ குறிப்பாக வடமொழிச்‌ சொற்களுக்கு 
எதிரான இயக்கமாகும்‌. பரவலாக ஆட்சியிலுள்ள, தேவையான 
பிறமொழிச்‌ சொற்களைக்கூட விட்டுவிட வேண்டும்‌ என அவ்வியக்‌ 
கத்தினர்‌ கூறுவதைப்‌ பலர்‌ ஒப்புக்‌ கொள்ளாமலிருக்கலாம்‌; ஆனால்‌ 
பெரும்பாலான மக்களுக்குத்‌ தெரியா த, தேவையற்ற பிற மொழிச்‌ 
சொற்களைத்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்பதை அனைவரும்‌ ஒப்புக்‌ 
கொள்வர்‌. எது எப்படியாயினும்‌ சரி, இந்திய அறிவுலகத்தின்‌ 
பொது மொழியாகத்‌ திகழும்‌ சமஸ்கிருதம்‌ _ இந்தியாவின்‌ ஏனைய 


தமீம்‌ மொழியின்‌ புற வரலாறு 243 


மொழிகளைப்‌ போலன்றித்‌ தமிழ்‌ குறைந்த அளவில்‌ தேவையான 
போது தகுந்க கலைச்‌ சொற்களைப்‌ பெறுகின்‌ ற -- நிலைத்ததொரு 
. களஞ்சியமாகத்‌ தொடர்ந்து திகழ்கிறது; கடந்த காலத்தில்‌ இருந்த 
அளவுக்கு இல்லையாயினும்‌, வருங்காலத்திலும்கூடச்‌ சமஸ்கிருதம்‌ 
இவ்வகையில்‌ தொடர்ந்து அத்தகையதொரு களஞ்சியமாகவே 
இருந்து வரக்கூடும்‌. 
தமிழ்‌ ஒலியன்‌ அமைப்பில்‌ சமஸ்கிருதத்தின்‌ செல்வாக்கு 

பல்லவர்‌ காலத்திலிருந்து அறிஞர்கள்‌ சமஸ்கிருதச்‌ சொற்‌ 
களைத்‌ தமிழில்‌ சமஸ்கிருத உச்‌ சரிப்புடேன உச்சரித்திருக்க 
வேண்டும்‌. இதன்‌ விளைவாக அறிஞர்களின்‌ தமிழில்‌ புதிய 
வேற்றுநிலை வழக்குகள்‌ தோன்றின. சமஸ்கிருத ஒலிகள்‌, அதிலும்‌ 
குறிப்பாக ஓலிப்புடை ஒலிகள்‌, மூச்சொலிகள்‌, குழிந்துரசொலிகள்‌ 
முதலியன தமிழில்‌ ஒலியன்‌ நிலையைப்‌ பெற்றன. ஆனால்‌ இது 
இலட்சக்கணக்கான சாதாரண மக்களின்‌ மொழியைப்‌ பாதித்‌ 
திருக்காது. ஆனால்‌ இன்று கிராமப்புறங்கள்‌ நீங்கலாக, பெருகி 
வரும்‌ படித்த மக்களிடத்தில்‌ 0 6”, 1 ஏ' போன்ற ஒலிகளுக்கு 
வேற்றுநிலை வழக்குகள்‌ வளர்ந்து வருகின்றன. - 

சான்று : றய, bhivam 

Kuru, guru 

இப்போக்கு சமஸ்கிருதச்‌. சொற்களைப்‌ பயன்படுத்துவதன்‌ 

விளைவேயாகும்‌. 


1) தமிழரக்க முறை நிலைபெறுதல்‌ : ஒலியன்கள்‌ 
சமஸ்கிருதத்திலிருந்து விரிவாகக்‌ கடன்‌ வாங்கப்படுவதன்‌ 
விளைவாக, பிற மொழிச்‌ சொற்களைத்‌ தமிழாக்கும்‌ முறை தொடர்‌ 
பாக ஒரு நடைமுறை அல்லது பொது விதியினை நிறுவும்‌ இன்றி 
யமையாமை ஏற்பட்டது. இதன்‌ ' விளைவாக எழுந்த விதிகளை 
பன்னிரண்ட ம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வாழ்ந்த பவணந்தியார்‌ 
தமது நன்னூலில்‌ தொகுத்துத்‌ தருகிறார்‌,” அடியில்‌ கூறப்படுவன 
இலக்கிய பொழிகளுக்கே உரியன. 
பிராகிருதத்தில்‌ நிகழ்வது போல ரகர (1) மெய்யானது 
“இரு” அல்லது “இ? என்றாகியது. 
79 அ 171/0 (இருடி) 
rsabha > itavam (இடவம்‌) 


27 நன்னூல்‌, 146-150 


244 தமிழ்‌ மொழி வரலாறு 


ளகர அசைமெய்‌ ஒரே ஒரு சொல்லிலேயே வருகிறது அது 
லுகரமாகப்‌ பேணப்படுகிறது. 
kIpta > Kiluttam 
தமிழில்‌ ஈகாரம்‌ இகரமாகிறது; அகரம்‌ ஐகாரமாகிறது. 
Gauri > Kavuri (கவுரி) 
Sita > Citii (தை) 
தமிழில்‌ திணை காட்டும்‌ விகுதிகளால்‌ விசர்க்கம்‌ (415808) 
தவிர்க்கப்படுகிறது. இது பின்னர்‌ விளக்கப்படும்‌. அநுஸ்வாரம்‌ 
(சாகாம) மகர அல்லது னகர மெய்யாகிறது. 
மூச்சொலிகளும்‌ ஒலிப்புடை ஒலிகளும்‌ தமிழ்‌ வரிவடிவத்தில்‌ 
வேறுபடுத்தப்படாததால்‌ அவை ஓலிப்பில்லா ஒலிகளாகின்‌ றன. 
ர்‌) ஒலியன்‌ சமன்பாடு 
சமஸ்கிருத |”, உயிரிடையில்‌ யகர மெய்யாகிறது. 
aja > ayan (அயன்‌) 
சமஸ்கிருத “' இடையண்ண வெடிப்பொலியாகிறது; சில 
விடங்களில்‌ அது நுனிநா பல்‌ வெடிப்பொலியாகிறது. 
isa > ican (ஈசன்‌) 
misum > métan (மாதம்‌) 
சமஸ்கிருத “5, இடையண்ண வெடிப்பொலியாகவோ 
அல்லது நாவளை வெடிப்பொலியாகவோ ஆகிறது; சில இடங்களில்‌ 
அவ்வொலி ழகர மெய்யாகிறது. 
visam > vicam = vitan (விசம்‌ ௦ விடம்‌) 
bhisa > pilai (யாழை) 
சமஸ்திருதக்‌ குரல்வளை உரடகசொலி' மொழி முதலில்‌ 
மறைகிறது. மொழியிடையில்‌ கடையண்ண வெடிப்பொலியாகிறது. 
hara > aran (அரன்‌) 
vihana > vahanah (வாகனம்‌) 
சமஸ்கிருத 62” இடையண்ண நெடில்‌ வெடிப்பொலி 
யாகிறது; அல்லது நர்வளை வெடிப்பொலியும்‌ இடையண்ண வெடிப்‌ 
பொலியும்‌ சேர்ந்த மெய்மயக்கமாகிறது. 
paksi > potci ௨ pacci (பட்சி > பச்சி)" 


28 தக்கயாகப்பரணி, 610 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 245 


ஆனால்‌ பழைய இலக்கிய வழக்கில்‌ இது கடையண்ண 
நெடில்‌ வெடிப்பொலியால்‌ குறிக்கப்படுகிறது. இது பிராகிருதச்‌ 
சான்றைப்‌ பின்பற்றுவதன்‌ விளைவாகலாம்‌. 
ak > akkam (அக்கம்‌) 
வருமுறை - முன்வைப்பு உயிர்‌ 
இடைக்காலத்தின்‌ பிற்பகுதிவரை மொழி முதல்‌ குறில 
சைக்குப்‌ பின்னர்‌ லகர, ரகர மெய்கள்‌ வருவதில்லை. எனவே 
அவ்விடத்தில்‌ அவற்றுக்குப்‌ பின்னர்‌ உகரமெய்‌ வருகிறது. 
Sarkari > carukkarai (சருக்கரை) 
இங்ஙனமே இரட்டிக்கும்‌ சமஸ்கிருத வெடிப்பொலிகளுக்குப்‌ 
பின்னரும்‌ உகர உயிர்‌ வருகிறது. 
vig > vakku . 
தமிழில்‌ மொழிமுதல்‌ ர்‌,ல்‌,ய ஆகியன வாரா. எனவே 
இவ்வொலிகளுடன்‌ தொடங்கும்‌ சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ தமிழில்‌ 
வரும்‌ டொழுது அவற்றுக்கு முன்னர்த்‌ தொடக்க காலத்தில்‌, 
அகர முன்வைப்புயி இடம்‌ பெற்றது; பின்னர்‌ இகரம்‌ இடம்‌ 
பெறத்‌ தொடங்கியது. 
ratna > arattanam (அரத்தினம்‌) 
> iraftinam (இரத்தினம்‌) 
riga > arigan (அராகம்‌) 
> 77/27. (இராகம்‌) 


இவ்விரு வடிவங்களும்‌ இலக்கியத்தில்‌ தொடர்ந்து இடம்‌ 
பெறுகின்‌ றன. ரகர மெய்‌ முன்‌உயிரால்‌ தொடரப்படுமாயின்‌ 
இகர மூன்வைப்பு உயிர்‌ இடம்‌ பெறுகிறது. 
répam > irépறpam (இரேபம்‌) 
ரகர மெய்‌ பின்‌ உயிரால்‌ தொடரப்படும்‌ பொழுது உகர 
முன்வைப்பு உயிர்‌ வருகிறது. 
ruci > uruci (௨௬௪) 
லகர மெய்‌ அகரத்தாலோ, முன்‌ உயிராலோ தொடரப்‌ 
படும்‌ பொழுது இகர முன்வைப்புயிர்‌ வருகிறது. 
lehyam > ilékiyam (இலேகியம்‌) 


246 தமிழ்‌ மொழி வரலாறு 


லகர மெய்‌ பின்‌ உயிரால்‌ தொடரப்படும்‌ பொழுது உகர 
முன்‌ வைப்புயிர்‌ வருகிறது. 
loha > ulokan (உலோகம்‌) 
யகரத்துக்கு முன்னர்‌ இகர முன்வைப்புயிர்‌ இடம்‌ பெறு 
கிறது. 
yaksa > iyakkan (இயக்கன்‌) 


ஆனால்‌ சங்க இலக்கியங்களில்‌ கூட “யவனர்‌”, “யூபம்‌” என்னும்‌ 
சொற்களுக்கு முன்னர்‌ முன்வைப்புயிர்‌ ர்வ வில்‌. பிற்‌ 
காலத்தில்‌ “யு” என்பதற்கு முன்னர்‌ உகர முன்வைப்புயிர்‌ இடம்‌ 
பெறுகிறது. ஆனால்‌ இச்‌ சூழலில்‌ பலவிடங்களில்‌ யகர மெய்‌ 
இழக்கப்படுகிறது. 
yuddha > uyuttam > பரப (உயுத்தம்‌ > உத்தம்‌) 
pukti உ ழ்‌ அ யா்‌ (உத்தி) 
10) மெய்மயக்கம்‌: இகரச்‌ சுரபத்தி 
தமிழில்‌ வாரா வடமொழி மெய்மயக்கங்கள்‌ இரு வழிகளில்‌ 
அமைக்கப்படுகின்‌ றன, 
1. ஒரினமாதல்‌ 
2 சுரபத்தி 
ர்‌,ல்‌, ய்‌ என்பவற்றுடன்‌ சேர்ந்து வரும்‌ மெய்களைப்‌ பிரிக்க 
இகரச்‌ சுரபத்தி இடம்‌ பெறுகிறது. 
brahman > piraman (பிரமன்‌) 
plava > pilava (பிலவ) 
bhagya > pakkiyam (பாக்கியம்‌) 
ஒலிச்சேர்க்கையில்‌ இரண்டாவது ஒலி வகர அல்லது மகர . 
மெய்யாய்‌ இருக்குமாயின்‌ உகரச்‌ சுரபத்தி இடம்பெறுகிறது. 
padma > patumamn (பதுமம்‌) 
pakva > pakkuwam (பக்குவம்‌) 
karma > karumam (கருமம்‌) 
மெய்களுக்கிடையில்‌ நெகிழ்வு மாற்றத்துடன்‌ (10056 transition) 
விரைந்தொலித்தலால்‌ தமிழில்‌ மெய்மயக்கங்கள்‌ வரும்பொழுது 
சுரபத்தி தொடர்பான விதிகள்‌ செயல்படுகின்‌ றன. 


paruntu > printu > pirintu 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 247 


5) ஓரினமாதல்‌ 
ஓரினமாதல்‌ தொடர்பான செய்திகளை இனிக்‌ காண்போம்‌, 
'அ. மூக்கொலி அல்லது வெடிப்பொலியாயிருக்கும்‌ முதல்‌ 
மெய்யின்‌ தன்மைக்கு ஒரினமாதல்‌, 
mh > mm: simham > simmam (சிம்மம்‌) 
ny > nm :kanyழa > kanni (கன்னி) 
ks > kk :akga > ர்க (அக்கம்‌) 


ஆ. மூக்கொலி அல்லது வெப்பொலியாயிருக்கும்‌ இரண்டா 
வது மெய்யின்‌ தன்மைக்கு ஓரினமாதல்‌. 
st > tt 1 pustaka > puttakam (புத்தகம்‌) 
st > to: kagtam > மளா. (கட்டம்‌) 
rm > mm: karma > kammam (கம்மம்‌) 


இவற்றிலெல்லாம்‌ வெடிப்பொலியாக:வோ அல்லது மூக்கொலி 
யாகவோ ஒலிகள்‌ ஓஒரினமாக்கப்படுகின்‌ றன. 


இ. மெய்யொலி இழக்கப்படல்‌ 
மெய்மயக்கத்தில்‌ இரண்டாவது மெய்ய்‌ அல்லதுர்‌ என 
இருக்குமாயின்‌ அது சிலவிடங்களில்‌ இழக்கப்படுகிறது; வெடிப்‌ 
பொலி உள்ள இடங்களில்‌ அது இிரட்டிக்கிறது. 
manikkam > manikkam (மாணிக்கம்‌) 
sramana samana (சமண) 


அநுஸ்வாரம்‌ 
அநுஸ்வாரம்‌ மகர மெய்யாகிறது. பின்னர்‌ தொடர்ந்து 
வரும்‌ வெடிப்பொலிக்கேற்ற வகையில்‌ திரிந்து ஓரினமாகின்றது. 
mh > mk > ik 
Simham > cirikam 
கீழ்க்கண்ட வழக்குகளையும்‌ காண்கிறோம்‌ : 
m5 > mc > mc; சமஸ்‌ : கம்ஸா 5 கஞ்சன்‌ 
இங்கு உண்மையில்‌ மூன்று விதமான வளர்ச்சிப்‌ போக்கு 
கள்‌ உள்ளன. அவற்றுள்‌ இது முதலாவதாகும்‌. இரண்டாவது 
சாதாரணமாக வருகின்‌ ற சுரபக்தி வழக்கமாகும்‌. 
m5 > mic: சமஸ்‌ : மாம்ஸா 5 மாமிசம்‌; 
சமஸ்‌ : வம்ஸா £ வமிசம்‌. 


248 தமிழ்‌ மொழி வரலாறு 


மூன்றாவது நிலை பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றி 
யதாகும்‌. இது அநுஸ்வாரம்‌ கடையண்ண மூக்கொலியாக உச்‌ 
சரிக்கப்பட்டதன்‌ விளைவாகும்‌. பிற மெய்களுக்கு முன்னர்‌ இம்‌ 
மூக்கொலி இன வெடிப்பொலியைப்‌ பெறுகிறது. சுரபத்தி இகரம்‌ 
இம்மெய்மயக்கத்தைச்‌ சிதைக்கிறது. 
mimsé > mitica > mdiikicam (மாங்கிசம்‌) 
vamsa > vatica > vaiikican (வங்கிசம்‌) 
ரகர மெய்க்குப்‌ பின்னர்‌ வரும்‌ மெய்கள்‌ 
தென்னிந்தியாவில்‌ ரகர மெய்க்குப்‌ பின்னர்‌ வரும்‌ மெய்கள்‌ 
நெடில்‌ மெய்களாக எழுதப்பட்டது காணப்படுகிறது. 
karma > karmma (கர்மம்‌) 
partipa > parttipa > parttivar (பார்த்திவர்‌) 


மொழியிடை வெடிப்பொலி இரட்டித்தல்‌ 
பிற மெய்‌ மயக்கங்களில்‌ மெய்யொலி இழப்போ அல்லது 

சுரபத்தியோ உள்ள பொழுது, வெடிப்பொலியானது தனக்கு 
முன்னர்‌ மூக்கொலியைப்‌ பெற்றிருக்கவில்லையாயின்‌ -- இரட்டிக்‌ 
கிறது. (வீரசோழியம்‌, 59) 

pakva > pakkwam (பக்குவம்‌) 

cakra > cakkiram (சக்கரம்‌) 

ratna > irattinam (இரத்தினம்‌) 


தமிழமைப்பு 

பிறமொழிச்‌ சொல்லைத்‌ தமிழ்‌ மொழி மரபுக்கு உட்படுத்தும்‌ 
போக்கு மிகுந்து காணப்படுகிறது. குறிப்பாக குற்றியலுகர 
முடிவைச்‌ சுட்டிக்காட்டலாம்‌. பிறமொழிச்‌ சொற்கள்‌ தமிழுக்கு 
வரும்‌ பொழுது குற்றியலுகரத்தைப்‌ பெறுகின்றன. 'உலகு' (இது 
“லோக? என்னும்‌ வடமொழிச்‌ சொலஃ்லினடியாகத்‌ தோன்றிய 
தாயின்‌) என்பதை இதற்குச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌. 
இலக்கணம்‌ 

சமஸ்கிருதப்‌ பெயர்ச்‌ சொற்சளிலிருந்து சில வினை வேர்கள்‌ 
தமிழில்‌ ஆக்கப்படுகின்‌ றன. சமஸ்கிருதத்தில்‌ எந்த வேருடன்‌ 
*அனம்‌” (காகற) என்பதைச்‌ சேர்த்தாலும்‌ அது பெயர்ச்‌ சொல்‌ 
லாகும்‌. “அனம்‌' என்பது நீக்கப்பட்டு இகர விகுதி சேர்க்கப்படத்‌ 
தமிழ்‌ வினைவேர்‌ கிடைக்கிறது. 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 249 


Grahanam > Kiraki (இரக) 
Cévanam > cévi (சேவி) 


“அனம்‌” என்பதைப்‌ பெறாத “சித்ரம்‌” (ரோக) என்பது 
போன்ற பெயர்ச்சொற்களின்‌ “அம்‌” விகுதி (முடிவு) நீக்கப்பட்டு 
இசுர வி௨தி சேர்க்கப்படுகிறது 

சான்று : சித்தரி 


ஈரேவல்‌ சொற்களோடு ஒப்புமையாக்கமான இவையெல்லாம்‌ 


11 அவது வினைவிகற்ப வாய்பாட்டைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 


அகரத்தில்‌ முடியும்‌ சொற்கள்‌, பெண்பால்‌ ஒருமையைக்‌ 
குறிக்குமாயின அவை ளகர மெய்யீற்றைப்‌ பெறுகின்றன; ஆண்‌ 
பால்‌ ஒருமை னகர மெய்யீற்றைப்‌ பெறும்‌; பலர்பால்‌ ரகர 
மெய்யைப்‌ பெறும்‌. அஃறிணையைக்‌ குறிக்கையில்‌ மகர மெய்யைப்‌ 
பெறும்‌. 
yaksa > iyakkan, iyakkar (இயக்கன்‌, இயக்கர்‌) 
ratna > irattinam (இரத்தினம்‌) 


கடன்‌ வாங்கப்பட்ட சொற்களின்‌ பொருள்‌ பெரும்‌ மாறுதல்‌ 
களுக்கு உள்ளாகிறது. “அவசரம்‌” என்பதன்‌ பழைய பொருள்‌ 
“வாய்ப்பு” என்பதாகும்‌. இன்று அதன்‌ பொருள்‌ “விரைவு” அல்லது 
“மிகையார்வம்‌' என்பதாகும்‌. இத்தகைய பொருள்‌ மாறுதல்களைப்‌ 
பற்றி நாம்‌ இங்கு ஆராய வேண்டியதில்லை. 
தமிழாக்க முறையின்‌ முக்கியத்துவம்‌ 
சமஸ்கிருதச்‌ சொற்களைத்‌ தமிழாக்கும்‌ முறை விரிவாக 
விளக்கப்பட்டது. இவை பிறமொழிச்‌ சொற்களையும்‌ தமிழாக்கப்‌ 
பயன்‌ படும்‌ என்பதால்‌ இங்ஙனம்‌ விரித்துக்‌ கூறப்பட்டது. 
வரலாற்றுக்‌ கண்ணோட்டத்தில்‌ சில செய்திகளைப்‌ பொதுமை 
யாக்கிக்‌ கூறலாம்‌. சமஸ்கிருதத்தில்‌ மொழி முதலசையில்‌ வரும்‌ 
ரகர மெய்க்கு முன்னர்த்‌ தமிழில்‌ அகர முன்வைப்புயிர்‌ பழங்‌ 
காலத்தில்‌ இடம்‌ பெற்றது. பின்னர்‌ இகரம்‌ அவ்விடத்தில்‌ வர 
லானது. இங்ஙனமே சுரபத்தியும்‌ இடம்பெற்றது. 
பழைய வடிவம்‌ புதிய வடிவம்‌ 
சக்கரம்‌ சக்கிரம்‌ 
அரதனம்‌ இரத்தினம்‌ 


250 தமிழ்‌ மொழி வரலாறு 


மொழியிடையில்‌ உள்ள ஓலிப்பிலா வெடிப்பொலி இரட்டித்‌ 
தலையும்‌ காண்க. பிற்காலத்தில்‌ மொழியிடையில்‌ வரும்‌ தனி 
வெடிப்பொலி ஒலிப்புடை வெடிப்பொலியைக்‌ குறிக்கத்‌ தொடங்கி 
யதால்‌, ஒலிப்பிலா வெடிப்பொலியைக்‌ குறிக்க நெடில்‌ வெடிப்‌ 
பொலி இடம்‌ பெறலானது. 


தெற்கு, கிழக்குப்‌ பகுதிகளின்‌ மொழிகள்‌ 
சிங்களம்‌ 
தறித்து பிறப்பதற்கு முன்னரே தமிழர்கள்‌ இலங்கையோடு 
தொடர்பு கொண்டிருந்தனர்‌. பழங்காலத்தில்‌ இலங்கையை ஆண்ட 
அரசர்களில்‌ மக்கள்‌ போற்ற செங்கோலோச்சிய எலாரா (11818) 
போன்ற சிலர்‌ தமிழர்களாவர்‌. இலங்கையுடனான இத்தகைய 
ஆரம்பக்கால உறவுகளின்‌ விளைவாகச்‌ சிங்களச்‌ சொற்கள்‌ தமிழில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. 
ey (Simhala > Sila > ila) 
முருங்கை (ரயரய1ல) 


இச்‌ சொல்‌ பழைய உரையாசிரியர்களால்‌ குறிக்கப்பட்‌ 
டுள்ளது.2 இலங்கைத்‌ தமிழில்‌ பல சிங்களச்‌ சொற்கள்‌ காணப்‌ 
்‌ படுகின்றன. தமிழகமெங்கும்‌ வழக்கில்‌ உள்ள “பில்லி” (6111) 
என்ற சொல்‌ சிங்களத்திலிருந்து வந்ததாகும்‌. 
கிழக்குக்‌ கடற்பகுதிகள்‌ 

கிழக்குக்‌ கடற்பகுதிகளுடன்‌ தமிழர்கள்‌ பழங்காலத்திலேயே 
தொடர்பு கொண்டிருந்தனர்‌. தக்குவாபாவில்‌ (190808) தமிழ்க்‌ 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. காழகம்‌ அல்லது கடாரம்‌ தாய்லாந்‌ 
திலுள்ள “6080 என்பதாகும்‌. “தாய்லாந்து, தமிழில்‌ சீயம்‌ 
என்‌ றழைக்கப்படுகிறது. தக்கோலி (10௩௩011), அருமணவன்‌ (474/718- 
ஸர), இடாரவன்‌ (£0/ம70021) முதலிய நறுமணப்‌ பொருள்கள்‌ 
தாம்‌ விளையும்‌ இடத்தின்‌ (கழைக்‌ கடற்பகு திகள்‌) பெயரையே தம்‌ 
பெயராகக்‌ கொண்டுள்ளன. இவை சிலப்பதிகாரத்தில்‌ இடம்‌ 
பெறுவதோடு அவை அடியார்க்கு நல்லாரால்‌ இங்ஙனமே விளக்‌ 
கப்படுகின்‌ றன ?! சவ்வரிசி” என்பதிலுள்ள *சவ்‌' என்பது மலாய்‌ 
தக அட ண க க்சி பட்‌ அனி வலக நுதல்‌ அல அப்ல 
29 வீரசோழியம்‌, 59, உறை, 
30 Nilaknta Sasiri: Foreign Notices of South India 


31 சிலப்பதிகாரம்‌ 3617, 108, அடியார்க்கு நல்லார்‌ உரை. 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 25॥ 


மொழிச்‌ சொல்லான “3420” என்பதிலிருந்து வந்ததாகும்‌. கிடங்கு”, 
தஇட்டங்க” என்னும்‌ சொற்கள்‌ மலாய்ச்சொல்லான “ஏகா 
என்பதிலிருந்து வந்தனவாகும்‌. மலாக்கா (Malacca), “மணிலா” 
(Manila) என்னும்‌ இடப்பெயர்களிலிருந்து “மல்லாக்கொட்டை' 
(Mallakkottat) பணீலாக்கொட்டை? (Mபறilokkoti(ர) என்னும்‌ 
பெயர்கள்‌ ஆக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 

'சொங்கு” (Cork) என்பது ஐவானியச்‌ (Javanese) சொல்லான 
“0080” என்பதிலிருந்து வந்ததாகும்‌. 


சீனம்‌ 

பழங்காலத்தில்‌ சீனர்கள்‌ தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டும்‌. 
தமிழ்‌ மாலுமிகள்‌ சீனர்களுடன்‌ தொடர்பு கொண்டிருந்தனர்‌. 
தமிழிலுள்ள சில சொற்கள்‌ நேரடியாகச்‌ சீனாவிலிருந்தே பெறப்‌ 
பட்டிருக்கலாம்‌; அல்லது அவை மலாய்‌ மொழி வழியாகத்‌ 
தமிழுக்கு வந்திருக்கலாம்‌. யுவான்சுவாங்‌ (॥ieபா-T5iaஏ) தென்ன 
கத்திற்கு வருகை புரிந்தார்‌. படகு வகையைச்‌ சேர்ந்த 'சம்பான்‌' 
(> sanpan) என்ற சொல்லும்‌, பெரிய மண்கலத்தைக்‌ குறிக்கும்‌ 
தாங்கு” (2 Kகாஏ) என்ற சொல்லும்‌, “பீங்கான்‌” என்ற சொல்லும்‌ 

சீன மொழியிலிருந்து வந்தவையாகும்‌. 


மேலைநாட்டு மொழிகள்‌ 
கிரேக்கம்‌ 

கிறித்து பிறப்பதற்கு முன்னரே கிரேக்கர்களும்‌ உரோமர்‌ 
களும்‌ தமிழர்ச்ளுடன்‌ நேரடித்‌ தொடர்பு கொண்டிருந்தனர்‌. 
பெரிபுளுஸ்‌ (Peripluபs) என்னும்‌ நூல்‌, தாலமி (Ptolemy), பிளினி 
(Pliny) ஆகியோர்‌ எழுதிய நூல்களிலிருந்து இது தெரிய வருகிறது. 
'மத்திகை', “சுருங்கை, *கன்னல்‌', ‘ஓரை ஆகிய சொற்களைக்‌ 
கிரேக்கச்‌ சொற்களாகத்‌ திரு கமில்‌ சுவலபெல்‌ (Kamil Zvelebil) 
விளக்கிச்‌ செல்கிறார்‌. 

“இயேசு (Jசsப5) என்ற சொல்லும்‌ கிரேக்க மூலங்களுக்‌ 
குக்‌ கொண்டு செல்லப்படுகிறது. “|” மொழி முதல்‌ வராது என்பதை 
உணர்ந்த கிறித்துவ மதகுரு ஒருவர்‌ இ: ஙனம்‌ அதை மாற்றி 
யிருக்க வேண்டும்‌. 
ஹீப்ரு 

ஹீப்ரு மொழி பேசும்‌ யூதர்களும்‌ சிரிய நாட்டுக்‌ கிறித்தவர்‌ 
களும்‌ அரேபியர்களும்‌ தென்னகத்தின்‌ மேற்குக்கரையில்‌ பழங்காலத்‌ 


252 தமிழ்‌ மொழி வரலாறு 


திலேயே குடியேறினர்‌, அப்பகுதியில்‌ மலையாளமும்‌ தமிழும்‌ பேசப்‌ 
படுகின்றன. “யூதர்‌” என்னும்‌ சொல்‌ “பப!” என்னும்‌ ஹீப்ரு 
மொழிச்‌ சொல்லில்‌ இருந்து வந்ததாகும்‌ '/ச௨்‌ என்ற சொல்‌ 
“7௪/02 என்னும்‌ ஹீப்ரு மொழிச்‌ சொல்லிலிருந்து வந்ததேயாகும்‌.33 


அரபிய மொழி 

அரபு மொழி முகமதியர்களின்‌ சமய மொழியாகும்‌. 
திருக்குர்ரான்‌ இபமொழியில்‌. உள்ளது. எனவே தமிழகத்தில்‌ இம்‌ 
மொழி பரவத்‌ தமிழக முஸ்லீம்கள்‌ தணை நின்றனர்‌. திருக்குர்ரானை 
அரபிய மொழியில்‌ தமிழ்‌ இசுலாமியர்கள்‌ படிப்பதற்கு வசதியாகப்‌ 
புதிய குறியீடுகளும்‌, அடையாளப்புள்ளிகளும்‌ தமிழ்‌ வரிவடிவத்தில்‌ 
சேர்க்கப்பட்டன, இது அரபுத்‌ தமிழ்‌” எனப்படும்‌. 


பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலிருந்து இசுலாமியப்‌ பெரு 
மக்கள்‌ தமிழில்‌ செய்யுளிலும்‌ உரை நடையிலும்‌ நூலகள்‌ எழுதி 
வருகின்றனர்‌, பல அரேபியப்பெயர்‌ களும்‌ சொற்களும்‌ இலக்கியத்‌ தில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. மொழியின்‌ சில இயல்புகளை மாற்றிய 
செல்வாக்கின்‌ அளவை மட்டுமின்றி தன்மையையும்‌ நுட்பமான 
ஆராய்ச்சிகள்‌ புலப்படுத்தும்‌. தமிழுக்குப்‌ புறம்பானவையாகத்‌ 
தோன்றும்‌ சில பெயர்கள்‌ சந்த விருத்தத்தில்‌ அமைத்துத்‌ தரப்படு 
கின்றன, இங்கு யாப்பிசைக்கேற்பச்‌ சீர்கள்‌ வேறுபடப்‌ பிரித்து 
ஒலிக்கப்‌ பெறுகின்றன. இங்குச்‌ சீர்கள்‌ முழுச்சொற்களுக்கும்‌ 
அல்லது தொகைகளுக்கும்‌ சமமாக இருக்கத்தேவையில்லை; இருக்‌ 
கவும்‌ மாட்டா. எனவே இவை இரண்டு அல்லது மூன்று சீர்களாகப்‌ 
பிரிக்கப்பெறுகன்றன. இவ்வாறு அரபுப்‌ பெயர்கள்‌ எளிதில்‌ யாப்‌ 
பமைப்புக்கேற்பப்‌ பொருந்திவிடுகின்‌ றன . எடுத்துக்காட்டாக (6) 
v0 என்பது ஒரு குறிப்பிட்ட வகை யாப்பிற்கு அல்லது 
சந்தத்திற்கான சீரமைப்பு ஆகும்‌. அபூபக்கர்‌ என்ற பெயர்‌ எளிதாக 
இச்சீரில்‌ அமைக்கப்‌ பெற்றுவிடுகிறது. 

தமிழ்‌ இசுலாமியச்‌ செய்யுள்கள்‌ சிலவற்றில்‌ சூஃபிசச்‌ 
(பர) செல்வாக்கு காணப்படுகிறது. எனவே அனுபூதி நிலைத்‌ 
(Mystical) தொடர்பான சொற்கள்‌ புகுந்தன. இசுலாமியர்களின்‌ 
இலக்கியங்களில்‌ இசுலாமின்‌ வண்ணம்‌ இழையோடுவது இயல்பே. 
பழங்காலத்திலிருந்தே பல சமயச்‌ சொற்கள்‌ இசுலாமிய மூலங்களி 


32 Tamil Lexicon, Vol Vi 
33 bid 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 253 


லிருந்து வருகின்றன. இசுலாமியர்களின்‌ சட்டங்களும்‌ பழக்க 
வழக்கங்களும்‌, இந்துக்களின்‌ முறையிலிருந்து மாறுபட்டவை. 
தமிழ்‌ இசுலாமிய இலக்கியங்களிலும்‌, இசுலாமியர்களின்‌ பேச்சுத்‌ 
குமிழிலும்‌ அரபுச்‌ சட்ட, சமுதாயச்‌ சொற்கள்‌ பல காணப்படு 
கின்றன. வடநாட்டு அரசர்களின்‌ அவைக்கள மொழியான 
பெர்சியன்‌, உருது ஆகிய மொழிகளிலிருந்து பிற அரபுச்‌ சொற்கள்‌ 
தமிழில்‌ புகுந்தன. இவை பெரும்பாலும்‌ அரசாங்கம்‌, சட்டம்‌ 
தொடர்பானவை. தமிழ்ச்‌ சொற்களஞ்சியம்‌ 259 சொற்களை 
அரபிய மூலங்களுக்குக்‌ கொண்டு செல்கிறது. சில சமயங்களில்‌ 
இரண்டு அல்லது மூன்று வடிவங்கள்‌ ஒரே அரபிய வடிவத்திற்குக்‌ 
கொண்டு செல்லப்படுகின்‌ றன. இவற்றில்‌ ஒன்று அரபுச்‌ சொல்லாக 
இருக்கும்‌; ஏனைய தமிழ்‌ அமைப்புக்கு ஏற்ப இருக்கும்‌. அவ்‌ அரபுச்‌ 
சொல்‌ கற்றோரிடையே வழங்குவதாக இருக்கும்‌. 

ப தமிழிலுள்ள அரபுச்‌ சொற்கள்‌ சிலவற்றின்‌ பட்டியல்‌ 
வருமாறு : 


இலாக்கா ( > ilaqua) 

இஸ்லாம்‌ ( > islim) 

இசும்‌ ( > ism) 

ஈமன்‌ அல்லது இமான்‌ ( 5 092) 

உருசு (17190) (2 312) (மொழியிறுதியில்‌ 


குற்றியலுகரம்‌ வருதல்‌ காண்க) 


உஸ்தாதி (051812) | ட அமித 


வஸ்தாதி (vastati) 


கொசு Kocuru ்‌ 

கசர்‌ ய்‌ ர்வு னம்‌, 

சுல்தான்‌ சுபேதார்‌ (2 suba) 

சுன்னத்து 

சுன்னி (sunnt) (இசுலாமின்‌ இருசமயப்‌ 
ஷீய ' (ற ) } பிரிவுகள்‌ 
சைத்தான்‌ என்பனவும்‌ அரபுச்‌ 

சேப்பு, ஜேப்பு } சொற்களே. 


“காப்பி' (௦01166) என்ற சொல்‌ ஐரோப்பிய மொழிகளின்‌ 
வழியே வந்த அரபுச்‌ சொல்லாகும்‌. 
பெர்சியன்‌ (பாரசீகம்‌) 

பெர்சிய, இந்திச்‌ சொற்கள்‌ உருது மொழி வழியே தமிழில்‌ 
புகுந்திருக்க வேண்டும்‌. மொகலாயர்களின்‌ அவைக்கள மொழி 


224 தமிழ்‌ மொழி வரலாறு 


உருது மொழியாகும்‌. அவர்களது அவைக்‌ கலைச்‌ பசாற்களும்‌ 
ஆட்சித்துறைச்‌ சொற்களும்‌ அலை இந்தியச்‌ சொற்களாக ஆகி 
யிருக்க வேண்டும்‌. மாலிக்காபூரின்‌ தமிழகப்‌ படையெடுப்புசளுக்குப்‌ 
பின்னர்‌ இப்போக்கு வலிவுற்றது. மாலிக்கபூரின்‌ படையெடுப்புக்‌ 
களுக்குப்‌ பின்னர்‌ 40 ஆண்டுக்‌ காலத்துக்கு மதுரையில்‌ சுல்தானிய 
ஆட்சி நடைபெற்றது. ஹைதராபாத்தில்‌ பாமினி சுல்தான்களின்‌ 
அரசு நிலைநாட்டப்‌ பெற்றது. இதனால்‌ உருது மொழியீன்‌ தக்காண 
இலக்கியக்‌ இளைமொழியொளன்று வளர்ச்சியுற்றது. மொகலாயர்கள்‌ 
மெல்ல மெல்ல இந்தியா முழுவதிலும்‌ தங்கள்‌ ஆதிக்கத்தை நிலை 
நாட்டினர்‌. மராத்தியர்கள்கூட மொகலாயக்‌ கலைச்‌ சொற்களைக்‌ 
கைக்கொண்டனர்‌. கர்நாடக நவாப்புகள்‌ மெல்ல உரிமை பெற்றார்‌ 
கள்‌. எனினும்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ ஆங்கிலேயரின்‌ கைப் பொம்மை 
யானார்கள்‌, அவர்களது தலைநகரம்‌ திருச்சிராப்பள்ளியா கும்‌. எனவே 
தமிழில்‌ பல உருது, பெர்சியச்‌ சொற்கள்‌ இடம்‌ பெற்றன. 
மராத்தியர்களின்‌ தமிழக ஆட்சி இப்போக்கை உறுதிபடுத்தியது. 

இங்ஙனம்‌ வந்த பெர்சியச்‌ சொற்களில்‌ சில ஆட்சித்துறைச்‌ 
சொற்களாகும்‌. 


டபேதார்‌ (> daftardar) 
தவாலி (davali) (> dawdli) 
திவான்‌ (divin) (> diwin) 
முகர்‌ (mukar) (” muhar)* 
ரவாணா (ravind) (> rvadind)) 
ரஸ்தா (rasta) (> rastd) 


தமிழ்‌ மொழி வரலாற்றின்‌ ஆரம்ப காலத்தில்‌ மொழி 
முதல்‌ வாரா ஒலிகள்‌, 'இப்பொழுது வரலாயின. அவற்றில்‌ உயிர்‌ 
களின்‌ அளவு மாறுவதையும்‌ நோக்குக, 

“சமீன்‌' > (jamin) 
ஜாகீர்‌” > (821) 

“ஜாகீர்‌ என்னும்‌ மொகலாயச்சொல்‌ “நில உடைமை உரி 
மை' வரலாற்றை விளக்குவதாகும்‌. இராணுவம்‌ அல்லது பிற 
பணிகளாற்ற வேண்டும்‌ என்ற நிபந்தனையின்‌ பேரிலோ அல்லது 
சில சமயங்களில்‌ நிபந்தவையெதுவும்‌ இன்றியோ சில பகுதி நிலங்‌ 








* மொழியிடையில்‌ வரும்‌ 142 :%' என்றாகிறது. இது % என 
உச்சரிக்கப்படுகிறது. 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு அலல 


களின்‌ வரூவாயை உரிமையாகத்‌ தருவதை இச்சொல்‌ குறிக்கும்‌. 
சர்க்கார்‌, சர்தார்‌, ஹவல்தார்‌, ஜுர்மன (Zurmana)’ முதலிய 
சொற்களும்‌ பாரசிகச்‌ சொற்களாகும்‌. 


மதம்‌, வழிபாடு தொடர்பான *தக்கயாீ தர்க்கா > kya 
தர்க, (யொ 5 ொஜh), நமாஸ்‌ (ஈமச்‌ அ ஈர்றக்5ம) லங்கள்‌ கானா 
(/சா2ய ராச) முதலிய சொற்கள்‌ அனைத்தும்‌ பெர்சியச்‌ சொற்‌ 
களேயாகும்‌. 


குதிரை, அதனைப்பராமரித்தல்‌ தொடர்பான சொற்கள்‌ 
பொதுவாகப்‌ பிற மொழிச்‌ சொற்களேயாகும்‌.இவற்றில்‌ சில 
பாரசீக மொழியிலிருந்து வந்தவையாகும்‌. 
மாலீசு (815/4) > midlish 
ஜீனி (பம்‌) > 2177 
தமிழ்ச்‌ சொல்லும்‌ பாரசீகச்‌ சொல்லும்‌ சேர்ந்த மரூஉத்‌ 
தொகையும்‌ (Hybrid compound) காணப்படுகிறது. கட்டடப்பகுதி 
எனப்பொருள்படும்‌ &ப்‌£ என்ற சொல்‌ ரர எனத்திரிகிறது; பின்‌ 
“மேல்‌” என்ற சொல்‌ முன்னால்‌ சேர்க்கப்பெற்று மேல்‌--காயர்‌ > 
மேல்காயர்‌ “மேல்‌ கட்டடப்பகுதி'' எனப்‌ பொருள்‌ தரும்‌ 
சொல்லாகிறது. 


பிற மொழிச்‌ சொற்கள்‌ எனப்‌ பாகுபடுத்தி அறிய முடியாத 
அளவுக்குச்‌ சில தமிழாகி விட்டன. “தயார்‌? “சுமார்‌”, “தம்‌ 
(பிடித்தல்‌) ((0௱ 5 ரய) முதலிய சொற்களும்‌ பாரசீக சொற்‌ 
களாகும்‌. தமிழ்‌ சொற்களஞ்சியம்‌' பாரசீக மொழியிலிருந்து 
வந்தனவென 119 வடிவங்களைத்‌ தருகிறது. 


2. பிற்காலத்தில்‌ கொண்ட தொடர்புகள்‌ 
திராவிட மொழிகள்‌ 


தெலுங்கு 

தெலுங்கு மொழியுடனான தொடர்பு சங்ககாலத்தின்‌ அள 
விற்குப்‌ பழமையானது. சங்க இலக்கியங்களில்‌ திருப்பதிக்‌ குன்று 
களை ஆண்ட சிற்றரசர்கள்‌ தொடர்பான குறிப்புக்கள்‌ 
வருகின்றன. பிற்காலச்‌ சோழப்‌ பேரரசர்கள்‌ வெளி உறவுக்‌ 
கொள்கையின்‌ நிமித்தமாகத்‌ தெலுங்கு மொழி பேசும்‌ வைதும்பர்‌ 
களுடன்‌ திருமண உறவு கொண்டனர்‌. தெலுங்குக்‌ காப்பியப்‌ 
புலவர்களில்‌ முதல்வரான நன்னயபட்டரை ஆதரித்த இராசராச 


256 குமிழ்‌ மொமி வரலாறு 


நரேந்திரன்‌ முதலாம்‌ இராசேந்திரனின்‌ மருமகனாவான்‌. பின்னர்‌ 
இவன்‌ குடும்பத்தில்‌ தோன்றிய முதலாப்‌ குலோத்துங்கன்‌ 
பதினோராம்‌ நூற்றாண்டில்‌ சோழப்‌ பேரரசனாக றான்‌. “அக்கடா” 
முதலிய தெலுங்குச்‌ சொற்கள்‌ கம்பராமாயணக்திலும்‌ வருவதாகக்‌ 
கூறுவர்‌. 14ஆம்‌ நூற்றாண்டில்‌ விசயநகரப்‌ பேரரசு நிறுவப்பெற்றுத்‌ 
தமிழகம்‌ மதுரை சுல்தானியர்களின்‌ ஆட்சியிலிருந்து கம்பவர்மனால்‌ 
காக்கப்பட்டது. அருணகிரிநாதர்‌ புரெளடமேவரைப்‌ ! Preudhadévar) 
பற்றிக்‌ குறிசகிறார்‌. அவர்‌ தமது பாடல்களில்‌ சுமார்‌ பத்துத்‌ 
தெலுங்குச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. பேரரசர்‌ கிருஷ்ண 
தேவராயர்‌ தமிழ்க்‌ கல்வியினைப்‌ போற்றிய பெரும்‌ புரவலராவார்‌, 
விசயநகரப்பேரரசர்களின்‌ சற்றாசர்களான நாயக்கர்களிடத்தே 
மதுரையின்‌ ஆட்சி இருந்தது. மதுரை நாயக்கராட்சி வலுவிழந்து 
பொழுது தஞ்சை நாயக்கர்கள்‌ ஆட்சிக்கு வந்தனர்‌. விசயநகரப்‌ 
பேரரசின்‌ ஆட்சிக்காலச்தில்‌ தமிழகப்‌ பாளையங்களின்‌ தலைவர்‌ 
களாகத்‌ தெலுங்கர்கள்‌ சிறப்பெய்தினர்‌. இங்ஙனம்‌ தொலைவில்‌ 
உள்ள நெல்லை மாவட்டத்திலும்‌ தெலுங்கர்கள்‌ குடியேறினர்‌. 

மராட்டியர்கள்‌ தமிழகத்தில்‌ செல்வாக்குப்‌ பெறுவதற்கு 
முன்னர்வரை தெலுங்கு மொழி செல்வாக்குடன்‌ விளங்கியது. 
அவர்கள்‌ தமிழ்‌ மீது பற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌ நாடு விடுதலை 
பெற்றதற்குப்‌ பின்னர்‌ தனித்‌ தெலுங்கு மாநிலத்திற்காக நடை 
பெற்ற போராட்டத்தில்‌ சென்னை நகரை ஆந்திராவுடன்‌ இணைக்க 
வேண்டும்‌ எனக்‌ கோரியவர்களில்‌ அவர்கள்‌ முதல்‌ வரிசையில்‌ 
நின்‌ றவராவர்‌. “இரு வேறு மொழித்‌ தொகைகளைப்‌” பழந்தெலுங்கு 
இலக்கணங்கள்‌ ஆதரிக்கவில்லையாயினும்‌, தமிழில்‌ மூன்று வகையான 
“இரு வேறு மொழித்‌ தொகைகள்‌” உண்டு. 


1 தெலுங்கு -- தமிழ்‌ 
2 தெலுங்கு -- உருது 
3 தெலுங்கு -- சமஸ்கிருதம்‌ 
“இரளி, உப்புசம்‌, சளிப்பு, கலிங்கம்‌, சொண்டி கத்தரி, 
கடப்பாரை, ராயசம்‌, தரகரி, சேந்திரவர்‌, கம்பத்‌ தக்காரர்‌, “குப்பம்‌, 
ரெட்டியார்‌, பத்தர்‌, கோமாட்டி ராஜா, கரிசை (அளவு): முதலி 
யனவவெல்லாம்‌ தெலுங்கிலிருந்து வந்தவை. கடன்‌ வாங்கப்‌ பெற்ற 
சொற்களில்‌ முக்கியமானவை உடைகள்‌, உணவு, அணிகள்‌ தொடர்‌ 
பானவை. “ஆபரணங்கள்‌, உண்வுப்‌ பொருட்கள்‌, ஆடைகள்‌, 
வேலைக்கும்‌ பயன்படும்‌ கருவிகள்‌, சா திப்பெயர்கள்‌ ஆகியவற்றுக்‌ 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 257 


கான சொற்களே குறிப்பாகத்‌ தெலுங்கிலிருந்து பெறப்பட்டன 
என்பதை இவ்வாராய்ச்சி புலப்படுத்தும்‌,?* 

வடசொற்களைத்‌ தமிழாக்க ப்‌ பயன்படுத்தப்பட்ட அதே 
நடைமுறையே இச்சொற்களைத்‌ தமிழாக்கவும்‌ பயன்‌ படுத்தப்படு 
கிறது. 

பெரும்பாலான உயிரொலி மாற்றங்கள்‌ மொழியிடையில்‌ 
நிகழ்கின்றன. முன்னர்‌ விளக்கப்பட்டதுபோல “விரைந்தொலித்தல்‌”, 
“சுரபத்தி' ஆகியவற்றின்‌ விளைவே இது.£* 
கன்னடம்‌ 

பழங்காலத்திலிருந்தே கன்னடமும்‌ தமிழகத்‌ தோடு 
தொடர்பு கொண்டிருந்தது. சங்க இலக்கியங்களில்‌ வரும்‌ வடுகர்‌ 
என்னும்‌ சொல்‌ கன்னடர்களைக்‌ குறிப்பதாக விளக்கப்படுகிறது. 
ஹொய்சளர்கள்‌ சோழ நாட்டு அரசியலில்‌ தலையிட்டு ஹொய்சள 
இளவரசன்‌ தமிழகத்திலேயே (குறுகிய காலமான போதிலும்‌ கூட) 
ஆட்சியை நிலைநாட்டிய காலமாகிய 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ கன்னடச்‌ 
செல்வாக்கு உச்சநிலை எய்தியது. விசயநகரப்‌ பேரரசர்களில்‌ சிலரும்‌ 
கன்னடத்தவர்களாவர்‌. இவர்கள்‌ வழியேயும்‌ கன்னடச்‌ செல்வாக்கு 
தமிழகத்தில்‌ பரவியது. இத்தகைய செல்வாக்கிற்கான மற்றொரு 
மூலகாரணம்‌ வீரசைவமாகும்‌. இச்சமயப்‌ பிரிவைச்‌ சார்ந்த 
துறவிகள்‌ தமிழகத்தில்‌ குடியேறி மடங்களை நிறுவினர்‌. சிவப்பிர 
காசரும்‌ சாந்தலிங்கரும்‌ பெரும்‌ வீரசைவப்‌ புலவர்களாவர்‌. மொழி 
முதலில்‌ கடையண்ண வெடிப்பொலியும்‌ அதைத்‌ தொடர்ந்து 
குறுகிய முன்‌ உயிரும்‌ வரும்‌ சொற்களில்‌ கன்னடச்‌ செல்வாக்கைத்‌ 
தெளிவாகக்‌ காணலாம்‌. இக்கடையண்ண வெடிப்பொலி தமிழ்‌, 
மலையாளம்‌, தெலுங்கு ஆகிய மொழிகளில்‌ இடையண்ணவொலி 
யாகிறது. இந்நிலையில்‌ வரும்‌ கடையண்ண வெடிப்பொலி, நேரடிக்‌ 
கன்னடச்‌ செல்வாக்கையோ அல்லது தெலுங்கு மூலமான கன்னடச்‌ 
செல்வாக்கையோ காட்டும்‌. 

சான்று : கெம்பு 
மலையாளம்‌ 

மலையாளமும்‌ தமிழ்‌ ெொழியையப்‌ பாதித்திருக்கிறது. 
கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்றழைக்கப்படும்‌ நாஞ்சில்‌ நாடு 
திருவாங்கூர்‌ அரசின்‌ ழ்‌ நீண்ட காலம்‌ இருந்தது. தமிழும்‌ 
34 இந்நூலின்‌ பக்கம்‌ 25ஐக்‌ காண்க, 


220 தமிழ்‌ மொழி வரலாறு 


மலையாளமும்‌ நெருங்கிய உறவுடையன; எனவே அவற்றை வேறு 
படுத்தி அறிவது சிக்கலானதாகும்‌. “சக்கை, கஞ்சி, வெள்ளம்‌, 
அவியல்‌” போன்ற சொற்கள்‌ மலையாளத்திலிருந்து கடன்‌ பெறப்‌ 
பட்டவையாகும்‌. “அங்கணம்‌” ( சாக்கடை) போன்ற தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ இப்பகுதியில்‌ இன்னும்‌ வழக்கில்‌ உள்ளன. 


பிற மொழிகள்‌ 


மராத்தீ 

மராத்தியர்கள்‌ தமிழ்‌ நாட்டின்‌ ஒரு பகுதியைச்‌ சில காலம்‌ 
ஆண்டனர்‌. சிவாஜியின்‌ “மாற்றாள்‌ சகோதரரான” வெங்காஜி 
1766 ஆம்‌ ஆண்டில்‌ தஞ்சை நாயக்கர்களை வெற்றி கொண்டார்‌. 
மரா த்தியர்களின்‌ தமிழக ஆட்சி 1800 ஆம்‌ ஆண்டுவரை நடை 
பெற்றது; பின்னர்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ அவர்களை பென்ஷன்‌ 
தாரர்களாக்கி விட்டனர்‌. கடைசி மராட்டிய ஆட்சியாளரான 
சரபோஜி ($61710]1) “சரஸ்வதி மஹால்‌ நுராலகம்‌” என்றழைக்கப்‌ 
படும்‌ நூலகத்தை உருவாக்கினார்‌. வடமொழி, மேலைநாட்டு மொழி 
கள்‌, மராத்தி, தெலுங்கு மொழி நூல்கள்‌ மட்டுமின்றித்‌ தமிழ்‌ 
நூல்களும்‌ இந்நூலகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவர்‌ தமிழின்‌ 
புரவலராகத்‌ திகழ்ந்தார்‌. பல நாடகங்களும்‌ காவியங்களும்‌ (மரற 
Kas) தமிழில்‌ எழுதப்பட்டன. மராட்டியர்‌ பலர்‌ தமிழகத்தில்‌ 
குடியேறினர்‌. 


55 சொற்கள்‌ மராத்தி மொழியிலிருந்து தமிழுக்கு வந்‌ 
துள்ளன, அவற்றில்‌ 23 சொற்கள்‌ இன்றும்‌ பேச்சு வழக்கில்‌ உள்ளன. 
“பட்டாணி, காயம்‌” (2 சர்ம) போன்ற சொற்களைச்‌ சான்றாகக்‌ 
காட்டலாம்‌. கடனாகப்‌ பெற்ற மராட்டியச்‌ சொற்களில்‌ பல, உணவு 
வகைகள்‌ தொடர்பானவையாகும்‌. “கச்சாயம்‌, கிச்சடி, கேசரி, 
கோசும்பரி, சேமியா, வாங்கி, ஸொஜ்ஜி” முதலியன அவ்வாறு 
கடன்‌ வாங்கப்பட்ட சொற்களாகும்‌. “கங்காலம்‌, கிண்டி, ஜாடி, 
சாலிகை குண்டான்‌” முதலியன சமையல்‌ பாத்திரங்கள்‌ தொடர்‌ 
பான சொற்களாகும்‌. காமாட்டி. ஜம்பம்‌ முதலிய சொற்கள்‌ அறிவு, 
உணர்ச்சி தொடர்பான சொற்களாகும்‌. “ஆதரவு' என்ற பொருளில்‌ 
வரும்‌ “லாகு' என்ற சொல்‌ மராட்டியச்‌ சொல்லாகும்‌. “கைலாகு 
கொடுத்தல்‌” என வருவதை நோக்குக, 'கோலி' (- சிறுவர்களின்‌ 
விளையாட்டு), சாவடி, கண்டி (5 ஓர்‌ எடை), சாகி, லாவணி 
தண்றி, அபங்கம்‌, டோக்ரா முதலிய இசை தொடர்பான சொற்‌ 
களும்‌ மராட்டியத்திலிருந்து வந்த சொற்களாகும்‌. 


குமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு ச 


எனவே அன்றைய துன்பமிக்க நாட்களில்‌ வாழ்வின்‌ இன்‌ றிய 
மையாத இருதுறைகளாகிய இசை (பலவகைப்பட்ட பாத்திரங்கள்‌ 
தேவைப்படும்‌) உணவு(கள்‌) ஆகியவற்றில்‌ மராத்தி மொழியின்‌ 
பாதிப்பு இருந்தது. கடன்‌ பெறப்பட்ட சொற்கள்‌ அடையும்‌ 
மாற்றங்களை ஆராய்கையில்‌ பின்வரும்‌ செய்திகள்‌ தெரிய வரு 
கின்றன. குற்றியலுகரத்தை உடைய தமிழ்ச்‌ சொற்களின்‌ வாய்‌ 
பாட்டு வடிவத்தைக்‌ கடன்‌ பெறப்பட்ட சொற்களும்‌ பெறுகின்றன, 
வெடிப்பொலி அல்லது பிற மெய்‌ முடிவுகளுடன்‌ உயிரொலிகள்‌ 
பொதுவாகச்‌ சேர்க்கப்படுகன்றன. மனிதனைக்‌ குறிக்காத சொற்கள்‌ 
பால்‌ வேறுபாடின்றி அஃறிணையில்‌ வருகின்றன. சிலவிடங்களில்‌ 
இதற்கு விதிவிலக்கு உண்டு,35 
உருது 


ஆங்கில ஆட்சியின்‌ பொழுதும்‌ நிர்வாகத்‌ தொடர்பான 
பல உருதுச்‌ சொற்கள்‌ வழக்கில்‌ இருந்தன; இன்றும்‌ அவை 
வழக்கில்‌ உள்னன. 


தமிழ்‌ உருது 

துமல்‌ ல தும்பல்‌ < யாம “வரியிலி நிலம்‌” 

நஜர்‌ ல நசர்‌ “77727 ‘நீதிமன்ற தகவல்‌ 
அறிவிப்பாளர்‌” 

சராய்‌ < hi “காற்சட்டை்‌ 

கோரி < gor “சமாதி” 


பல சொற்கள்‌ இவ்வாறு. வழக்கில்‌ கலந்துள்ளன. சிலவற்றைக்‌ 
கடன்‌ வாங்கியவை என்றே சொல்ல இயலாது. 


கெடுபிடி < garbar 

கெவு ல கெழுவு > சாம்‌. “சரக்கு எடுத்துச்‌ 
செல்வதற்கான கப்பற்‌ 
கட்டணம்‌” 

கைதி > qaidi 

சப்பரம்‌ > cafpar 

சராசரி > sarisari 

சிலாமணில செலவாணி 5 cald௦ni 

சாட்டை லசாட்டி > Jdti 


35 Ganeshsundaram, P. C. and Subramoniam, V. I. : ‘Marathi 
Loans in Tamil’, Indian Linguistics, Vol. 14, 1954 


200 தமிழ்‌ மொழி வரலாறு 


சாமான்‌ > 771074 
சாலேசுரம்‌ > 601126 
சீனி > cina 
சுக்கான்‌ > sukkan 
சேடை > jéde 
சட்டு (£ட்டுக்கவி) > ciftthi 
தயார்‌ > taiydr 


“ராவுத்தர்‌”, “சலாம்‌” முதலான சொற்கள்‌ தமிழ்ச்‌ செய்‌ 
யுளில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


சமஸ்கிருதச்‌ சொற்களை மிகுதியும்‌ உடையது என்ற முறை 
யிலேயே இந்தி உருதுவிலிருந்து வேறுபட்டது. எனவே இந்தியை 
யும்‌ உருதுவையும்‌ ஒன்றாகவே கொள்ளலாம்‌. தமிழ்ப்‌ பேரகராதி 
தமிழில்‌ உள்ள ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்ட உருதுச்‌ சொற்களைத்‌ 
தருகிறது. ஆனால்‌ இத்தொகையை விட மிகுதியான சொற்கள்‌ 
வழக்கில்‌ உள்ளன. நடுவண்‌ அரசு ஆங்கிலத்தோடு இந்தியை 
ஆட்சி மொழியாக ஏற்றுக்‌ கொண்டிருப்பதாலும்‌, நம்‌ பள்ளிச்‌ 
சிறுவர்கள்‌ கீழ்‌ வகுப்புக்களிலேயே இதனைக்‌ கற்றுக்‌ கொள்ளத்‌ 
துவங்கியிருப்பதாலும்‌ காலப்‌ போக்கில்‌ மேலும்‌ இந்திச்‌ சொற்‌ 
கள்‌ தமிழில்‌ வந்து சேரலாம்‌. 


மேலை நாட்டு மொழிகள்‌ 
போர்த்துக்கீசியம்‌ ப 
மேலை நாட்டார்‌ 15 ஆம்‌ நூற்றாண்டிலிருந்தே இந்தியா 
விற்கு வரத்‌ தொடங்கினர்‌. முதலில்‌ வந்தவர்கள்‌ போர்த்துக்‌ 
கீசியர்‌, அவர்கள்‌ கிழக்கிந்தியாவில்‌ பல குடியேற்றங்களை ஏற்‌ 
படுத்தினர்‌. அவ்விடங்களின்‌ பெயர்களுடன்‌ 'பறங்கி' என்பது 
முந்துநிலையாக வழங்குவதால்‌ அவ்விடங்களை அடையாளங்‌ கண்டு 
கொள்ளலாம்‌. 
சான்று : பறங்கிப்பேட்டை 
பறங்கிமலை 
பறங்கிமலையில்‌ 1588 ஆம்‌ ஆண்டில்‌ போர்த்துக்கீசியர்‌ 
குடியேற்றத்தை ஏற்படுத்தினர்‌. “பறங்கி? என்ற சொல்‌ 48: 
என்னும்‌ சொல்லிலிருந்து வந்ததாகும்‌. சிலுவைப்‌ போர்களுக்குப்‌ 
பின்னர்‌ இச்சொல்‌ “ஐரோப்பியர்‌” என்ற பொருளில்‌ வழங்கலானது. 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 26! 


போர்த்துக்கசியரே தமிழகத்திற்கு வந்த முதல்‌ மேலைநாட்டவர்‌; 
எனவே அவர்கள்‌ 'பறங்கியர்‌” என்றழைக்கப்பட்டனர்‌. அவர்கள்‌ 
கொண்டு வந்த பொருள்கள்‌ இங்குள்ள பொருள்களிலிருந்து வேறு 
பட்டவை; எனவே *பறங்கி' என்ற முன்னொட்டோடு அவை 
வழங்கப்பட்டன. 

சான்று : பறங்கித்தாழை (அன்னாசிப்‌ பழம்‌) 


பறங்கிக்காய்‌ 


தமிழ்ச்‌ சித்த மருத்துவத்தின்‌ குறிக்கத்தக்க சிறப்பு இயல்பு 
நஞ்சைப்‌ பதங்கமாக்கலாம்‌. இங்ஙனம்‌ பதங்கமாக்கப்பட்டது 
பறங்கி வைப்பு எனப்பட்டது, அஆல்புகெர்க்‌(Albuபqபerqபe) கின்‌ 
ஆட்சியின்‌ கீழ்ப்‌ போர்ச்சுக்கசியர்‌, இந்தியப்‌ பெண்களை மணம்‌ 
புரிய ஊக்கிவிக்கப்‌ பெற்றனர்‌. ஆனால்‌ இது சமுதாயத்தின்‌ நலனுக்கு 
பயனளிக்காது போனது வருந்தத்‌ தக்கது. “பறங்கி? என்னும்‌ 
சொல்‌ :*018॥௦௦' என்னும்‌ சொல்லுடன்‌ பாமர மொழி விளக்கப்‌ 
போக்கால்‌ ஒன்றென மயங்கப்‌ பெற்றது. *0ா8ா௦௦' என்பது ஒரு 
வகை மேக நோயைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகும்‌. *பறங்கிப்‌ புண்‌? 
என்ற சொல்‌ இனக்‌ கலப்பால்‌ பிறந்த மேக நோயுடைய இனத்‌ 
தைக்‌ குறிக்கலானது. எனவே தான்‌ தெ நோபிலி தம்மைப்‌ 
“பறங்கியர்‌? என்றமைத்ததை எதிர்த்தார்‌. 


16 ஆம்‌ நூற்றாண்டில்‌ போர்த்துக்கசியர்‌ கீமைநாட்டுக்‌ 
கடற்படையினரை வெற்றி கொள்ளப்‌ பயன்படுத்திய பெரிய 
துப்பாக்கி புரட்சிகரமான ஆயுதமாகக்‌ கருதப்பட்டது. எனவே 
இதற்குப்‌ “பீரங்கி' என்ற பெயர்‌ வந்தது. இது பறங்கி என்ற 
சொல்லோடு தொடர்புடையது. தமிழ்ப்‌ பேரகராதி இச்சொல்லை 
7ஈ%21” என்ற சொல்லிலிருந்து வந்ததாகக்‌ குறிக்கிறது. 


இரண்டாவது கட்டத்தில்‌, தமிழ்ச்‌ சொற்களுடன்‌ “பரங்க' 
என்னும்‌ முந்து நிலையைச்‌ சேர்த்து வழங்குவதற்குப்‌ பதில்‌ போர்த்‌ 
துக்ககிய சொற்களே இடம்‌ பெறலாயின. யேசு சபையைச்‌ 
சேர்ந்த பாதிரியார்கள்‌ கோவையைத்‌ தலைமையிடமாகக்‌ கொண்‌ 
டனர்‌. போர்த்துக்கீசியராயினும்‌ சரி அல்லது இந்தியராயினும்‌ 
சரி, கிறித்துவப்‌ பாதிரியார்கள்‌ பேபேோர்த்துக் சசிய வாழ்க்கை 
முறையைப்‌ பின்பற்றினர்‌. இதன்‌ விளைவாகவே *போர்த்துக்கீசிய-- 
தமிழ்‌” அகராதிக்கான தேவை ஏற்பட்டது. கிறித்துவச்‌ சமயச்‌ 
சடங்குகளுக்குப்‌ புதிய சொற்கள்‌ தேவைப்பட்டன, கிறித்துவச்‌ 


262 தமிழ்‌ மொழி வரலாறு 


சமயச்‌ சடங்குகள்‌ தொடர்பாக வழங்கிய போர்த்துக்கசிய சொற்‌ 
கள்‌ மறைந்து விட்டன. “பாதிரி (5றக்ஸ'எ) போன்ற சில சொற்களே 
இன்னும்‌ வழக்கில்‌ உள்ளன. கல்விக்‌ கூடங்களின்‌ மதிப்பைக்‌ கிறித்‌ 
துவப்‌ பாதிரியார்களுடன்‌ போர்த்துக்கசியரும்‌ உணர்ந்திருந்தனர்‌. 
“கடுதாசி ௦௨ கடதாசி (> ௦8189), *பேனா' (0௪10) முதலிய போர்த்‌ 
துக்கசியச்‌ சொற்கள்‌ இன்றும்‌ வழக்கில்‌ உள்ளன. நமது பள்ளிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ முக்கியமான இவ்விரு பொருட்களுக்கும்‌ 
போர்த்துக்கசியச்‌ சொற்கள்‌ வழங்குகின்‌ றன. 

புதுமையான சில கலைச்‌ சொற்கள்‌ தமிழில்‌ புகவும்‌ யோர்த்‌ 
துக்கசியர்‌ காரணமாவர்‌. தாமிரம்‌, துத்தநாகம்‌ ஆகிய இரண்டும்‌ 
சேர்ந்த கலப்பு உலோகம்‌ “தம்பாக்கு' என வழங்கப்படுகிறது. 
இது “(க௱மப%? என்ற போர்த்துக்கீசியச்‌ சொல்லிலிருந்து வந்த 
தாகும்‌. *வாத்து' என்னும்‌ சொல்லும்‌ போர்த்துக்கசியச்‌ சொல்‌ 
லாகும்‌. “₹0006' என்னும்‌ போர்த்துச்க்சியச்‌ சொல்‌ இனிப்பான 
உணவுப்‌ பொருள்‌ ஒன்றைக்‌ குறிப்பதாகும்‌. இதன்‌ பொருள்‌ 
விரிவுபட்டு அரிசி மாவில்‌ தயாரிக்கப்பட்ட உணவு வகை ஒன்றுக்கு 
(தோசை: என வழங்கலாயிற்று. 


தமிழ்‌ போர்த்துக்கீச யம்‌ 

சா (தேநீர்‌) > cha 

இலஞ்சி > 1810௦ ‘கமுத்துத்துணி்‌ 
திராவி > tரava ‘இறவான இணைப்பு” 
அலமாரி > almario 
மேசை > mesa 

சாவி > chiavi 


நிர்வாகத்‌ துறைச்‌ சொற்கள்‌ சிலவும்‌ போர்த்துக்கீசிய 
மொழியிலிருந்து வந்துள்ளன, *சதாரித்தல்‌' சாதர்‌ செய்தல்‌ 
முதலியன போர்த்துக்கசியச்‌ சொல்லான ௦1181” என்பதிலிருந்து 
வத்தனவாகும்‌. “பேஷ்கார்‌' என்பது “1150891' என்பதிலிருந்து வந்த 
தாகும்‌. 'ஆயா' என்ற சொல்‌ “i” என்பதிலிருந்து வந்ததாகும்‌. 

ஸ்பானிஷ்‌ பிரேசிலியன்‌ முதலிய மொழிச்‌ சொற்களும்‌ 
போர்த்துக்கீசிய மொழி மூலமாகத்‌ தமிழில்‌ புகுந்தன. 'வெத்தாக்கு 
கூடு என்பது :01190ப/8' என்ற ஸ்பானிஷ்‌ மொழிச்‌ சொல்லிலிருந்து 
வந்ததாகும்‌. ‘கொய்யா? என்னும்‌ சொல்‌ *0ப8208” என்னும்‌ 
பிரேசிலியச்‌ சொல்லிலிருந்து வந்ததாகும்‌. 6 
36 Tamil Lexicon, Vol.II 


தமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 263 


டச்சு மொழி 

டச்சசுக்காரர்கள்‌ தங்களது கிழக்கிந்தியக்‌ கம்பெனி மூலமாக 
இந்தியாவுடன்‌ வணிகம்‌ புரிந்தனர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
திற்கு அருகிலுள்ள கூடலூரில்‌ அவர்களது தூய டேவிட்‌ கோட்டை 
இருந்தது. “கக்கூசு” என்னும்‌ சொல்லானது *(௮ரப/5? என்னும்‌ 
சொல்லிலிருந்து வந்ததாகும்‌. வெட்ட வெளியையோ, அல்லது 
புதர்களையோ மலம்‌ கழிக்கப்‌ பயன்படுத்தி வந்த இந்தியர்களுக்கு 
இது தெரியாத ஒன்றாகும்‌. “துட்டு என்ற செசொல்‌ சிறிய டச்சு 
நாணயத்தின்‌ பெயரான :0பபே!்‌” என்பதிலிருந்து வந்த தாகும்‌. 
டச்சுக்காரர்களின்‌ பணியாளர்கள்‌ பணத்துக்கு இச்சொல்லையே 
பொதுவாகப்‌ பயன்படுத்தும்‌ அளவுக்கு ஏழைகளாயிருந்திருக்க 
வேண்டும்‌. “*துட்டுக்காரன்‌' என்னும்‌ சொல்லை நோக்குக. 


பிரெஞ்சு மொழி 

தங்களது கிழக்கிந்தியக்‌ கம்பெனி மூலமாக வாணிகம்‌ 
செய்யப்‌ பிரெஞ்சுக்காரர்கள்‌ இந்தியாவிற்கு வந்தனர்‌. ஆங்கிலே 
யரின்‌ கடற்படை வலிமையாலும்‌ பிரெஞ்சு அரசின்‌ பாராமுகத்‌ 
தாலும்‌ டியூப்ளேக்ஸின்‌ (DபறழleiX%) பிரெஞ்சு அரசை இந்தியாவில்‌ 
நிறுவும்‌ முயற்சி தோல்வியுற்றது. பாண்டிச்சேரி பிரெஞ்சு இந்தி 
யாவின்‌ தலைமையிடமானது. 300 ஆண்டுகாலப்‌ பிரெஞ்சு ஆட்சியின்‌ 
விளைவாகப்‌ பாண்டிச்சேரி இன்றும்‌ பிரெஞ்சு நாகரிகத்தின்‌ இருப்‌ 
பிடமாக உள்ளது. 


பிரெஞ்சு - தமிழ்‌ உறவின்‌ சுவையான பயன்‌ களில்‌ ஒன்று 
டியூப்ளேயின்‌ கழ்‌ பணியாற்றிய ஆனந்தரங்கம்‌ பிள்ளை என்பவரின்‌ 
நாட்குறிப்பாகும்‌. இதில்‌ பல பிரெஞ்சுச்‌ சொற்கள்‌ இடம்‌ பெற்‌ 
றுள்ளன. இதன்‌ மொழியில்‌ பிரெஞ்சுச்‌ செல்வாக்கின்‌ சுவடுகள்‌ 
காணப்படுகின்றன. இக்கண்ணோட்டத்தில்‌ இந்நூல்‌ ஆராயப்பட 
வில்லை. பாண்டிச்சேரித்‌ தமிழ்க்‌ களை மொழியில்‌ பல பிரெஞ்சுச்‌ 
சொற்கள்‌ காணப்படுகின்றன. 

பிறவிடங்களிலும்‌ பிரெெஞ்சுச்‌ சொற்கள்‌ தமிழாக்கப்பட்‌ 
டுள்ளன, “பத்தாய்‌' அ (ஒoufteille) என்பதை வேற்று மொழிச்‌ சொல்‌ 
என்றே இன்று உணர முடியாது. பாட்டில்‌ அல்லது போத்தல்‌ 
என்பது “ட0௦ப191116” என்ற பிரெஞ்சுச்‌ சொல்லிருந்து வந்ததாகும்‌. 

சட்டாட்டம்‌ மேற்கத்தியர்களால்‌ இந்தியாவிற்குக்‌ கொண்டு 
வரப்பட்டது. சீட்டுக்களில்‌ உள்ள “ஆசு” என்பது 806” என்ற 


264 தமிழ்‌ மொழி வரலாறு 


பிரெஞ்சுச்‌ சொல்லிலிருந்து வந்ததாகும்‌. இதன்‌ உச்சரிப்பு, 
பிரெஞ்சிலிருந்து இது வந்தது என்பதைத்‌ தெளிவுபடுத்துகிறது. 


“லாந்தர்‌” என்ற சொல்‌ “|கா£சre' என்ற பிரெஞ்சுச்‌ சொல்லி 
லிருந்து வந்தது. “பின்தூர்‌' என்ற சொல்‌ “றூாீபாe? என்பதி 
லிருந்து வந்தது. “தம்பூர்‌” என்ற சொல்‌ “(அa௱mboபா' என்‌ ற பிரெஞ்சுச்‌ 
சொல்லிலிருந்து வந்தது. *£ரோஜுவடி என்பது “0006” என்பதி 
லிருந்து வந்தது. 

பிரெஞ்சு அரசு அதிகாரிகளின்‌ பெயர்கள்‌ பிரெஞ்சுப்‌ பெயர்‌ 
களேயாகும்‌. கம்யூன்கள்‌ (Cபோ௱mபறe5) ஷெரிப்புகளின்‌ (sheriffs) 
ழும்‌, போலீஸ்‌ இலாகா குமுசியர்‌ (> commissaire) கீழும்‌ உள்ள 
பிரெஞ்சு அரசாங்க முறையை இச்சொற்கள்‌ நினைவுபடுத்துகன்‌ றன. 
“குழமுசியர்‌” என்ற சொல்லிலுள்ள இரண்டாவது உகரம்‌, மொழி 
யிடைக்‌ குற்றியலுகரமாகும்‌. இது இகரத்துக்கு மிகவும்‌ நெருங்கி 
உள்ளது. இரவுக்காவலைக்‌ குறிக்க வழங்கும்‌ “ரோந்து” அல்லது 
“லோந்து” (ரகர லகர மாற்றம்‌ பேச்சு வழக்கின்‌ விளைவாகும்‌) 
என்னும்‌ சொற்கள்‌ “(0ஈ06” என்ற பிரெஞ்சுச்‌ சொல்லை நினைவு 
படுத்துகின்றன . ஆங்கிலேய அரசாங்கம்‌ இந்திய ஆட்சிப்பொறுப்பை 
1857 ஆம்‌ ஆண்டில்‌ ஏற்பதற்கு முன்னர்‌, ஆங்கிலேயக்‌ கிழக்‌ 
இந்தியக்‌ கம்பெனியினர்‌ இந்தியாவை ஆண்டனர்‌. - அவர்கள்‌ 
'கும்மினியான்‌' என அழைக்கப்பட்டனர்‌, இச்சொல்‌ பிரெஞ்சு 
மொழியிலிருந்து வந்திருக்கலாம்‌. 
ஆங்கிலம்‌ 

ஆங்கிலேயர்கள்‌ தங்களது கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ வழி 
யாகப்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ இந்தியாவுடன்‌ வணிகம்‌ செய்யத்‌ 
தொடங்கினர்‌. அவர்களது தொடக்ககாலக்‌ குடியேற்றங்களில்‌ 
சென்னையும்‌ ஒன்றாகும்‌. அன்று மூதல்‌ ஆங்கிலச்‌ சொற்கள்‌ 
தமிழுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. 

ஆட்சித்துறைச்‌ சொற்கள்‌ பல அஆங்கிலத்திலிருந்து வந்‌ 
துள்ளன. 

கவர்னர்‌ > ஓovernor 
பொலீசு ௨ போலீசு > police 


“ஒலி அழுத்தம்‌” (811255) தமிழர்களால்‌ 'நெடில்‌” (length) 


என உணரப்பட்டது. ஏனெனில்‌ தமிழில்‌ “ஓலி அழுத்தமுறை' 
கிடையாது. 


குமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 265 


சட்டத்‌ தொடர்பான ஆங்கிலச்‌ சொற்கள்‌ பல தமிழில்‌ 
இடம்‌ பெறுகின்றன. “ஜட்ஜு” என்ற சொல்‌ “பிஏ” என்பதிலி 
ருந்து வந்தது. மொழியிறுதிக்‌ குற்றியலுகரத்தை நோக்குக. இது 
பலவிடங்களில்‌ இகரமாகிறது. எனவே பழைய வடிவமான “ஜட்ஜுு 
என்பதும்‌, பிந்திய வடிவமான *“ஓட்ஜி' என்பதும்‌ 'கட்டற்ற 
அல்லது நிபந்தனையற்ற மாற்றத்தில்‌” வருகின்றன. மொழியிறுதி 
மெய்‌, இடையண்ண மெய்யாக இல்லாது கடையண்ண மெய்யாக 
இருந்த பொழுதிலும்‌ இம்மாற்றம்‌ நிகழ்கிறது. ஈரங்கி > hearing 
மொழி முதல்‌ 'h' இழக்கப்படுகிறது. உகர முடிவுக்குப்‌ பதில்‌ 
இங்கு இகர முடிவு வருகிறது. ஆங்கிலத்தில்‌ மொழியிறுதியில்‌ 
“5”, 1, “ற” என்பன வருமாயின்‌ மாற்றமெதுவும்‌ இல்லை. *அவிள 
வெட்டு > அரீர்பகெit உயிரிடையில்‌ '1? 4 என மாறுகிறது. “ய? 
என்பதிலிருந்து “உயில்‌' என்பது வருகிறது, “ஸ்‌ என்பதற்கு 
முன்னர்‌ உகரத்தைப்‌ புகுத்தும்‌ போக்கு உள்ளது. “ஸ்‌ என்பது 
வகரமாகிப்‌ பின்னர்‌ யகர உடம்படு மெய்யாகிறது. 'மவுண்டு” 
< (கa௱௦பா) நீதிமன்றக்‌ கட்டணம்‌. இவ்வாறு ஈ௦பா! என்பது 
குறிப்பிட்ட ஒரு பொருளில்‌ பயன்படுத்தப்படுகிறது. ஒலி அழுத்த 
மில்லாத பொழுது மொழி முதல்‌ அகரம்‌ இழக்கப்படுவதைக்‌ 
காண்க. தரணி 4 8110௫ என்பதையும்‌ நோக்குக. இடைப்‌ பின்‌ 
உயிர்‌ தமிழில்‌ அகமாகிறது. கீழ்‌ முன்‌ உயிரும்‌ இவ்வாறே அகர 
மாகிறது. “08%” என்பது பாங்கு ல வாங்கு 5 வங்கி” என்றாகிறது. 
“வரர!” என்பது “திராபு” அல்லது தெராபு அல்லது துராபு என்றா 
இறது. : இங்கு வெடிப்பொலிக்கு முன்னர்‌ வரும்‌ ₹*” ஒலிப்பிலா 
வெடிப்பொலியாக ஓரினமாக்கப்படுகிறது. மொழியிறுதியிலுள்ள 
தகரம்‌ இழக்கப்படுகிறது. 


இராணுவச்‌ சொற்களும்‌ ஆங்கலைத்திலிருந்து வந்துள்ளன. 
பட்டாளம்‌ battalion. தமிழில்‌ பெரும்பாலான அஃறிணைப்‌ 
பெயர்கள்‌ “அம்‌” என்பதில்‌ முடிகின்றன. இதனோடு ஒப்புமையாக 
‘battalion’ என்பதிலுள்ள ஈற்றசை “அம்‌” எனக்‌ கேட்கப்பட்டது. 

தில்லெரி > artillery 

துருப்பு > troop 

துருப்பு (சட்டுக்கட்டில்‌ உள்ளது) > 1£யாற 

யர்‌ என்பதிலுள்ள மகர மெய்‌ தமிழில்‌ கேட்கப்பட 

வில்லை. இங்ஙனமே சிமிட்டி 4 கோசர்‌, ஆனால்‌ “சிமிண்டு” என்ற 
பிற்காலத்திய வடிவமும்‌ உண்டு, “சார்வு (8916) -- ஆதல்‌? > 


266 தமிழ்‌ மொழி வரலாறு 


சார்வாதல்‌. தமிழ்ச்‌ சொற்களோடு ஆங்கிலச்‌ சொற்கள்‌ சேர்ந்து 
தொகைகளாகவும்‌ வருகின்‌ றன, 
இன்றைய அறிவியல்‌, பண்பாட்டு வளர்ச்சிகள்‌ இயல்பாக 
ஆங்கிலச்‌ சொற்களாலேயே குறிக்கப்படுகின்‌ றன. 
டெலிபோன்‌ ௨ தெலிபோன்‌ > telephone. 
டிராம்‌ ௨ திராம்‌ > 118. 
புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தோய்களின்‌ பெயர்களும்‌ 
ஆங்கிலச்‌ சொற்களேயாகும்‌. 


பிளேக்கு > plague 


மொழி முதல்‌ மெய்மயக்கங்கள்‌ சுரபத்தியால்‌ தவிர்க்கப்‌ 
படுகின்றன. ஆங்கில மருங்கொலி பலவிடங்களில்‌ தமிழில்‌ நாவளை 
மருங்கொலியாகிறது. ஆங்கிலேயர்களால்‌ புதிதாக இந்நாட்‌ 
டி.ற்குக்‌ கொண்டு வரப்பட்ட பழங்களுக்கு ஆங்கிலப்‌ பெயர்களே 
வழங்குகின்றன, மெலாம்‌ பழம்‌ அல்லது முலாம்‌ பழம்‌ ௨ மலாம்‌ 
பழம்‌ ல மொலாம்பழம்‌ 5 |e. மகர மெய்க்குப்‌ பிந்திய உயிர்‌ 
இகழ்‌ குவி உயிராகிறது. 

சாதாரண மக்கள்‌ ஆங்கிலச்‌ சொற்களில்‌ தமிழ்ச்‌ சொற்களைக்‌ 
காண முற்படுகின்றனர்‌. இது பாமர மொழி விளக்கப்‌ போக்கின்‌ 
விளைவாகும்‌. “ார்கர6' என்பது *புறவெட்டு' என்றாகிறது, “000101” 
என்பது “டாக்கு தொரை” என்றாகிறது. இலங்கைக்குப்‌ படகில்‌ 
செல்லும்‌ பயணிகள்‌ “டாக்‌? (000% > dockyard) என்றழைக்கப்‌ 
படும்‌ துறைகளில்‌ மருத்துவர்களால்‌ சோதிக்கப்பட்ட பொழுது 
இப்பெயர்‌ வந்தது. 'தெரரை என்பது முக்கியமானவரைக்‌ குறிப்ப 
தாகும்‌. '௦011601' என்பது “கரெகட்டு' என்றாகிறது. “wரiter' 
என்பதிலுள்ள “அர்‌” விகுதி தமிழில்‌ பன்மை விகுதியாகும்‌. அது 
மரியாதை ஒருமைக்கும்‌ வருகிறது. ஆண்பால்‌ ஒருமை விகுதியான 
“அன்‌” விகுதியைப்‌ பெற்று :ரயிட்டன்‌? என்ற சொல்‌ வருகிறது. 
இது செல்வந்தர்‌ கிளார்க்குகளைத்‌ தாழ்ந்தவர்களாகக்‌ கருதியதன்‌ 
விளைவேயாகும்‌, 

அனைத்துலகக்‌ கலைச்சொற்களை (இவை நமக்கு ஆங்கிலத்தின்‌ 
வாயிலாகவே வருகின்‌ றன) அப்படியே ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என நமது தலைமையமைச்சர்‌ திரு, ஜவஹர்லால்‌ நேரு வற்புறுத்‌ 
தினார்‌. இந்தியாவிலுள்ள அறிவுப்‌ பணி நிறுவனங்கள்‌ இப்பரிந்‌ 
துரையை ஏற்றுக்‌ கொண்டுள்ளன. எதிர்காலத்திலும்‌ ஆங்கிலச்‌ 
சொற்கள்‌ தமிழில்‌ புகும்‌ என்பதே இதன்‌ பொருளாகும்‌, 


குமிழ்‌ மொழியின்‌ புற வரலாறு 267 


தமிழ்‌ பேரகராதி 300 ஆங்கிலச்‌ கொற்களையே தருகின்றது. 
ஆனால்‌ இதைவிட இருமடங்குச்‌ சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டு 
வரலாம்‌; இது குறிப்பாக நீதிமன்றங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌, 
பணியகங்களிலும்‌ நிகழ்கிறது. தமிழகக்‌ குழந்தைகள்‌ தமது 
நாலாவது வகுப்பிலிருந்து பட்டம்‌ பெறும்‌ வரை ஆங்கிலத்தைக்‌ 
கட்டாயப்‌ பாடமாகப்‌ படிக்கின்றனர்‌. எனவே “மொழித்‌ தூய்மை 
வாதிகளின்‌” எதிர்ப்புகளுக்கு இடையிலும்‌ பல ஆங்கிலச்‌ சொற்கள்‌ 
எல்லாவிடங்களிலும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


10 
இருபதாம்‌ நூற்றுண்டீத்‌ தமிழ்‌ 


முன்னுரை 

இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வானொலி, செய்தித்‌ தாள்கள்‌, 
அனைவர்க்கும்‌ கல்வி தருவதை நோக்கமாகக்‌ கொண்ட பாட நூல்‌ 
கள்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ “பொது மொழி: (Standard Dialect) 
எங்கும்‌ பரவுகிறது. இப்பொது மொழி எந்தக்‌ குறிப்பிட்ட 
வட்டாரத்திற்கோ, சமூகப்‌ பிரிவிற்கோ உரியதன்று; எனினும்‌ 
இப்‌ பொது மொழிக்கிடையில்‌ களைமொழிகளும்‌ கிளைத்து வளர்‌ 
கின்றன. திரைப்படங்களில்‌ கூட இவை நன்கு பயன்படுத்தப்‌ 
படுகின்‌ றன. பேச்சு மொழியில்‌ ஆர்வமுடைய நமக்கு இவை முக்கிய 
மானவை. இலக்கியத்தில்‌ களைமொழிச்‌ சொற்கள்‌ இடம்‌ பெறுவதை 
தொல்காப்பியர்‌ உணர்ந்துள்ளார்‌. இக்கிள மொழிகளின்‌ வழக்கு 
குறிப்பிட்ட வட்டார அளவில்‌ மட்டுமே வழக்கிலிருப்பினும்‌ இலக்கி 
யத்தில்‌ இடம்‌ பெறும்‌ இக்‌ களையமொழிச்‌ சொற்களைத்‌ தொல்காப்‌ 
பியர்‌ “திசைச்‌ சொல்‌” என்கிறார்‌. உரையாசிரியர்கள்‌ கை மொழிச்‌ 
சொற்கள்‌ வருமிடங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டியுள்ளனர்‌.” 
கீிளமொ ழிகள்‌ 

தொல்காப்பியர்‌ தமிழகத்தின்‌ பன்னிரு நிலப்பிரிவுகள்‌ பற்றிப்‌ 
பேசுகிறார்‌. ஓவ்வொரு நிலப்பிரிவும்‌ ஒரு களைமொழியை உடைய 
தாகும்‌. அப்பன்னிரு பிரிவுகளின்‌ பட்டியல்‌ முன்பக்கத்தில்‌ தரப்‌ 
பட்டுள்ளது; அவற்றுக்கு இணையான இக்கால வட்டாரப்‌ பகுப்புக்‌ 
களும்‌, உரையாசிரியர்கள்‌ குறிப்பிடும்‌ அவ்வட்டார வழக்குகளின்‌ 
சிறப்புச்‌ சொல்லும்‌ குறிக்கப்பட்டுள்ளன .: 





1 தொல்காப்பியம்‌, 880, 883 
இயற்சொல்‌ திரிசொல்‌ திசைச்சொல்‌ வடசொல்லென்‌ 
றனைக்கே செய்யுள்‌ ஈட்டச்‌ சொல்லே?” 
“செந்தமிழ்‌ சேர்ந்த பன்னிரு நிலத்தும்‌ 
தம்குறிப்‌ பினவே திசைச்சொற்‌ கிளவி?” 

2 தொல்காப்பியம்‌, 880, 883, நச்சினார்க்கினியர்‌ உரை, சேனா 
வரையார்‌ உரை, நன்னூல்‌, 272, மயிலைநாதர்‌ உரை 

3 தொல்காப்பியம்‌, 883 

4 நன்னூரல்‌, 272, மயிலைநாதர்‌ உரை 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 269 





: 
ந. ்‌ 
a fn. ம்‌ பட்ச டண பவா கு ட்ட கல்ப FD! ஆ, 2 ் சேத்‌ வக்‌ வலப்‌ லிஸ்‌ ட க்‌ SEE 22 


| அருவா வடதலைநாடு, 2 மலாடு, 3 அருவாநாடு, 4 புனல்நாடு, 5 பாண்டி 
நாடு, 6 தென்பாண்டி நாடு, 7 வேணாடு, 8 குட்டநாடு, 9 குடநாடு, 10 கற்கா 
நாடு, 1| சீதநாடு, [2 பூமி நாடு, 

ஆறுகள்‌ : A கோதாவரி, கிருஷ்ணா, ே துங்கபத்ரா, D வடபெண்ணை 
£ பாலாறு, F தென்பெண்ணை, 6 காவிரி, ௮H வைகை. 


270 தமிழ்‌ மொழி வரலாறு 
ce 
கிளைமொழி தற்காலப்‌ 
வழங்குமிடம்‌ பெயர்‌ 
rr 
1 ம்‌ 
cc 
1. தென்பாண்டி நாடு திருநெல்வேலியின்‌ 
தென்பகுதி 
2. குட்டநாடு கோட்டயம்‌, 
கோழிக்கோடு 
மாவட்டங்கள்‌ 
3. குடநாடு வடமலபார்‌ 
4. கற்கா தாடு கோயமுத்தூரின்‌ 
குன்றுப்‌ பகுதிகள்‌, 
மேற்குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ 
இழக்குப்பகுதி . 
5. சீதநாடு நீலகிரி, 
கோயமுத்தூரின்‌ 
பகுதிகள்‌ 
6. பூமிநாடு கன்னியாகுமரி 
மாவட்டமாக இருக்கலாம்‌, 
-வேள்நாடு என்பதன்‌ 
பழைய பெயர்‌ 
7. அருவாநாடு வடஆர்க்காடு, 
தென்னார்க்காடு கடற்கரைப்‌ 
பகுதிகள்‌ 
8. அருவாநாடு 4 ஆ 
9. அருவா வடதலைநாடு தமிழகத்தின்‌ வடக்கு 
எல்லையை ஓட்டிய பகுதி 
- 10. அருவாள்‌ வடதலைநாடு oy 
11. வேணாடு திருவாங்கூரின்‌ தென்பகுதி 
12. பாண்டிநாடு பாண்டியநாடு 
13. மலாடு தென்னார்க்காட்டில்‌ உள்ள 
திருக்கோவலூர்‌ 
14. புனல்நாடு சோழநாடு 


4- 9, 10 ஆகிய இரண்டும்‌ ஒரே பகுதியைக்‌ குறிக்கின்றன. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 271 











இதைக்‌ குறிப்பிட்ட உரையாசிரியரால்‌ 
உரையாசிரியரின்‌ கிளைமொழி தரப்பட்ட 
பெயர்‌ வடிவம்‌ பொதுவடிவம்‌ 
ந ௪ நச்சினார்க்கினியா்‌ 
ம ௪ மயிலைநாதர்‌ 
3 4 5 
ந பெற்றம்‌ ஆ; எருமை 
ம பெற்றம்‌ ஆ 
ம சொன்றி சோறு 
ந குள்ளை தாய்‌ 
ந ஷெள்ளை நாய்‌ 
ம குள்ளை தாய்‌ 
த அச்சன்‌ தந்தை 
ம அச்சன்‌ தந்தை 
ந கையர்‌ வஞ்சர்‌ . 
ம கையார்‌ வஞ்சர்‌ 
ந எலுவன்‌ ஏடா 
ந இகுளை தோழி 
ந தந்துவை தம்மாமி 
ம எலுவன்‌ தோழன்‌ 
ந ஞமிலி நாய்‌ 
த பாழி சிறுகுளம்‌ 
ம ர 4% 
ந்‌ செறு செய்‌ (வயல்‌) 
ந கேணி சிறுகுளம்‌ 
ம 95 97 
ந குட்டை குருணி 
ம எகினம்‌ புளி 
ம கிழார்‌ தோட்டம்‌ 
ம. செய்‌ *செறு 
ம *இகுளை தோழி 
ம ஆய்‌ தாய்‌ 





* இச்சொல்லை நச்சினார்க்கினியர்‌ அருவதாட்டுக்குரிய வள்‌ ப 
சொல்லாகத்‌ துந்துள்ளார்‌. 
* இச்சொல்லை நச்சினார்க்கினியர்‌ சீதநாட்டுக்குரிய களைமொழிச்‌ 
சொல்லாகக்‌ தந்துள்ளார்‌. 


ர்க்‌ தமிழ்‌ மொழி வரலாறு 


வீரசோழியம்‌ 

தான்‌ இழிந்தது எனக்‌ கருதும்‌ சில வழக்குகள்‌ பற்றி வீர 
சோழியம்‌ குறிப்பிடுகிறது.” அவை மூன்று வட்டாரங்களில்‌ பரவி 
யிருந்தன என அதன்‌ உரையாசிரியர்‌ காட்டுகிறார்‌. 
1 கருமண்‌ நிலப்பகுதி. (கொங்கு நாடு-கோயமுத்தூர்‌, 

சேலம்‌ மாவட்டங்கள்‌) 

2 காவிரி பாயும்‌ பகுதி (சோழநாடு) 
3 பாலாறு பாயும்‌ பகுதி (பல்லவ நாடு) 

முதலில்‌ கூறப்பட்ட வட்டாரத்தில்‌ மகர ளகர மெய்கள்‌ 
மயங்கி வருகின்‌ றன 


1 ழ்‌ ள்‌ 
நாழி 2 நாளி 
உழக்கு > உளக்கு 
கோழி * கோளி 
வாழை உ வாளை 
வழி உ வளி 
மூழை உ மூளை 

2 ள்‌ 2ம்‌ 


விளக்கு  விழக்கு 

பளிங்கு 5 பழிங்கு 

தளிகை >, தழிகை 

இளமை 5 இழமை 

காவிரி பாயும்‌ பகுதியில்‌ (சோழநாட்டில்‌) இரட்டித்த நுனி 

யண்ண வெடிப்பொலியும்‌ இரட்டித்த இடையண்ண வெடிப்பொலி 
யும்‌ மயங்கி வருகின்றன. நெடில்‌ நுனியண்ண வெடிப்பொலி, 
நெடில்‌ நுனிநா பல்‌ வெடிப்பொலியாகவும்‌, நெடில்‌ நுனிநா பல்‌ 
வெடிப்பொலி இ, ௭, ய்‌ ஆகியவற்றுக்குப்‌ பின்னரும்‌, சிலவிடங்‌ 
களில்‌ எல்லா ஒலிகளுக்குப்‌ பின்னரும்‌ இடையண்ணச்‌ சாயல்‌ 
பெற்று நெடில்‌ இடையண்ண வெடிப்பொலியாவதும்‌ :இம்மயக்கத்‌ 
திற்குரிய காரணங்களாகும்‌. 

வெற்றிலை > வெச்சிலை 

முற்றம்‌ அ முச்சம்‌ 

கற்றை > கச்சை 


5 வீரசோழியம்‌, 82, பெருந்தேவனார்‌ உரை. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 273 


[கடைசி இரு சொற்களிலும்‌ இரட்டித்த நுனியண்ண 
வெடிப்பொலிக்கு முன்னர்‌ இடையண்ண ஓலிகள்‌ வாராமையை 
நோக்குக. ] 


பாலாறு பாயும்‌ பகுதியில்‌ “நெல்லின்‌ பக்கத்தில்‌ நின்றது”, 
“வீட்டின்‌ பக்கத்தில்‌ நின்றது” என்பதற்குப்‌ பதிலாக முறையே 
“நெல்லுக்கா நின்றது”, “வீட்டுக்கா நின்றது” என்னும்‌ மரபுத்‌ 
தொடர்கள்‌ வழங்குகின்‌ றன. 

வட்டாரமெதனையும்‌ குறிப்பிடாமல்‌ தாம்‌ *இழிந்தவை” 
எனக்‌ கருதும்‌ பின்கண்ட வழக்குகளை அவர்‌ குறிப்பிடுகிறார்‌, 


1 இவனை-ப்‌-பார்க்க 2 இவனை-ப்‌-பாக்க [வேரின்‌ இறுதியிலுள்ள 
சகர மெய்‌ மறைகிறது.] 

2 இங்கு > இங்காக்க; அங்கு 2 அங்காக்க, [“ஆக்க அசை நிலை” 
சேர்க்கப்பட்டுள்ளது. ] ர 

3 சேற்று நிலம்‌ 5 சேத்து நிலம்‌ ; ஆற்று-க்‌-கால்‌ 5 
ஆத்து-க்‌-கால்‌ [ற்ற்‌ 2 த்த்‌] 

4 இப்படிக்‌ கொத்த; இப்படிக்‌ கொற்ற 
அப்படிக்‌ கொத்த 5 அப்படிக்‌ கொற்ற 
(த்த்‌  ற்ற்‌ இது போலி நாகரிக ஆக்கத்தின்‌ விளைவாகலாம்‌. 
மேலே எண்‌ 3 இல்‌ குறிப்பிட்டவற்றோடு இதனை ஒப்பிட்டுக்‌ 
காண்க) 

2 வாழை-ப்‌- பழம்‌ அ வாயை-ப்‌-பயம்‌ 
கோழி முட்டை 5 கோயி முட்டை (ம்‌ > ய்‌) 


6 உயிர்‌ 5 உசிர்‌; மயிர்‌ 5 மசிர்‌ (ய்‌ ௮ ச்‌) 


முன்னரே குறிப்பிட்டது போலச்‌ சகர மெய்யே பழமை 
யானதாகும்‌. ஆனால்‌ இலக்கிய மொழியில்‌ யகர மெய்‌ உடைய 
வடிவத்தைப்‌ பயன்படுத்தக்‌ காண்கிறோம்‌, ஆனால்‌ உரையாசிரியர்‌, 
இதனை அறியாத சாதாரண மக்கள்‌ மொழியைத்‌ தவறாகப்‌ பயன்‌ 
படுத்துவதாக முடிவு கட்டியதால்‌ சகர மெய்யுள்ள வடிவத்தைத்‌ 
தவிர்க்க வேண்டும்‌ என்கிறார்‌. 
பெருந்‌ தமிழ்நாடு 

இலங்கைத்‌ தமிழையும்‌ இத்துடன்‌ சேர்த்து ஆராய 
வேண்டும்‌.இலங்கைத்‌ தமிழில்‌ உள்ள களைமொழிகள்‌ பின்வருமாறு : 


274 தமிம்‌ மொழி வரலாறு 
யாழ்ப்பாணக்‌ கிளைமொழி 


1 

2. மட்டக்களப்புக்‌ களைமொழி 

3. தென்கிழக்கு இலங்கையின்‌ கிளைமொழி 

4, இசுலாமியர்களின்‌ களைமொழி 

ச்‌. கொழும்பு நகரின்‌ கிளைமொழி 

மலேயா, பர்மா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாட்டுத்‌ தமிழர்‌ 

களின்‌ கிளைமொழிகளும்‌ உள்ளன. மொழி முதல்‌ வகர மெய்யை 
விட்டுவிடும்‌ “திகலவர்‌” (11த௨1க௩க) எனப்படும்‌ பெங்களூர்த்‌ தமிழ்க்‌ 
குடியானவர்களின்‌ திகளு (ஏகி) கிளைமொழி, பெங்களூர்‌ 
அரிசனங்களின்‌ களைமொழி,மைசூரின்‌ சங்கேத (581661) இளைமொழி, 
ஹெப்பர்‌ (Hebbar) மண்டயம்‌ பிராமணர்களின்‌ கிளைமொழி, 
“பெண்டாட்டி” என்ற சொல்லைப்‌ “பெண்‌” என்ற அதனுடைய 
பழைய பொருளிலேயே இன்றும்‌ வழங்கும்‌ ஆந்திராவில்‌ குடியேறிய 
பிராமணர்களின்‌ செகந்திராபாத்‌ கிளைமொழி முதலியவற்றையும்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. 


இக்காலத்‌ தமிழ்‌ வட்டாரக்‌ கிளமெொழிகள்‌ 

இருக்கிறது” அல்லது “இருக்குது” என்ற வடிவங்களுக்குப்‌ 
பதிலாக, இசுலாமியச்‌ செல்வாக்கால்‌, “கீது” என்ற வடிவம்‌ வட 
ஆர்க்காட்டில்‌ அதிலும்‌ குறிப்பாக வேலூரில்‌ வழக்கில்‌ உள்ளது.இது 
அவ்வட்டாரக்‌ களைமொழியின்‌ தனி இயல்பாகும்வழக்கெல்லைகளைக்‌ 
{Isoglosses) குறிப்பிடும்‌ கிளைமொழி வரைபடங்கள்‌ வரையப்‌ 
படாததால்‌, இங்குக்‌ கூறப்படும்‌ கிளைமொழி வழக்குகள்‌ வழங்கு 
மிடங்களின்‌ எல்லைகளை உறுதியாக வரையறுக்க முடியாது. பழைய 
மகர மெய்யின்‌ பல்வேறு மாற்றங்கள்‌ தமிழின்‌ மாறுபட்ட கிளை 
மொழிகளின்‌ சிறப்பியல்புகளாக உள்ளன. சென்னைத்‌ தமிழில்‌: 
மகர மெய்‌ யகர மெய்யாகிறது. ப 

சான்று; பழம்‌ > பயம்‌ 

வடஆர்க்காட்டுத்‌ தமிழில்‌ ழகர மெய்‌ சகர மெய்யாகிறது. 

சான்று: இழு > இச 

தென்‌ ஆர்க்காட்டுத்‌ தமிழில்‌, அதிலும்‌ குறிப்பாகச்‌ சிதம்‌ 
பரத்‌ தமிழில்‌ மகர மெய்‌ ஷகர மெய்யாகிறது. 

சான்று : திருவிழா * திருவிஷா 

தென்‌ மாவட்டங்களிலும்‌ இலங்கையிலும்‌ ழகர மெய்‌ ளகர 
மெய்யாகிறது. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 275 


சான்று: பழம்‌ > பளம்‌ 

“அவர்கள்‌” என்ற சொல்‌ பிராமணர்களின்‌ தமிழில்‌ *அவா' 
அல்லது “அவாள்‌” எனவும்‌, வடஆர்க்காட்டுத்‌ தமிழில்‌ “அவுங்க” 
எனவும்‌, கோவை, நெல்லை மாவட்டத்‌ தமிழில்‌ “அவிய” எனவும்‌ 
வழங்குகிறது. முன்னரே குழிந்துரசொலியாகிவிட்ட மொழி முதல்‌ 
இடையண்ண ஒலியின்‌ ஒலிப்புடைமை மதுரைத்‌ தமிழின்‌ தனித்‌ 
குன்மையாகும்‌. 

சான்று: 5 > Jamin 

எண்பதை “எண்பளது” ௨ எம்பளது” என உச்சரிப்பது தென்‌ 
தஞ்சைத்‌ தமிழின்‌ சறப்பியல்பாகும்‌, பழைய ஆய்தத்தின்‌ இடத்தில்‌ 
ளகர மெய்‌ வந்திருக்கக்‌ கூடும்‌. “பந்தல்‌” என்ற சொல்‌ இறந்தவர்‌ 
களின்‌ வீட்டின்‌ முன்னால்‌ போடப்படும்‌ பந்தலையே குறிக்கும்‌ 
குறுகிய பொருளில்‌ வழங்குவது செட்டி நாட்டுத்‌ தமிழின்‌ தனி 
இயல்பாகும்‌. செயல்‌ முடிவதைக்‌ குறிக்க “இடு?” அல்லது “விடு 
என்னும்‌ துணைவினைக்குப்‌ பதில்‌ *போடு' என்னும்‌ துணேவினையைப்‌ 
பயன்படுத்துவது கோயமுத்தூர்த்‌ தமிழின்‌ றப்பியல்பாகும்‌. | 
புதிய ஒலியன்களின்‌ வேற்றுநிீலை வழக்குகள்‌ 

இளைமொழிகளிடையே காணப்படும வேறுபாடுகளால்‌, ஒரு 
இளை மொழியில்‌ உள்ள வேற்றுநிலை வழக்கு பிறிதொன்றில்‌ இருப்‌ 
பதில்லை. “வால்‌”, “வாள்‌” என்னும்‌ வேற்றுநிலை வழக்குகள்‌ லகர, 
ளகர மெய்களை ஓலியன்களாக்குகன்‌ றன. ஆனால்‌ ஈரோட்டுக்‌ கிளை 
மொழியில்‌ இவை வேற்றுநிலை வழக்கில்‌ வருவதில்லை. தென்‌ 
மாவட்டங்களில்‌ ம்‌, ள்‌ என்பன வேற்றுநிலை வழக்கில்‌ வருவதில்லை. 
நாஞ்சில்‌ நாடு நீங்கலாக ஏனைய இடங்களில்‌ ரகர மெய்யும்‌ றகர 
மெய்யும்‌ வேற்றுநிலை வழக்கில்‌ வருவதில்லை. ஞகர, னகர மெய்கள்‌ 
கோவை, சேலம்‌ ஆகிய இடங்களில்‌ வேற்றுநிலை வழக்கில்‌ வரு 
வதில்லை. ஙகர மெய்‌ நாஞ்சில்‌ தாட்டில்‌ தனி ஓலியனாக வருகிறது. 
“அங்ஙனம்‌”, “அங்கணம்‌” (ரய) என்னும்‌ வேற்றுநிலை வழக்கு 
இதற்குச்‌ சான்றாகும்‌. “2” “ஐ” ஆகிய ஒலிகள்‌ பல வட்டாரங்களில்‌ 
வேற்றுநிலை வழக்கில்‌ வருகின்றன. காயல்பட்டினம்‌ இசுலாமியர்‌ 
களின்‌ தமிழில்‌ “ஐ', “௭” ஆகியன வேற்றுநிலை வழக்கில்‌ வருகின்றன. 

சான்று: கரத ( - வாங்கி) 

727126 ( = வேங்கை) 

கல்லூரி மாணவர்களின்‌ தமிழில்‌ *f, ற, (ப்‌) என்னும்‌ 
ஒலிகள்‌ coffee’, ‘copy’ என்னும்‌ சொற்களில்‌ வேற்று நிலை 
* ஒலிப்பிலாப்‌ பல்லிதழ்ப்‌ பிளந்தரசொலி ட. 


276 தமிம்‌ மொழி வரலாறு 


வழக்கில்‌ வருகின்றன. படித்த இசுலாமியர்களின்‌ தமிழிலும்‌, 

இந்தியில்‌ புலமை பெற்ற அறிஞர்களின்‌ தமிழிலும்‌ £2” “|” ஆகியன 

வேற்றுநிலை வழக்கில்‌ வருகின்றன. 
சான்று: z௱in = jimuin 


புதிய உயிரொலியன்கள்‌ 


ஆனால்‌ இவற்றின்‌ வழக்கு மிகவும்‌ குறைவு. எனவே இவை 
பிறமொழிக்குரியன என்பதைக்‌ கண்டு கொள்ளலாம்‌, 

உயிரொலிகளிலும்‌ புதிய வேற்றுநிலை வழக்குகள்‌ தோன்று 
கின்றன, ஒரூ காலத்தில்‌ ஒலி மாற்றமாக இருந்தது பிறிதொரு 
காலத்தில்‌ ஒலியன்‌ மாற்றமாக விடுகிறது. உகரத்தைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இப்படிப்பட்ட மாற்றத்தைக்‌ காண்கிறோம்‌. 

சான்று : குத்து (பெயராக) 

குத்து (ஏவலாக) 

மொழியிடை உகரம்‌ சிலவிடங்களில்‌ அகரமாகக்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. பழந்தமிழில்‌ எகரம்‌ மொழி முதலிலும்‌, இடையிலும்‌ 
வழங்கியது. ஆனால்‌ பின்னர்‌ எகரம்‌ மொழியிடையில்‌ வருவது 
நின்றது. அவ்வாறு வருவதாகக்‌ கொண்டாலும்‌, அந்நிலையில்‌ 
அதற்கு வேற்றுநிலை வழக்குகள்‌ இல்லை. இப்போக்கு மொழிமுதல்‌ 
எகரத்திற்கும்‌ பரவியது. மொழி முதலில்‌ எகரத்திற்கும்‌ அகரத்‌ 
துக்குமிடையே *கட்டு” அல்லது “நிபந்தனையற்ற மாற்றம்‌” சில 
திளைமொழிகளில்‌ காணப்படுகிறது. இது எவ்வாறாயினும்‌ சரி, 
எகரம்‌ தொடர்ந்து ஓலியனாகவே உள்ளது. ஐ ௨௭ > என்னும்‌ 
மாற்றம்‌ குறிக்கப்பட்டுள்ளது. உயர்ச்சியுடனோ (heightening) 
அல்லது உயர்ச்சியின்றியோ அகரம்‌ முன்‌ உயிர்‌ ஆவதும்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. “2” எ” என்பவற்றுக்கிடையில்‌ சல இளை மொழிகளில்‌ 
வேற்றுநிலை வழக்குகள்‌ உள்ளன. 


மேல்‌ உயிரால்‌ தொடரப்படாத பொழுது இகரமும்‌ உகர 
மும்‌ முறையே எகரம்‌ ஒகரமாக மாறுவதை முன்னரே குறிப்‌ 
பிட்டோம்‌. *இவன்‌”, “முட்டை”, *முற்றம்‌ 2 முத்தம்‌” முதலான 
வழக்கு மிகுதியுடைய சொற்களில்‌ இம்மாற்றங்கள்‌ நிகழ்வதில்லை, 
மாற்றம்‌ நிகழ்ந்தால்‌ கிடைக்கும்‌ வடிவங்களான “எவன்‌, மொட்டை, 
மொத்தம்‌” முதலியன முன்னரே வேறு பொருள்களைக்‌ குறிக்க 
வழங்குகின்‌ றன. எனவே “பல பொருள்‌ ஒரு சொல்லாகி' 'பொருண்‌ 
மயக்கம்‌” வந்து விடுகிறது. எனவேதான்‌ இம்மாற்றங்கள்‌ ஏற்பட 
வில்லை. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிம்‌ 277 


ஈரிதழ்‌ ஒலிக்கு முன்னரும்‌ நாவளை ஓலிக்குப்‌ பின்னரும்‌ 
வரும்‌ பொழுது எகரம்‌ (இகரத்திலிருந்து எகரமாக மாறிய எகர 
மும்‌) ஓகரமாகிறது. 
சான்று : பெண்‌ உ பொண்ணு 
மிடா > மெடா உ மொடா 


ஒரு சொல்‌ குற்றியலுகரத்தில்‌ முடியுமானால்‌ அதற்கு முந்திய 
அசையிலுள்ள உகரம்‌ குற்றியலுகரமாகிறது. “திரும்பு, “துரும்பு” 
முதலிய சொற்களை நோக்குக. இச்சூழல்களில்‌ சுரபத்தி இகரம்‌ 
குறுகி குற்றியலிகரமாகிறது; மேலும்‌ அது நடுவிடத்து உயிரா 
இறது. ஆனால்‌ சமீபகாலத்தின்‌ கடன்‌ வாங்கப்பட்ட சொற்களில்‌ 
இம்‌ மாற்றங்கள்‌ நிகழ்வதில்லை. 

சில கிளைமொழிகளில்‌ மொழிமுதல்‌ உயிர்‌ உச்சரிக்கப்படும்‌ 
முறையானது, அசை அமைப்பில்‌ மாற்றத்துச்கு வழிவகுக்கக்கூடிய 
போக்கைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றது. பழங்காலத்திலிருந்து முதலசை 
தவிர ஏனைய அசைகளிலெல்லாம்‌ *அசைமுதல்‌” இருந்தது. ஆனால்‌ 
முதலசையிலும்‌ இத்தகைய அமைப்பு மெல்ல இன்று வளர்ந்து 
வருகிறது. மொழி முதல்‌ மூன்‌ உயிர்கள்‌ சோழர்‌ காலத்திலேயே 
யகர உடம்படு மெய்யைப்‌ பெறலாயின. மொழி முதலில்‌ பின்‌ 
உயிர்கள்‌ வகர உடம்படு மெய்யைப்‌ பெறுவதை 19ஆம்‌ நூற்றாண்‌ 
டைச்‌ சேர்ந்த கால்டுவெல்‌ குறித்துள்ளார்‌. சில இடங்களில்‌ இது 
“ங்‌ என இருக்கலாம்‌. இம்மாற்றங்கள்‌ மொழி முதல்‌ அகரத்தை 
(ஐகார ஆகாரங்களையும்‌) மட்டுமே பாதிக்கவில்லை. பல கிளை 
மொழிகளில்‌ அகரம்‌ அல்லது ஆகாரத்துக்கு முன்னர்க்‌ குரல்வளை 
ஓலி வருகிறது. முதலசையில்‌ வரும்‌ உடம்படு மெய்களின்‌ வரு 
கையைக்‌ கணித்து விடலாம்‌; எனவே அவை இன்றைய நிலையில்‌ 


ஒலியனாகமாட்டா. 


மூக்கொலி உயிர்கள்‌ 

தமிழ்‌ உயிரொலிகளின்‌ இரண்டாவது பெரிய வளர்ச்சி 
மூக்கொலி உயிர்கள்‌ தோன்றியதாகும்‌. மூக்கொலி உயிர்கள்‌ 
முன்னரே இருந்திருக்க வேண்டும்‌. தொல்காப்பியர்‌ காலத்‌ 
திலேயே மொழியிறுதி மகர, னகர மெய்கள்‌ ஒன்றாகியமை அவற்‌ 
றுக்கு முந்திய உயிரொலிகள்‌ மூக்கொலிச்‌ சாயல்‌ பெற்றதன்‌ 
விளைவாக நிகழ்ந்திருக்கலாம்‌. மொழி இறுதி மூக்கொலி (மெல்லின 
ட பவ ல ல தைல வதக்க ல்ல ர்க 


6 T.P. Meenakshisundaran : Indian Linguistcs, Poona 


278 தமிழ்‌ மொழி வரலாறு 


மெய்‌) மறைவதை உயிர்மூக்கொலிச்‌ சாயல்‌ பெறுவது விளக்கக்‌ 
கூடும்‌. 
மரம்‌ ல மர!* 
மரன்‌ ல மர! 


எனவே (மரம்‌ ௪ மரன்‌” என்றாகிறது. 


பிற மெரழியாளர்களின்‌ குறிப்புக்கள்‌ 

தமிழ்ச்‌ சொற்களின்‌ உச்சரிப்புக்களைப்‌ பிற மொழியாளர்‌ 
கள்‌ கேட்ட முறையானது, உயிரொலிகள்‌ மூக்கொலிச்‌ சாயல்‌ 
பெற்றது உட்படச்‌ சில மாற்றங்களை விளச்கமாக உணர்த்தும்‌, 
“தரங்கம்பாடி” என்ற சொல்லில்‌ உள்ள நாவளை டகர மெய்யை 
உச்சரிக்க முடியாமல்‌, அதை ரகர மெய்யாகப்‌ போர்ச்சுக்கசியா்‌ 
உச்சரித்தனர்‌. உச்சரிப்பு முறையில்‌ டகர மெய்க்குப்‌ பெரும்‌ 
பான்மையும்‌ ஒத்த போர்ச்சுக்கீசிய ஒலி ரகர மெய்யேயாகும்‌. 
“தூத்து-க்‌-குடி 2 Tபர்ரரற? என்பதையும்‌ நோக்குக. “பா” என்ற 
நெடிலசையை அடுத்து வரும்‌ இகர உயிர்‌, பிற மொழியாளர்‌ 
களால்‌ சரியாகக்‌ கேட்கப்படாதிருக்கலாம்‌. தர - என்பது முன்னரே 
விளக்கப்பட்டது போல த்ர்‌' என்னும்‌ மெய்ம்‌ மயக்கமாடறெது. 
மகர மெய்க்குப்‌ பின்னர்‌ பகரம்‌ b எனும்‌ ஒலிப்புடை வெடிப்பொலி 
யாகிறது. மூக்கொலிகளுக்குப்‌ பின்னர்‌ வரும்‌ ஒலிப்பிலா வெடிப்‌ 
பொலிகள்‌ ஓஒலிப்புடை வெடிப்பொலிகளை மா ற்றொலியாகப்‌ 
பெற்றுள்ளன. ஆங்கிலத்திலுள்ள முதல்‌ ஒலி அழுத்தமானது 
(accent) முதலசையை நெடிலசையாக்குகிறது. “அம்‌” என்பது 
மூக்கொலிச்‌ சாயல்‌ பெற்ற அகரமாகிறது. மூக்கொலிச்‌ சாயல்‌ 
பெற்ற உயிரொலிகளைத்‌ தனி ஒலியனாகப்‌ பெறாத மொழியினர்‌, 
அவ்வொலிகள்‌ பிற மொழிகளில்‌ வரும்‌ பொழுது அவற்றை 
உணர்ந்து கொள்ள இடர்ப்படுகின்றனர்‌. எனவே ‘Tranquebar’ 
என்ற வடிவம்‌ கிடைக்கிறது. ந%- என்ற மெய்மயக்கம்‌ ர்‌ஜ- என்றா 
காதது அந்நிய மொழியின்‌ ஒலியன்‌ அமைப்பின்‌ விளைவாகும்‌. 
நரட்டுப்புற இலக்கியம்‌ 

பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ நாடகங்களில்‌ 
சமுதாயத்தின்‌ கீழ்மட்ட மக்களின்‌ பேச்சுமொழி இடம்‌ பெற்றது 
உயிரொலி மூக்கொலிச்சாயல்‌ பெறுவதைக்‌ குறிப்பதற்குக்‌ கடை 
* இப்பகுதியில்‌ :1” என்னும்‌ குறியீடு மூக்கொலிச்‌ சாயல்‌ பெறு 

வதைக்‌ குறிக்கும்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 279 


யண்ண மூக்கொலிக்குரிய எழுத்தைத்‌ தலைகீழாக அவ்உயிருக்குப்‌ 
பின்னர்‌ எழுதினர்‌. இருபதாம்‌ நூற்றாண்டு நாடகத்‌ தமிழின்‌ 
தந்தையான பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌ உயிர்கள்‌ மூக்கொலிச்‌ 
சாயல்‌ பெறுவதைக்‌ குறிக்க ஒரு சிறு வட்டத்தைப்‌ பயன்படுத்‌ 
தினார்‌. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ மூக்கின்‌ உயிரொலிகள்‌ 
தனி ஒலியன்‌ ஆனதை இங்கு முக்கியமாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


சொல்‌ பொருள்‌ 

அவ! ௪ அவன்‌ 

அவ = அவள்‌ 

வந்தே? = வந்தேன்‌ 

வந்தே = வந்தாய்‌ 

ஆ ஈ ஆம்‌ 

ஆ = வியப்பிடைச்‌ சொல்‌ 

ஊ (காட்டு) - குழந்தையைப்‌ பயமுறுத்து 


வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சொல்‌ அல்லது பேய்க்‌ கதை 

ஊ யைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ பொழுது, கேட்டுக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்ப 
தைக்‌ காட்ட பயன்படுத்தப்‌ 
படும்‌ சொல்‌. 

ஓ" - ஆம்‌ 


வியப்பிடைச்‌ சொல்‌ 


ஓ = 
கொம்பொ! = கும்பம்‌ 
கொம்போ ல கொம்பொ = அது கொம்பா? 
௬ _ ஈ 
! 5௨ ஈயெனச்‌ சிரித்தல்‌ 
வந்து வேலையைச்‌ - வந்து உன்‌ வேலையைச்‌ 
செய்‌ செய்‌ 
வந்து வேலையைச்‌ - வத்து வேலையைச்‌ 
செய்‌ செய்‌ 


லுலிப்பூடை வெடிப்பொலிகளும்‌ ஒலிப்பிலா வெடி ப்பொலிகளும்‌ 


மூன்றாவதாகக்‌ _குறிப்பிட வேண்டிய முக்கியமான வளர்ச்‌? 
ஒலிப்புடை வெடிப்பொலிகள்‌ தனி ஓலியன்களாச வளர்ச்சியுற்ற 


280 குமிழ்‌ மொழி வரலாறு 


தாகும்‌. பிறமொழிச்‌ சொற்கள்‌ வழக்கு மிகுந்தது இந்நிலைக்‌ 
குரிய அடிப்படையான காரணமாகும்‌. 

kuru pivam tékku Seili 

guru bivam dékkusi jetti 


ஆனால்‌ இச்சொற்களெல்லாம்‌ கிராமப்‌ புறங்களில்‌ இன்னும்‌ 
ஆட்சி பெறவில்லை என்பதைக்‌ கருத்திற்‌ கொள்ள வேண்டும்‌. 
மதுரையில்‌ “5? ஏ” என்பன ஒன்றாகன்றன. எனவே ஓஒலிப்புடை 
வெடி ப்பொலிகளைப்‌ பற்றி மேலே கூறப்பட்ட செய்தி நகர்ப்புறங்‌ 
களில்‌ லாழ்வோர்‌, கற்றோர்‌ ஆகியோரைப்‌ பொறுத்த வரையில்‌ 
மட்டுமே உண்மையாகும்‌. அங்கும்‌ கூட இப்போக்கைத்‌ தடுத்‌ 
தாட்‌ கொள்ளும்‌ இலக்கிய மொழியின்‌ தாக்கத்தையும்‌ கருத்திற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


பழந்‌ தமிழில்‌ தவிர்க்கப்பட்ட மெய்ம்மயக்கங்கள்‌ விரைந்‌ 
தொலித்தலில்‌ அல்லது கடன்‌ வாங்கப்பட்ட சொற்களில்‌ இடம்‌ 
பெறுகின்‌ றன. 
கட்டில்‌ 4 கட்லு 
திருகு <த்ர்கு 
ஓடட்டும்‌ - ஓட்‌'டும்‌ (041147) | 
சுப்பு (பற்றப்‌) [ “சுப்பிரமணியன்‌” என்பதன்‌ சுருங்கிய வடிவம்‌] 
டப்பா < (abba) . 
சத்தம்‌ - (பா) 
மட்டி 4 (maddi) 


மூன்று மெய்கள்‌ மயங்கி வருதலும்‌ உண்டு. முதலிரண்டு 
மெய்களுக்கும்‌ மூன்றாவது மெய்க்கும்‌ இடையில்‌ (10056 transition) 
நெஇிழ்வு மாற்றமிருக்கலாம்‌. விரைந்தொலித்தலால்‌ மெய்களின்‌ 
எண்ணிக்கை மூன்றிலிருந்து இரண்டாகி விடுவதுண்டு. 


man? என்பதை றப!!/'[2 என்பதுடன்‌ பின்வருவனவற்றில்‌ 
ஒப்பிட்டாராய்க. 
0916 
pallg 
pall’ig 
pang 
panng 
panpindy > pappine > panp'ng > pann’ng 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 281 


மெய்யொலிகள்‌ மொழி முதலில்‌ வருவது தொடர்பாக 
இருந்த கட்டுப்பாடுகள்‌ மறைகின்றன. .ர்‌, ல்‌, ரீ (ஓலிப்புடை டகர 
மெய்‌) முதலியன மொழி முதலில்‌ வருகின்றன. இது “ரண்டு 
5 இரண்டு” என்பது போன்ற போலி ஆக்கத்திற்கு வழி வகுக்‌ 
கிறது. இயற்சொற்களிலும்‌ மொழி முதலில்‌ வரும்‌ ஒலிப்பிலா 
ஒலிகள்‌ சிலவிடங்களில்‌ ஒலிப்புடை ஒலிகளாகின்றன. சில களை 
மொழிகளில்‌ “5 ௨ |' மாற்றமும்‌ நிகழ்கிறது. 
சான்று! Kutirai (குதிரை) 
Gudiral ( +». ) 
மெய்யொலிகளின்‌ இருவகைப்‌ பாகுபாடு 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தமிழ்‌ உச்சரிப்பியலில்‌ ஒரு புதிய 
போக்கு நிலைபெற்றுள்ளது. இடையண்ண ஓலி, கடையண்ண ஓலி, 
நுனியண்ண ஒலி நுனிநாப்‌ பல்லொலி என்ற பாகுபாட்டிற்குப்‌ 
பதில்‌, மெய்கள்‌ முன்‌, பின்‌ என்று இருவகையாகப்‌ பாகுபடுத்தப்‌ 
படுகின்றன. இது செக்‌ நாட்டு அறிஞர்‌. சுவலபெல்‌ (Kamil Zevlebil) 
தந்துள்ள சில மெய்கள்‌ பற்றிய விளக்கங்களிலிருந்து வளர்ச்சி 
யுற்ற கருத்து ஆகும்‌. 


2. ப்‌ 2.6 இ [. 9 
2. 8: ₹ ஓ 9 


ர்ர்‌[ற்‌] ர்‌ (2) 
ஆடொலியும்‌ சாதாரண ரகர மெய்யும்‌ வேற்றுநிலை வழக்‌ 
கில்‌ வரவில்லையாயின்‌, லகர மெய்‌ பின்னொலியாகவும்‌ அதற்கு 
இணையான முன்னொலியாக ரகர மெய்யும்‌ இருக்கலாம்‌. ய்‌” 
என்பது *இய்‌” என்றோ அல்லது “யி” என்றோ “ல்‌” என்பதன்‌ 
மாற்றாக வருவது முன்னரே சுட்டிக்காட்டப்பட்ட து. அப்படி யாயின்‌ 


அந்நிலையில்‌ அதை மெய்யொலிகளின்‌ கீழ்ச்‌ சேர்த்துக்‌ கொள்ள 
வேண்டியதில்லை. 


பல கீனைமொழிகளுக்கும்‌ பொதுவான அமைப்பு 
பல களைமொழிகளுக்கும்‌ பொதுவான அமைப்பைப்‌ பற்றி 
மட்டுமே நாம்‌ பேசமுடியும்‌. இங்குத்‌ தரப்படும்‌ தமிழின்‌ ஓலியன்‌ 


282 தமிழ்‌ மொழி வரலாறு 


அமைப்பானது தமிழகத்தின்‌ எல்லாக்‌ களைமொழிகளின்‌ இயல்பு 
களையும்‌ விளக்குவது எனக்‌ கருதக்கூடாது. என்னுடன்‌ பணியாற்றும்‌ 
திரு. முத்துச்சண்முகத்தின்‌ ஆராய்ச்சி முடிவுகளை, அவரது இசைவுடன்‌ 
பின்‌ வரும்‌ பகு தியில்‌ பயன்படுத்தியுள்ளேன்‌.” அவரது கிளைமொழி 
தவிரப்‌ பிற களைமொழிகளிலிருந்தும்‌ வேற்றுநிலை வழக்குகள்‌ தரப்‌ 
பட்டுள்ளன. 

இக்காலத்‌ தமிழின்‌ ஒலியன்‌ பட்டியல்‌ இங்குத்‌ தரப்படுகிறது. 
' தமிழகத்திலும்‌ இலங்கையிலும்‌” வழங்கும்‌ பல்வேறு கிளை மொழி 
களின்‌ பொதுவானதொரு அமைப்பை இவை குறிக்கின்றன. 
உயிர்கள்‌ 
வாயின உயிர்கள்‌ (05) Vowels) 

குறில்‌ இஎ £: ௮. ஓ௨ 1/9 

நெடில்‌ ஈ ஏ 2: ஆ ஓல 9: 
மூக்கின உயிர்கள்‌ (Nasal Vowels) 


குறில்‌ . ed ஓ" 6 

நெடில்‌ 6: ஆ ஓ" ள்‌: 
மெய்கள்‌ 

ப்‌(0) த்‌) தீ) ட்ட ச்‌) க்டு 

b d பட்ச i g 
f S § 

8 வ்‌(V) 2 h 

ம்‌ ன்‌ ண்‌ ஞ்‌ ங்‌ 
ல்‌ ள்‌ 

ர்‌ ழ்‌ ய்‌ 


விட்டிசை (1பா௦1பா6) 

தொடர்‌ இறுதி விட்டிசை 4 | 
Terminal juncture | 
தொடரிசைச்‌ சுரம்‌ 1 2 3 4 (8ழ்‌, நடு, மேல்‌, உயர்‌) 
(intonation pitch) 


A (சமநிலை, எழுச்சி, வீழ்ச்சி) 
| 


வேற்றுநிலை வழக்கிற்குச்‌ சான்றுகள்‌ 

உயிரொலியன்கள்‌ 

[721 / “இடு” [ரதா “ஈடு” | 

ladil “எடு” le:dil “ஏடு 

மக்க ய கள்‌ பனகன வ க்‌ சத்தம்தான்‌ ப ஆடி ளகக கக்‌ கட்‌ 

7 M. Shanmugam Pillai: Grammar of Colloquial Tamil (un- 
published) 


[ 28! “அடி' 
/ 0877 “ஓடி.” 
ludil ்‌.. *இடு” 
Ipalgl பல” 
[02/27 “பலே” 
Itiripil “திருப்பு 
/ wripi / “துருப்பு” 
[ 71420 / “நகம்‌” 
/ 087 / ஓடி.” 
lo:dil ஓடு” 
I vembi I “வம்பு” 
/ vambi l “வம்பு” 
Il eppt I “எப்ப” 
்‌ ர ஒறறரரீர்‌ / “எப்படி.” 
i adr I “அது” 
I na:’ I “நான்‌” 
I kado’ I “கடன்‌” 
1127ம்‌ I “வரும்‌” 
மெய்யொலியன்கள்‌ 
. மீறமிதீரீர/ 
 Ipayiril 
I bayilva: I 
l film 
/ vayali I 
lkapil 
lka:fil 
Ika:yalil 
/ balbi / 
I palpodi I 
l iyalBi 7 
Itdl 
/ te:ko I 
/ de:so I 
Iti: / 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 


la:dil 
lo:dil 
lu:dil 
lg:sil 
lersi / 


Ivo:mbil 
lve: Il 

[ 19: 7/7 / 
lI vo:lvi / 

/ vagdr / 


I 12840: / 


“ஆடி. 
“ஓடி.” 


வீடு” 


> 


“ஏசு ட 
“ஏசுநாதர்‌” 


“வேம்பு” 


“வேல்‌” 
“வாழ்வு” 
“வேள்வி? 
“வந்தே” 


“வந்தோம்‌ 


283 


384 தமிழ்‌ மொழி வரலாறு 


ltdtdrl 
/ pato | 
[ padol 
[ padi l 
! pado I 
[ paril 


lcjszshi 

/ congi / 

/ jambar | 

/ sa:mba:r / 
[ sanmugo ! 
/ vipacatri / 
] aisori | 

I Gaxg'l 

I hindi l 


ifs! 
/ pari l 
/ pasi! 
/ dazgil 


ikgl 
/ kado I 
/ gadol 
Imnnninig 
/ magaro I 
/ nagaro I 
/ nagaro I 
/ nagaro I 
/ 22270 I 
/ 740470 I 


ந்‌,ன்‌,ங்‌ அகியவற்றுக்கான வேவற்றுநிலை 


அல்லது 
அல்லது 
அல்லது 
அல்லது 
அல்லது 
அல்லது 


“பட்டம்‌” 
“புடம்‌?” 

4 ்‌] 
“பது (பத்து) 


6 ௨3 


பதம்‌ 


“பற்று 

4 டட 
சங்கு” . 
“ரவிக்கை” 
“சாம்பார்‌” 
சண்முகம்‌” 
“விபசாரி? 
ட்‌ 2 

சாரி 

ஆ க 
“உசன்‌. 


“ஹிந்தி” 


/ ma:na: I “மகரம்‌” 
/ nana: | “நகரம்‌” 
/ na:na I “னகரம்‌” 
/ na:na I 'ணகரம்‌” 
1 fa:nal “ஞ்கரம்‌” 
[ ria:na | “வகரம்‌? 


வழக்குகள்‌ 


வேறெதுவும்‌ கிடைக்கவில்லை. இவ்வொலிகளின்‌ வேற்று நிலை வழக்கை 
நிறுவ இங்குத்‌ தரப்பட்ட 
எனப்‌ பலர்‌ கருதலாம்‌. 


சான்றுகள்‌ போதுமானவை 


அன்று 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 285 


{ vanditrindo: I “வந்து கொண்டிருந்தோம்‌” 


{ panol “பணம்‌? 
[ 7021 / ' அறிஞன்‌” 
ர்‌ஈபா10 | “மனம்‌” 
[71820 / “நகம்‌” 
/ tatyiril “ஞாயிறு” 
lI rhopg’ 7 “உங்க அப்பா” 
-////77 
/ kalil “கலி” 
lkalil “களி? 
[kalil “கழி” 
[2777 “கறி” 
ரந] 
lya:l “வா? 
Ilya: 7 “யா (து)? 
icjil 
! vipaca:ri | விபச்சாரி” 
lacol அச்சம்‌? 
lbajgncl “பஜனை" 
I bajjil “பஜ்ஜி” 
isssl 
l basil பச? 
[ basi 7 “பஸ்‌” 
ர்‌ mm nn nn 71% 17 
[ ammal “அம்மா” / cumai / சுமை” 
/ kanni I “கன்னி ” lkanil கனி” 
] panni I “பன்னி ” kari 7 கரி” 
/ aririano | “அங்கணம்‌” 
illlrj 
Ipallij “பல்லி”. I palo | “பலம்‌” 
[வரர்‌]. “கள்ளி 1 kalo ] “களம்‌ 
‘lkaril “கறி” lkaril “கரி? 
iwi 
ர kavvi ர “கவ்வு” [avg 7 “அவன்‌ 
] ayyar ர “அய்யர்‌” ர திரரா ] “பயறு” 


286 தமிழ்‌ மொழி வரலாறு 


[றா II 1/8 ரா] 


[pannnt 7 “பண்ணிணாய்‌” 1 pano ] “பணம்‌” 


1 24///6 | “பல்லில்‌” 1 041/2 ] “பல்லை” 

1palg 7 “பல” €//2] “எள்ளை” 
1elllcl * எள்ளில்‌” [272] “அறை” 
ele! “இழை” 

1varrrg] “வருகிறாய்‌” 

[272] “அரை” 


இடையின மெய்கள்‌ மூன்று சேர்ந்து வருவதை, நெடில்‌ 
இடையின மெய்யைத்‌ தொடர்ந்து வரும்‌ குறில்‌ அவ்‌ இடையின 
மெய்யுடன்‌ நெகிழ்வு மாற்றத்தில்‌ வருகிறது எனக்‌ கொள்ளலாம்‌. 
மும்மெய்களின்‌ வேற்றுநிலை வழக்குகளைச்‌ சிலர்‌ ஒப்புக்கொள்ள 


மாட்டார்கள்‌. 


நிறுத்திசை 

7 ava + matmivitiki po:ra: “அவள்‌, மாமியார்‌ வீட்டுக்குப்‌ 
போகிறாள்‌”. 

2 avama:mi + vi:tiki pora: *அவளுடைய மாமியார்‌ வீட்டுக்‌ 
குப்‌ போகிறாள்‌ ?. 

சுரவிசை 

1 vatiigg’ வீட்டுக்கு வருபவரை வரவேற்றல்‌. 


அல்லது (பெரியோர்களை மரபாக வரவேற்க இது 
va:rigE? பயன்படுகிறது) 
2 WariigE? நண்பர்களை அல்லது இளையோரை வரவேற்றல்‌, 
சிலவிடங்களில்‌ கடிதல்‌ பொருளிலும்‌ இது ஆளப்‌ 


படும்‌. 
3 viatigg? பொறுமையின்றி ஒருவரை வரும்படி கட்டளை 
யிடல்‌. 
4 varivg! நீ வருவாய்‌ 
viarivg* நீ வருவாயா? 
viarivg? நீ வருவதை நான்‌ விரும்பவில்லை. 
நீ வராமல்‌ நான்‌ பார்த்துக்கொள்வேன்‌ 


7 varivg® நீ வருவதை நான்‌ விரும்பவில்லை. 
நீ வராமல்‌ நான்‌ பார்த்துக்‌ கொள்வேன்‌. 
(கோபமாகக்‌ கூறல்‌) 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 287 


- என்னுடன்‌ பணிபுரியும்‌ திரு. 1. 0. கணேசசுந்தரத்தின்‌ தமிழ்‌ 
மெய்யொலிகள்‌ பற்றிய “ஒலிச்சிறப்புக்‌ கூறு” ஆய்வை, அவர்‌ 
இசைவுடன்‌ பின்னிணைப்பில்‌ தந்துள்ளேன்‌. 

3 உருயனீயல்‌ 
i. வினை 


வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்றுக்கள்‌ முதலியவற்றின்‌ 
இறந்தகால வினைவிகற்பங்களில்‌ -- பின்வரும்‌ சில மாற்றங்கள்‌ 
நீங்கலாக - மாற்றமெதுவும்‌ இல்லை. இவற்றிலெல்லாம்‌ நெடிலுயி 
ருடன்‌ கூடிய இறுதி உருபன்‌ ஓரே மாதிரியாக ஏஜ்கப்படுகிறது. 
வினைவிகற்பங்கள்‌ 
அ. இறந்தகாலம்‌ 


1 [செய்தான்‌] ஈ செய்தா? ௨ சேசா' ௦ சேஞ்சா'! (பிராமணர்‌ 
ப களைமொழி) 

3 சொண்டா! [ள்‌ -- த்‌ ண்ட்‌] “கொண்டான்‌?” 
(இது மிகவும்‌ அரிதாக வழங்குகிறது) 

3 நின்னா! [ன்ற்‌ உ ன்ன்‌] க நிண்ணா! [ன்ற்‌ உண்ண்‌] “நின்றான்‌?” 
4. அறிஞ்சா! [ந்த்‌ 2 ஞ்ச்‌ (இகரத்திற்குப்‌ பின்னர்‌)]'“அறித்தான்‌?? 


பாஞ்சா" [ய்ந்த்‌ 5 ஞ்ச்‌] “பாய்ந்தான்‌ ”” 
சேர்ந்தா! ச்ட்‌ சேந்த [ர்ந்த்‌ ல ந்த்‌] “சேர்ந்தான்‌?” 
2 ஒடுங்க்னா" ல ஒடுங்கினா' [இ எ இன்‌ லன்‌] ““ஓடுங்கினான்‌”” 


“ஒடுங்கி? என்பது செய்து என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்ச 
மாகும்‌. 

6 நட்டா! இட்டா! ல இத்தா! [9 அல்லது 11 ஆவது வினை 
I விகற்பத்திலும்‌ வரலாம்‌] 


7 உண்டா! [த்‌ 5 ட்‌] (அருகிய வழக்கு) 
8 தின்னா [த்‌ 2 ன்‌] “ தின்னான்‌”* 
9 கேட்டா! (ள்‌ -ட்‌5 ட்ட்‌] “கேட்டான்‌?” 
10 விற்றா* [ல்த்‌ 5 ற்ற்‌  த்த்‌] “விதினுன்‌?' 
11 பார்த்தா! ல பாத்தா! [ர்த்த்‌ 5 த்த்‌] **பார்த்தான்‌”” 


முடிச்சா! [இகரத்திற்குப்‌ பின்னர்‌, த்தீ 2 ச்ச்‌] 
“முடிச்சான்‌?? 

நெடி லுயிருக்குப்‌ பின்னால்‌ மொழியிறுதியில்‌ ழ்‌, ள்‌, ய்‌ ஆகியன 

வும்‌, ரகர மெய்யும்‌ பலவிடங்களில்‌ ணகர, னகர மெய்களும்‌ 


268 தமிழ்‌ மொழி வரலாறு 


இழக்கப்‌ படுவதைப்‌ பொது விதியாகக்‌ கொள்ளலாம்‌. இறந்தகாலம்‌ 
காட்டும்‌ இடைநிலைகளாகப்‌ பின்வருவனவற்றை வகைப்படுத்தலாம்‌: 


1 துலச்‌; த்த்‌ லச்ச்‌ 


2 ந்த்‌ லஞ்ச்‌ 

3 ண்ட்‌ 

4 ஸ்ன்‌ 

2 இல இன்‌ லன்‌ 


முதலாவது வினைவிகற்ப வாய்பாட்டைச்‌ சேர்ந்த வினைகளின்‌ 
உயிர்கள்‌ நீட்சியுற, அவை நான்காவது வினை விகற்ப வாய்பாட்டுக்‌ 
குரியனவாகின்றன. 


சான்று : சேஞ்சா" (௦28/6:1) “செய்தான்‌” 
நேஞ்சா (88/5:1) “-நெய்தான்‌” 
பேஞ்சா* (22981) “பெய்தான்‌”? 


கண்டா! (கண்டான்‌), மொண்டா' (மொண்டான்‌) என்பன 
போன்ற மிகச்‌ சில வடிவங்களே கிளைமொழிகளில்‌ இரண்டாவது 
வினைவிகற்ப வாய்பாட்டினவாக வருகின்‌ றன. இதைப்‌ போலவே 
ஆறாவது வினைவிகற்ப வாய்பாட்டிற்கு உரியனவும்‌ மிகக்‌ குறை 
வாகும்‌. இவற்றை ஒன்பதாவது அல்லது பதினோராவது வினை 
விகற்ப வாய்பாடுகளுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. : ஏழாவது 
வினைவிகற்ப வாய்பாடும்‌ மிகவும்‌ அருகியே வருகிறது. ஒன்பதாவது 
வினைவிகற்ப வாய்பாட்டின்‌ இறுதியான துகரமும்‌, பதினோராவது 
வினைவிகற்ப வாய்பாட்டின்‌ இறுதியான றுகரமும்‌ மறைந்து விட்டன. 
விதிவிலக்காய்‌ வருபவற்றின்‌ எண்ணிக்கை மிகவும்‌ 'குறைவாயி 
ருப்பதால்‌ அவற்றை இங்கு விளக்கலாம்‌. துணேவினை என்ற 
முறையில்‌ “கொண்டு” என்பது, ஒழே விளக்கப்படும்‌ மாற்றங்‌ 
கட்கு உள்ளாகின்றது. 
1 கொண்டு £ கொணு க்‌ ணு லக்னு 

சான்று : ““எடுத்துக்ணு?்‌ 


2 கொண்டு கொடு ுக்டு 
. சான்று: ““எடுத்துக்‌£டு”” 
இங்ஙகனமாயின்‌, உண்மையில்‌ இரு வினைவிகற்ப வாய்பாடு 
களே உண்டு. 
1 **மெய்‌ உயிர்‌ மெய்‌ உயிர்‌?” என்னும்‌ வாய்பாடுடையு இவரின்‌ 
இறுதி உயிரான உகரம்‌ மறைகிறது. ளகர மெய்யில்‌: முடியும்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 289 


வேர்‌ இறந்த காலத்தில்‌ அவ்வேரை இழக்கிறது; அது பிறவிடங்‌ 
களில்‌ தெடில்‌ நுனிநா பஷலொலியாக உள்ளது. இந்நிலையில்‌ 
நுனிநா பல்‌ வெடிப்பொலி நெடில்‌ நாவளை வெடிப்பொலியாகிறது. 
[த்‌ “ ட்ட்‌] இகரத்தில்‌ முடியும்‌ வேர்களை அடுத்து இரட்டித்த 
நுனிநா பல்லொலி இரட்டித்த இடையண்ணவொலியாகிறது. 
“இரிச்சான்‌ * என்பதைச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌. இரட்டித்த 
வெடிப்பொலியை ஈரொலிகள்‌ எனக்‌ கொண்டால்‌, முதலிலுள்ள 
வெடிப்பொலி இன மூக்கொலியாவதுண்டு. இவ்வொலிகளில்‌ மூக்‌ 
கொலியாகும்‌ முதலாவது ஒலியைச்‌ சகர உருபொலியன்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌; அல்லது இரண்டாவது அசைக்கு ஒத்த வெடிப்‌ 
பொலி எனக்‌ கொள்ளலாம்‌, இவற்றை முதல்‌ பிரிவாகக்‌ கொள்‌ 
ளலாம்‌. மூக்கொலி அல்லது பூஜ்யத்தை (3) தன்வினை விகுதி 
யாகச்‌ கொள்ளலாம்‌. விதிவிலக்குகளையும்‌ விளக்கலாம்‌. இவற்றை 
யும்‌ முதற்பிரிவோடு சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 

2 இரண்டாவது பிரிவு “ன்ன்‌ உ இன்‌ ௨ன்‌ ௦ இ?” என்னும்‌ 
இறந்த கால மாற்றுருபுகளைப்‌ பெறுகின்றன. 1) வேரின்‌ இறுதி 
யில்‌ ன்‌ அல்லது னு வந்தால்‌ [தின்‌ -, தின்னு] ஈற்றில்‌ உள்ள ன்‌ 
அல்லது னு என்பது மறைந்ததாகக்‌ கொள்ளப்படும்‌. 2) குற்றிய 
லுகரத்தில்‌ முடியும்‌ வேர்களைப்‌ பொறுத்த வரையில்‌, வினையெச்‌ 
சத்தின்‌ இறுதியில்‌ இறந்தகால இடைநிலை இருக்குமாயின்‌, இகரம்‌ 
வருகிறது. னகர மெய்யில்‌ வேர்‌ முடியுமாயின்‌ “ன்ன்‌' என்பதும்‌ 
குற்றியலுகரத்தில்‌ வேர்‌ முடியுமாயின்‌ “இன்‌ லன்‌” என்பதும்‌ 
வருகின்‌ றன. 


பழைய *நுனிதா பல்லொலிூப்‌ பிரிவும்‌ “இன்‌” பிரிவும்‌ இவ்‌ 
வினைவிகற்ப வாய்பாட்டின்‌ அடிப்படைகளாக இருந்த போதிலும்‌ 
பழைய வாய்பாடு எவ்வாறு மாறியுள்ளது என்பதை அறியும்‌ 
போது வியட்புண்டாகிறது. 


ஆ. நிகழ்காலம்‌ 

நிகழ்காலத்தில்‌ வேர்களின்‌ உகர முடிவு பலவிடங்களில்‌ மறை 
கிறது. அகர உருபைச்‌ சேர்த்து மூதல்‌ ஏழு வினைவிகற்ப வாய்‌ 
பாடுகளிலும்‌ செய” என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சத்தைப்‌ 
பெறலாம்‌. இவற்றில்‌ “ற்‌” என்பது நிகழ்கால இடைநிலையாகும்‌. 
ஏனையவற்றில்‌ “கற்‌” என்பது நிகழ்கால இடைநிலையாகும்‌. இங்கு 
வேரின்‌ இறுதியில்‌ வரும்‌ லகர, ளகர, ரகர மெய்கள்‌ இழக்கப்‌ 
படுகின்‌ றன. வரிவடிவத்தில்‌ இரட்டைக்‌ ககர மெய்களாகசக்‌ குறிக்கப்‌ 


290 தமிழ்‌ மொழி வரலாறு 


படும்‌ ஒலிப்பிலாக்‌ ககர வெடிப்பொலியே இங்குக்‌ குறிப்பிடப்படும்‌ 


ககர மெய்யாகும்‌. 


இ. எதிர்காலம்‌ 


முதலாறு வினைவிகற்ப வாய்பாடுகளிலும்‌ வகர மெய்‌ எதிர்‌ 
காலம்‌ காட்டுறெது. எல்லா உயிர்களும்‌ இப்பொழுது உகரத்தில்‌ 
முடிகின்றன. ஆனால்‌ ஆரம்பத்தில்‌ யகர மெய்யில்‌ முடிந்தவை 
இகற்கு விதிவிலச்கு. அவை இப்பொழுது இகரத்தைப்‌ பெறுகின்றன. 
“செய்‌ 5 செயி', 


ஆருவது வினைவிகற்ப வாய்பாடு அருகிய ஆட்சி உடையது. 
9, 10, 11, 12 ஆவது வினைவிகற்ப வாய்பாடுகள்‌ பகர பெய்யைப்‌ 
பெறுகின்றன. 9, 18 ஆவது வினைவிகற்ப வாய்பாடுகளைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இதனோடு இன்னொரு பகர மெய்‌ சேர்கிறது, எஞ்சிய 
வற்றில்‌ பூஜ்யம்‌ ன சேர்கிறது. உயிரொலிகள்‌ ய்‌,ர்‌,வ்‌,ல்‌,ள்‌,ழ்‌ 
(முதலாறு வினைவிகற்ப வாய்பாட்டு வேர்கள்‌) ஆகியவற்றுக்குப்‌ 
பின்னர்‌ பகர மெய்‌ வகர மெய்யாகிறது. 


எட்டாவது வினைவிகற்ப வாய்பாட்டில்‌ இசை நிறைக்க 
வந்த உகரம்‌ அல்லது சொல்லாக்க அசைக்‌ குகரத்திற்குப்‌ 
பின்னர்‌, ஏனையவற்றில்‌ வருவது போன்று, வகர மெய்‌ வருகிறது? 
அல்லது அதனது மூல னகர மெய்யானது மகர மெய்யாக, பகர 
மெய்யை நோக்கி, ஓரினமாக்கட்படுறெது. பகர மெய்யும்‌ மகர 
மெய்யாதல்‌ உண்டு. 
சான்று : ' தின்னுவா! :“தின்னுவான்‌”' 
தின்குவா! (tinguva) ௨ தின்பா? (tinbi:) 
ப்‌: ௨ ம்மா! (பர்‌) 
அஃறிணையில்‌ எதீர்காலம்‌ 
எதிர்காலம்‌ காட்ட அஃறிணையில்‌ ஒருபையிலும்‌ பன்மை 
யிலும்‌ செய்யும்‌” என்னும்‌ வாய்பாடு பயன்படுத்தப்படுகிறது. 
1 வேர்‌ -- ௨1 (முதல்‌ எட்டு வினைவிற்பங்களிலும்‌) 
2 ஈற்று மெய்‌ இழக்கப்பட்ட வேர்‌ “கு! (ஏனைய வினை 
விகற்ப வாய்பாடுகளில்‌) 
நிகழ்காலத்தைப்‌ பொறுத்‌ த வரையிலும்‌ அஃறிணையில்‌ 
ஒருமைக்கும்‌ பன்மைக்குமிடையே பலவிடங்களிஃ வேறுபாடு ஏதும்‌ 
செய்யப்படுவதில்லை. துகரம்‌ நிகழ்கால விகுதியாக இருந்தது. “யி்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 291 


அல்லது குற்றியலுகரத்தை உடைய முதல்‌ ஏழு வினைவிகற்ப வாய்‌ 
பாட்டு வேர்களும்‌ இறு தி மெய்யை இழந்து பின்னர்‌ நிகழ்‌ 
காலத்தைக்‌ குறிக்கலாயின எனத்‌ தோன்றுகிறது. 
சான்று: செய்யிது (ceyyidu) 
விக்குது (vikkபப) 


இவற்றிலெல்லாம்‌ உகரம்‌ அல்லது இகரமும்‌ இழக்கப்படலாம்‌. 
காலங்காட்டும்‌ விகுதிகள்‌ இல்லாமையால்‌, அவை எதிர்காலம்‌. 
அல்லது நிகழ்காலத்தைக்‌ காட்டின. நிகழ்கால இடைநிலைகளான 
[உயர்திணை நிகழ்காலம்‌ முன்னரே ஆராயப்பட்டது] ற்‌ அல்லது 
க்ற்‌ என்பன வினைமுற்றுகளில்‌ துகரத்துடன்‌ சில களையொழிகளில்‌ 
வருகின்‌ றன. எச்ச வடிவத்தில்‌ இவ்வாறே எல்லாக்‌ கிளைமொழி 
களிலும்‌ வருகின்றன. 

சான்று : செய்யிறது (Ceyyiradu) 

ஒருமை பன்மை 

தன்மை ஏ” செய்தே! ஓ'செய்தோ” 
முன்னிலை ஏ!'செய்தே ஈங்க ௨ ஈங்கொ - செய்திங்க 


திங்க ம ங்கொ ௰ இய ம ஈக (2) செய்திய ம செய்திக 
படர்க்கை 


ஆண்யால்‌ ஆ! செய்தா 
பெண்பால்‌ --ஆ செய்தா 
பலர்‌ பரல்‌ ஆர்‌ ௮ ௬ ஆக (ப) உ ஆங்க (4120) ம ஆங்கொ 


செய்தா ௨ செய்தாக ௦ செய்தாங்க 
ரீ செய்தாங்கோ 
அஃறிணை - து செய்தது - து செய்தது 
எச்சம்‌ 
வினையெச்சங்களும்‌ பெயரெச்சங்களும்‌ மிகவும்‌ பழமை 
யானவை. ஆனால்‌ வினைவிகற்ப வாய்ப்பாடுகளில்‌ காட்டப்பட்டுள்ள 
மாற்றங்களைக்‌ கருதுதல்‌ வேண்டும்‌. 
உயர்வு அல்லது மரியரதை குறித்த விகுதி (Honorific suffi) உயர்‌ 
கிணைப் படர்க்கை | 
“உயாவு-- தாழ்வு” என்னும்‌ அடிப்படையில்‌, தமிழ்ச்‌ 
சமுதாயத்தில்‌ படிநிலை அமைப்பு ஏற்பட்டதன்‌ விளைவாகத்‌ தமிழில்‌ 


௩ 


292 தமிழ்‌ மொழி வரலாறு 


உயர்வைக்‌ குறிக்கும்‌ விகுதிகள்‌ தோன்‌ றின. தொல்காப்பியரே 
“உயர்சொற்கிளவி' அல்லது மரியாதை ஒருமை பற்றிப்‌ பேசுகிறார்‌." 
முக்யெத்துவம்‌ உடையோர்‌ ஒரு செயல்‌ செய்கின்றபோது அவர்‌ 
களை ஏனையோரிலிருந்து பிரித்துக்‌ குறிப்பிடப்படும்‌ பொழுது 
'உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ வேற்றுமை உருபான “ஓடு? என்பதனைப்‌ 
பயல்‌ படுத்துவதன்‌ மூலம்‌ வேறு பிரித்துக்‌ காட்டப்‌ பெறுவர்‌. 
ஏனையோரைக்‌ குறிக்க வெறும்‌ பெயர்ச்சொல்‌ மட்டுமே பயன்படுத்‌ 
தப்‌ பெறும்‌. 


சான்று: “*அரசரொடு அமைச்சர்‌ வந்தார்‌'' 

உயர்வுகாட்ட ஆண்பால்‌ அல்லது பெண்பாற்சொல்லுடன்‌ 
“ஆர்‌” விகுதி சேர்க்கப்படுகிறது. 

சான்று : அகத்தியனார்‌ மகளார்‌ 

“நரியார்‌' என்பதைப்‌ போல, *ஆர்‌' விகுதியை ஏளனப்‌ 
பொருளில்‌ கையாளுகையில்‌ முரண்சுவை தோன்றுகிறது. படர்க்‌ 
கையில்‌ உயர்வு ஒருமையைக்காட்ட “ஆர்‌” விகுதி பயன்படுத்தப்‌ 
படுகிறது. தன்மையிலும்‌ முன்னிலையிலும்‌ பன்மையே உயர்வு 
ஒருமைக்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது. சமுதாயத்தில்‌ ஏற்றத்‌ 
தாழ்வுகள்‌ பெருகப்‌ பெருக, வேறுபாட்டை மிகுதிப்‌ படுத்த 
வேண்டிய தேவை ஏற்பட்டது. *ஆர்‌' என்பது முக்கியமானவர்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ விகுதியாக வழங்க, அதிலிருந்து வேறுபட்டு 
“ஆர்கள்‌” (ஆர்‌ -- கள்‌) என்பது மிகவும்‌ முக்கியமானவர்களைக்‌ குறிக்‌ 
கும்‌ விகுதியாக வழங்கலாயிற்று. பலர்பால்‌ விகுதியான “அர்‌: 
அல்லது “ஆர்‌' என்பது உயர்வு ஒருமைக்கு வழங்கியது. இத்துடன்‌ 
“அவர்கள்‌' என்பதும்‌ பெயர்கட்குப்‌ பின்னர்‌ இடம்‌ பெற்றது. 

சான்று : “கந்தப்ப முதலியார்‌ அவர்கள்‌” 


படர்க்கை முன்னிலைப்‌ பன்மையாக வழங்குதல்‌ 


முன்னிலையில்‌ பன்மை வடிவங்கள்‌ உயர்வு ஒருமையைக்‌ 
குறிக்க ஆளப்படுகின்‌ றன. பின்னர்‌ “நீர்‌”, “நீங்கள்‌” ஆகியவற்றுக்‌ 





8 தெொல்காட்பியம்‌, 50 
“ஒருவரைக்‌ கூறும்‌ பன்மைக்‌ கிளவியும்‌ 
ஒன்‌ றனைக்‌ கூறும்‌ பன்மைக்‌ கிளவியும்‌ 
வழக்கி னாகிய உயர்சொற்‌ கிளவி; | 
இலக்கண மருங்கின்‌ சொல்லா றல்ல,"' 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 293 


இடையே ஒரு வேறுபாடு செய்யப்பட்டது. “நீங்கள்‌” என்ற சொல்‌ 
உயர்ந்தோரையும்‌, “நீர்‌”, என்பது ஏறக்குறைய சம்‌ நிலையில்‌ 
உள்ளோரையும்‌, நீ” என்பது தாழ்ந்தோரையும்‌ குறிக்க வழங்கு 
இன்றன. திருநெல்வேலிக்‌ திளைமொழியில்‌ “நீம்‌' என்ற வடிவம்‌ 
காணப்படுகிறது. எனவே *நீ', “நீர்‌”, “நீம்‌”, “நீங்கள்‌” என்பவற்றுக்‌ 
இடையேயான வேறுபாடு நான்கு நிலைகளை உடையதாகிறது. 
வேற்றுமை உருபேற்கும்‌ வடிவங்களில்‌ “உன்‌”, “உம்‌”, “உங்கள்‌” 
ஆயெ மூன்றே உள்ளது. இங்கு வேறுபாடு மூன்று நிலைகளை 


உடையது. 


ஏவல்‌ 

'உயர்சொற்‌ இிளவி ஏவல்‌ வினை வடிவத்தையும்‌ பாதிக்‌ 
றது. வெறும்‌ வேரை மட்டும்‌ ஏவலுக்குப்‌ பயன்படுத்துவது, 
தாழ்ந்தோருக்கே வழங்குகிறது. சமமானவர்களிடம்‌ பயன்படுத்‌ 
துகையில்‌ “உம்‌' விகுதி சேர்க்கப்படுகிறது. உயர்ந்தோர்‌ கூற்றுக்கு 
“உங்கள்‌” என்னும்‌ விகுதி பயன்படுத்தப்படுகிறது. **நட””, “நட 
வும்‌”, “நடவுங்கள்‌” என்பவற்றை நோக்குக. “அருளும்‌?” என்னும்‌ 
துணைவ்னை மிகுந்த மரியாதையைக்‌ காட்டுகிறது. 


சான்று : “நடந்தருளும்‌”” 

ஞானிகள்‌, அரசர்கள்‌ ஆகயோருக்கே இத்துணே வினை பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
படர்க்கையை உயர்வைக்‌ குறிக்க ஆளுதல்‌ 


படர்க்கையும்‌ உயர்வைக்‌ குறிக்க ஆளப்படுறது. இந்திய 
மொழிகளுக்கடையேயான பொது இயல்பாக இதனைக்‌ கருதலாம்‌. 
இந்தியில்‌ “நற” என்பது உள்ளது. தமிழில்‌ “தாம்‌' “தாங்கள்‌” 
என்னும்‌ இரு பாகுபா ட்டு நிலைகள்‌ உண்டு. உபநிடதங்களில்‌ கடவுள்‌ 
“தத்‌” என அஃறிணை ஒருமையிலேயே பேசப்படுகின்றான்‌. ஆனால்‌ 
பின்னர்‌ இதுவே கடவுளை மட்டுமன்றி ஞானிகளையும்‌, துறவிகளையும்‌ 
பற்றி உயர்வாகப்‌ பேசுவதற்குரிய முறையாகிவிட்டது. வினையும்‌ 
அஃறிணை ஒருமை முடிவையே கொள்கிறது. “சாமி வந்தது” எனக்‌ 
கூறுவது உயர்வாகக்‌ கூறும்‌ மூஜறையாகும்‌. இதன்‌ விளைவாக 
“அவ்விடம்‌”, *அங்குத்தை” என்னும்‌ சொற்களும்‌ போற்றுதற்குரி 
யோரை உயர்வாகக்‌ குறிக்கும்‌ பொருளுடையன ஆயின. “இங்கே” 
என்பது தன்மையைக்‌ குறிச்க வரலாயிற்று. 


294 தமிழ்‌ மொழி வரலாறு 


படர்க்கை ஒருமை உயர்வைக்‌ குறிக்க வழங்குதல்‌ 

ஆண்பால்‌ அல்லது பெண்பால்‌ ஒருமையைய்‌ பயன்படுத்துவது 
மதிப்புடையதாக இஎ்லாத இடங்களில்‌, அஃறிணை ஒருமையின்‌ 
(ஒன்‌ றன்‌ பாலின்‌) ஆட்சி விரிவாக்கப்பட்டது. ஆனால்‌ இங்கு ஒரு 
திணைமொழி மாற்றம்‌ உண்டு. தந்தை, பாட்டன்‌ முதலியோரை 
மரியாதை ஒருமையில்‌ பேசினாலும்‌ அன்னை, அக்காள்‌. தங்கை 
முதலியோரைப்‌ பெண்மை ஒருமையிலும்‌ அண்ணனையும்‌ பிறரையும்‌ 
ஆண்பால்‌ ஒருமையிலும்‌ பேசுவதைப்‌ பிராமணர்களும்‌ பிறரும்‌ 
மரியாதைக்‌ குறைவாகக்‌ கருதுகின்றனர்‌. சென்னையிலும்‌ பிறவிடங்‌ 
களிலும்‌ பிராமணர்‌ அல்லாதாரின்‌ இளைமொழிகள்‌ சிலவற்றிலும்‌ 
ஆண்பால்‌, பெண்பால்‌ ஒருமையைப்‌ பயன்படுத்துவது மரியாதைக்‌ 
குறைவு எனக்‌ கருதப்பட்டு அவற்றின்‌ ஆட்சி ஒதுக்கப்படுகிறது. 
இத்தகைய இடங்களில்‌ ஒன்றன்பால்‌ பயன் படுத்தப்படுகிறது. 

சான்று : அண்ணன்‌ வந்தது 

அக்காள்‌ வந்தது 
தங்கை வந்தது 

தெலுங்கில்‌ பெண்பா லுக்கு ஒன்றன்பால்‌ வழங்கும்‌ போக்கின்‌ 
விளைவே இது என வாதிடத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ ஆண்பாலுக்கும்‌ 
ஒன்றன்பால்‌ பயன்படுத்‌ தப்படுவதை நோக்கவேண்டும்‌. என வே 
துறவிகளைக்‌ குறிக்க ஒன்‌ றன்பால்‌ உயர்வு நோக்கிப்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதாக முன்னர்க்‌ கூறியதன்‌ விரிவே இது என்பது புலனாகும்‌. 
உயர்வு அல்லது மரியாதையைக்‌ குறிக்க வரும்‌ பிந்து நிலைகள்‌ 

உயர்வு - தாழ்வுடைய” தமிழ்ச்சமுதாயத்தின்‌ *படி நிலை 
அமைப்பு” வேறொரு வகையான ஆட்சியையும்‌ தமிழில்‌. வளர்த்‌ 
துள்ளது. ஒரு செய்தி கூறப்படும்‌ பொழுது வினைமுற்றானது பல்‌ 
வேறு தன்மையுடைய இடைச்சொற்களைப்‌ பெறுகிறது. அவற்றில்‌ 
லெ விளி வேற்றுமையில்‌ உள்ள தனிச்‌ சொற்களாகும்‌, “ஏடா” 
என்பது ஆண்பால்‌ ஒருமையிலும்‌, “ஏடி அல்லது “அடி.” என்பது 
பெண்பால்‌ ஓருமைமயிலும்‌ வழங்குகின்‌ றன. “அய்யா?” அல்லது 
*ஓ அய்யா” என்பது ஓய்‌ என மாறித்‌ தாழ்ச்சியுறுகிறது. எனவே 
அது மதிப்பிற்குரிய உயர்ந்தோரைக்‌ குறிக்காது சமமானவரைக்‌ 
குறிக்க வழங்குகிறது. பெண்களிடம்‌ பேசும்பொழுது “அம்மா” 
என்பது உயர்வைக்‌ காட்ட ஆளப்படுகிறது. இங்ஙனமே ஆடவர்‌ 
களின்‌ உயர்வைக்‌ குறிக்க உரையாடலில்‌ “அப்பா” என்ற சொல்‌ 
ஆளப்படுகிறது. இவைகளெல்லாம்‌ முறையே ஏக்‌, 4, நர, 10, றப 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 295 


(டா, டீ, யா, மா, பா)எனமாறியுள்ளன. “உங்கள்‌ > 1120, 
என்பது முக்கியமானவர்களைக்‌ குறிக்க வழங்குகிறது. வந்தான்‌, 
வந்தாள்‌ என்பன தாழ்ந்தோரைக்‌ குறிக்க முறையே ஆண்பாலில்‌, 
“வந்தாண்டா? (ஸரேய்ர்ரீப்‌:) எனவும்‌ ெபெண் பாலில்‌ *வந்தாண்டி? 
(றகர) எனவும்‌ வழங்குகின்றன. சமமானவரைச்‌ குறிக்க “வந்‌ 
தாயா? (ஸர400')0) எனவும்‌, தங்கையையோ பெண்ணையோ குறிக்க 
“வந்தாம்மா”, (1286/7116) எனவும்‌ உயர்நிலையில்‌ உள்ள இளையோர்‌ 
உள்ளிட்ட ஆடவரைக்‌ குறிக்க “வந்தாம்பா” (ஸரக்றற£) எனவும்‌ 
வழங்குகின்றன. “வந்தாங்கொ? (9171488420) என்பது மிகவும்‌ முக்கி 
யமானவர்களைக்‌ குறிக்க வழங்குகிறது. கோயழஃ கரர்க்‌ இளைமொழி 
யில்‌ உயர்வு காட்டும்‌ வடிவங்கள்‌ இங்குக்‌ கூறப்பட்டது போல 
மாற்றமின்றி ஒரே மாதிரியாக ஆளப்படுகின்றன. 

111) துணைவினைகள்‌ 


இந்தோ-ஐரோப்பிய மொழிகளில்‌ “பல பொருள்‌ தருவதற்கு” 
முன்னொட்டுக்கள்‌ பயன்‌ படுகின்‌ றன. திராவிட மொழிகளில்‌ 
துணைவினைகள்‌ இப்பணியைச்‌ செய்கின்றன. *தலைப்படு' என்பது 
போலப்‌ பெயர்கள்‌ வினைகளுடன சேர்ந்த தொகைகளின்‌ முக்கியத்‌ 
துவம்‌ முன்னரே குறிப்பிடப்பட்டது. “மேல்‌ * பார்வை 5 மேற்‌ 
பார்வை”, “கீழ்‌ * அடங்கு 2 ழடங்கு” முதலியவற்றை இக்காலத்‌ 
தமிழின்‌ சான்றுகளாகத்‌ தரலாம்‌. 


வினைகளுக்குப்‌ புதிய பொருள்களை உண்டாக்குவதற்குத்‌ 
துணைவினைகள்‌ மற்றொரு அடிப்படையாக விளங்குகின்‌ றன. “அருள்‌” 
என்னும்‌ துணைவினை, பிறவினைகளுடன்‌ சேர்ந்து, அவ்வினை புரிபவன்‌ 
உயர்ந்தோன்‌ என்பதைக்‌ காட்டி நிற்கும்‌. “கொள்‌” என்னும்‌ 
துணைவினை, வினையைத்‌ தற்சுட்டாக்கும்‌. இதனோடு ஒப்புமை 
உடைய “கொடு” என்னும தணேவினை “செயல்‌ பிறி தொருவருக்‌ 
கானது' என்பதை உணர்த்தி நிற்கும்‌. 


சான்று: பிரித்துக்கொள், பிரித்துக்‌ கொடு 


செயப்பாட்டு வினைக்கு வரும்‌ “படு” என்னும்‌ தணைவினை 
யின்‌ பயன்‌ முன்னரே குறிட்பிடப்பட்டது. 

காலங்கள்‌ (181565) அல்லது வினைப்பொருட்கூறுகள்‌ (8506019) 
என்பனவற்றைப்‌ பொறுத்தவரையில்‌ பல்வேறு குறிப்புப்‌ பொருள்‌ 
களை இத்‌ தணைவினைகள்‌ தருவதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. தமிழ்‌ 
மொழியில்‌ பொதிந்துள்ள இவ்‌ ஆற்றல்‌ வளத்தை முதன்‌ முதலில்‌ 


296 தமிழ்‌ மொழி வரலாறு 


குறிப்பிட்டவர்‌ திரு. சூரியநாராயண சாஸ்திரி அவர்களே எனத்‌ 
துணியலாம்‌.” 

“இடு, விடு, படு, பெறு, உண்‌, கொள்‌, அருள்‌” ஆகிய துணை 
வினைகள்‌ பழந்தமிழைப்‌ பற்றி ஆராய்கையில்‌ முன்னரே விளக்கப்‌ 
பட்டன, “போ, வா, இரு, கொண்டிரு, போடு, அழு, தொலை” 
முதலியனவும்‌ துணைவிளைகளாக வருகின்றன. 


“போ? என்னும்‌ துணைவினை நிகழவிருப்பதைக்‌ குறிக்கிறது. 
சான்று : செய்யப்போகிறான்‌, அல்லது மூலவினையின்‌ (main verb) 
பொருளைத்‌ தருகிறது. சான்று: தூங்கிப்‌ போனான்‌. . 


“வா?” என்பது வழக்கம்‌ (habit) என்ற பொருளைத்‌ தருகிறது, 
சான்று : செய்துவருகிறான்‌ . | 


“இரு” என்பது “காத்திருப்பதை” அல்லது *தயாராக இருப்‌ 
பதைக்‌' குறிக்கிறது. 

சான்று : வந்திரு 

“கொண்டிரு என்னும்‌ துணைவினை செயல்‌ தொடர்வதைக்‌ 
குறிக்கிறது. சான்று : செய்து கொண்டிருந்தான்‌. 

“இடு”, “விடு” என்னும்‌ துணைவினைகளுக்குப்‌ பதில்‌ கோயமுத்தூர்‌ 
மாவட்டத்‌ தமிழில்‌ போடு” என்னும்‌ தணைவினை முடிந்த நிலையை 
உணர்த்த வருகிறது. எல்லா வினைகளுடனும்‌ அது அசை நிலையாக 
வருகிறது. “விடி” அல்லது “இடு” என்பன வரைநிலை அடைமொழி 
களாக (0௦1111110௨) வருகின்றன. 

சான்று: வந்து விடுவான்‌ 


*செயல்முடி காலங்‌ (perfect tense) காட்டுகல்‌' என்ற 
முறையில்‌ செயல்‌ முழுமை பெறுவதையும இததுணைவினை குறிக்கிறது. 
சான்று : வந்துவிட்டான்‌ 


“ஓழி”, “தொலை”, அழு” ஆகிய துணைவினைகள்‌ “விரும்பாத 
தன்மையைக்‌” குறிக்கின்‌ றன. 
சான்று: சொல்லி ஓழி 
சொல்லித்‌ தொலை 


9 V.G. Suriyanarayana Sastri : fami! moliyin, Varalaru ற, 70 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 297 


“அ, ஆக்கு, பண்ணு” முதலியன பெயர்களை வினைகளாக்கப்‌ 
பயன்படுகிள்‌ றன. 
சான்று: 0102௪ = ஆக்ஸிஜனாக்கு 


எதிர்மறை வினைவிகற்ப வடிவமான “மாட்டான்‌ (01(0:) 
என்பது எதிர்மறைத்‌ துணேவினையாக வருகிறது. 

“ஓட்டு” என்பதிலிருந்து வந்த “ஓட்டும்‌” என்பது துணைவினையாக 
விருந்து அதே வடிவத்தில்‌ விகுதியாக “முடியும்‌” அல்லது “அனுமதிக்‌ 
கப்பட்டுள்ளது” என்னும்‌ பொருளில்‌ வழங்குகிறது. இதன்‌ வழக்‌ 
காறு மிகுந்து வருகிறது. 

சான்று : வரஒட்டும்‌ 4 வரட்டும்‌ 
போகஓட்டும்‌ < போகட்டும்‌ 
நிலைமொழி ஈற்றில்‌ உள்ள அகரமும்‌ வருமொழி முதலில்‌ 
உள்ள ஓகரமும்‌ சேர்ந்து அகரமானதை நோக்குக. 
iY) கரவேல்‌ வினை 


“செய்வித்து” என்பதைப்‌ பாமரமொழி விளக்கப்போக்கு (செய 
வைத்து” எனக்‌ கருத வைக்கிறது. வினையுடன்‌ “வை?” என்பதன்‌ 
வினைவிகற்ப வடிவம்‌ விகுதியாகச்‌ சேர்ந்து, ஈரேவல்‌ வினை உணர்த்‌ 
குப்படுகிறது. இதன்‌ விளைவாகப்‌ பழைய வடிவமான “செய்வி'்‌ 
மறைகிறது. மூலவினையின்‌ எச்ச வடிவமும்‌ வை” எனும்‌ துணை 
வினையும்‌ சேர்ந்ததே ஈரேவள்‌ வினையின்‌ புதிய வடிவமாகும்‌. 

9) உருயனியலில்‌ பிரதிபலிக்கப்படும்‌ பொதுவரன மாற்றங்கள்‌ 

விரைவாக உச்சரித்ததின்‌ விளைவாகத்‌ தோன்றிய வடிவங்கள்‌ 
மொழியில்‌ நிலைபெறத்‌ தொடங்கின. இரட்டிக்க நுனியண்ண 
வெடிப்பொலி இரட்டித்த நுனிநா பல்‌ வெடிப்பொலியாக நிலை 
பெறுகிறது. நுனியண்ண வெடிப்பொலி அதனுடைய இன மூக்‌ 
கொலியுடன்‌ சேர்ந்து நெடில்‌ நுனியண்ண மூக்கொலியாகிறது. 
வோர்கள்‌ உகர முடிவு கொள்கின்றன. ஆனால்‌ பழைய யகர முடிவு 
கொள்வன மட்டும்‌ இதற்கு விதிவிலக்கு. அவை அதற்கு (யகரத்‌ 
துக்கு) அடுத்து இகரத்தைப்‌ பெறுகின்றன. இரட்டித்த வெடிப்‌ 
பொலிகள்‌ குறில்‌ வெடிப்பொலிகளாகின்றன. உயிரிடை ஓலிப்‌ 
புடை வெடிப்பொலிகள்‌, பல இளைமொழிகளில்‌ உரசொலிகளாகின்‌ 
றன. வெடிப்பொலிகள்‌ மூக்கொலிக்குப்‌ பின்னர்‌ ஓலிப்புடையன 
ஆகின்றன. மூக்கொலிகள்‌ பல சமயங்களில்‌ ஓஒரினமாதலுக்கு 
ஆளாகி வெடிப்பொலிகளாகின்‌ றன. 


298 தமிழ்‌ மொழி வரலாறு 


சான்று : தின்‌ ல தின்னு ஃ 1 

tinnuva: ல firiguvd: ல timba: 

“தீத்‌, “ந்த்‌” என்பன இ அல்லது ய்க்குப்‌ பின்னர்‌ ச்ச்‌ ஞ்ச்‌ 
என்‌ முறையே மாறுகின்‌ றன. வேரின்‌ இறுதியில்‌ உள்ள யகர மெய்‌ 
பல சமயங்களில்‌ மறைகிறது. மொழி இறுதி னகர மெய்‌ மறைந்து . 
அதற்கு முந்திய உயிர்‌ மூக்குச்‌ சாயல்‌ பெறுகிறது. உருபன்‌ வடி 
வங்களில்‌ இணைகள்‌ உண்டாவதும்‌ உண்டு. 


*1) புதிய விகுதிகள்‌ | 

“காரன்‌', “சாலி” போன்ற புதிய விகுதிகள்‌ தொடர்ந்து 
பெரிதும்‌ வழக்காறு பெறுகின்றன. ₹*த்வ” என்னும்‌ சமஸ்கிருதப்‌ 
பண்புப்‌ பெயர்‌ விகுதி அண்மைக்‌ காலத்தில்‌ மிகுந்த வழக்குப்‌ 
பெற்றுள்ளது. இதனால்‌ *இரு மொழித்‌ தொகைச்‌ சொல்‌” வடி 

வங்களும்‌ தோன்றியுள்ளன. 
சான்று : முதலாளி 5 முதலாளித்துவம்‌ 
முக்கியம்‌ 2 முக்கியததுவம்‌ 
-நீதன்‌' அல்லது “வந்தன்‌” என்பதும்‌ விகுதியாக வருகிறது... 
சான்று : செல்வந்தன்‌ அல்லது செல்வவந்தன்‌. 


“அடமு' ௯ “அடம்‌” என்னும்‌ தெலுங்குத்‌ தொழிற்‌ பெயர்‌ 
விகுதி செயப்படு பொருளை அல்லது செயலின்‌ பயனைக்‌ குறிக்க 
வழங்குகிறது. 

சான்று : கட்டிடம்‌. 

தாழ்வடம்‌ 
கரவடம்‌ 


பின்னிணைப்பு 299 


APPENDICES 
1 Consonant clusters occurring in the inscriptions (700-1050 A.D.) 
TT புய யுபயு வ] 1] |r| 
EE 1 111111 பபப. ப. 
௭1111 111 11/1 பட்ட 
பிகு பறக்கக்‌ உ 
பனுறுப்புிதுவி வங ங க அ வய 
பயங்க மங 
alm eel [orl] | [ool | றை வ 
A A க்கை வ கத 
al A நறுக்கி க கறிய 
பிதுக்க கடக கங்க 
புற ட்க எங்ைம 





























பியி டம ரிங்க்‌ எப 
கட்டபட்ட opal | | வடக | mn 





வி தயிழ்‌ மொழி வரலாறு 


2 


Consonant clusters occurring in the inscriptions (1050-1250 A.D.) 


5] 8] 812] 8] ௨௦1௨17] 2 | 
்‌ | 1111 1110. 

AA 
உட. பப பப 


Temiew 518 89912210 பாழு)1% 890020001௨ SUL 


000 * - 0 0 0 0 0.0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 yuoptas 
* 000 0 0 0 0 0:0 --0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 Sai 
ஆல நத! நன. ன தது து து எனன ன இன: ன னத: ந 0000 0 1014 
+ 00000 00-4௮ வல வல்ல 00.00 0 (11 
க்‌ இழு. இ து வலு டவ்‌ ஆடு தய துய ஆ ஓடை டு இ நடு ௦௧௭1003 
- 90000 ௩-4 4 வல்‌ வயு வ ஷி ஆ ஆ வே ட 9௧8௮௮ 
098640 961௩4 0 940608 60944 006 0 6 -- ௬ 0 பட்ட 
இ .௫ி மூடு இஃ அக கேர கு மத்‌ இன்‌ பன்‌ சஸ்‌ ரில ம மி ச வ ரத. செ ஸை வ க ல க 12000) 
ந 43 ௬ ௫ வவறு து டடு ஆ. ௭ ஜி தெ ழு மே ஆ பவ பயம பெய. நலனைத்‌ 
4 3 3 3 வலு வ்‌ வ்‌ வய பு மய வ்‌ வய வ்‌ ம்‌ மி வு 91100௩ 


82 1 ர 1 & க.ய.80 0601௩ ம ௫௫% ॥(3ஓ2 ம 16 940 1 9 


5108009003 519460 





11022] uiopog Jo sis4jeuy ஊொடி0௦ர-௦௧௫௦00 ௭7 மரு 9 


கலச்ிசொற்‌ பட்டியல்‌ 


அஃறிணை ௦n-human / neuter 

அகச்சந்தி internal sandhi 

அகநிலை ஆன்மீகம்‌ mysticism 

அகழ்வாராய்ச்சி excavation 

அசைகெடல்‌ haplology 

அசைநிலை expletive 

அசைச்சி peak 

அசைஈறு 0௦08 

அதைமுதல்‌ onset 

அசைமுதல்‌ அசைஉச்‌சிவகை 01961 peak type 
அசை அமைப்பு / அசை பிரித்துக்‌ காட்டல்‌ syllabification 
அசை(யாக எண்ணப்படும்‌) மெய்யெழுத்து 891186111௦ consonant 
அடை / அடைச்சொல்‌ 2417100116 
அடைத்தொகை 1716001146 compound 
அடைத்தொடர்‌ வatributive construction 
அடைப்புரசொலி 11410816 

அடைப்பொலி / வெடிப்பொலி தடையொழி கstop/plosive 
அடையாளக்‌ குறிகள்‌ 0180711081 marks 
அண்ணச்சாயல்‌ பெறுதல்‌ palatalisation 

அண்ண மூடி cerebral 

அண்ண அச்சு palatogram 

அநுஸ்வாரம்‌ எரு 

அமைப்புவழி ஆய்வு 1yறological study 

அரை உயிர்கள்‌ / இடையின மெய்கள்‌ 5883ம்‌ vowels 
அளபெடை 14008 

அழுத்த அசைநிலைகள்‌ emphatic expletives 
அக்கநிலை வழிவாக்கிய அமைப்பு generative syntax 
ஆக்க(நிலை) விகுதி derivative suffix 

ஆக்கங்கள்‌ derivations 

ஆக்கமுறை இலக்கணம்‌ generative grammar 
ஆடொலி 11111 


ம 
[ன] 
பல 


கலைச்சொஜற்‌ பட்டியல்‌ 


ஆண்பால்‌ masculine 
ஆழ்நிலை அமைப்பு ep structure 
ஆழ்நிலை இலக்கணம்‌ ep grammar 
இசை நிறை 5௦nd filler i 
இடச்சார்பாக மாறும்‌ மாற்றொலி / துணேநிலை வழக்கு 
positional variant complementory distribution 
இடப்பெயர்ப்‌ பதிலிகள்‌ / இடப்பெயர்கள்‌ 215081 pronouns 
இடப்பொருள்‌ வேற்றுமை 1௦cative case 
இடம்‌ பெயரல்‌ metathesis 
இடர்‌ காப்புகள்‌ 8816208108 
இடைச்சொல்‌ / வேரல்லா உருபன்‌ particle / non-root mMorpheme 
இடைநா இடையண்ண ஓலி palatal sound 
இடைநிலை அமைப்பு intermediary structure 
இடைவெளி interlude / pause 
இணை (நிலைத்‌) தொடர்‌ (அமைப்பு) ௦-லrபinate construction 
இணைப்பு (ஆங்கிலத்திலுள்ள “(௦ ஸூ” என்பது போன்று பிற மொழி 
களில்‌ வரும்‌ பயனிலை) ௦௦றய13 
இதழ்‌ குவி(தல்‌) 1105 யunrounded 
இதழ்ச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 1801811581100 
இறந்த காலம்‌ past tense 
இயங்குகால மொழியியல்‌ diachronic linguistics 
இறந்தகாலம்‌ அல்லாதன 1001-0861 
இயற்சொல்‌ native word 
இயற்பெயர்‌ றpரoper name 
இயைபு (திணைபாலிட வழா நிலை) concord 
இரட்டித்தல்‌ ௦யbling 
இரட்டித்த 1௦2 
இரட்டைப்‌ பன்மை 0௦0௦16 plural 
இரட்டை விகுதிகள்‌ double suffixes 
இருவேறு மொழித்தொகை hybrid compound 
இலக்கண வடிவங்களின்‌ மாற்று வடிவங்களின்‌ மாற்றம்‌ 
alternation change in grammatical forms 
இலக்கிய வழக்கு literary usage 
இனச்சொற்‌ கோவை / இனச்சொற்கள்‌ coஜறates 
இனமூக்கொலி homorganic Nasal 
இனவெடிப்பொலி இரட்டித்தல்‌ 2611081101 


304 குமிழ்‌ மொழி வரலாறு 


ஈற்றியல்‌ தொடர்நிலை pஓரe-terminal string 

ஈற்றுவரித்‌ தொடர்‌ terminal string 

ஈரசை வேர்‌ 019911801௦ root 

ஈரிதழ்‌ ஒலி bilabial sound 

உச்ச உயர்‌ நிலை 8100181146 

உச்சரிப்பு pronunciation 

உச்சரிப்‌ பொலியியல்‌ articulatory phonetics: 

உடம்படுமெய்‌ 2106 

உம்மைச்சொல்‌ particle of comparison 

உள்உணர்வு inition 

உயர்திணை human category 

உயர்திணைப்‌ பன்மை/பலர்பால்‌ 601006 plural! 

உயிர்‌ (உயிரொலி) மயக்கம்‌ vowel cluster 

உயிர்த்தொடர்‌ பiறphthong 

உயிர்த்தொடராதல்‌ பiறhthongisation 

உயிர்ப்‌ பொருட்பெயர்‌ அnimate noun 

உயிரில்லாப்‌ பொருட்பெயர்‌ inanimate noun 

உயிரிடை வெடிப்பொலி நintervocalic stop 

உயிரொலியன்‌ vowel! phoneme 

உரசுவான்‌ / உரசொலி 11108115௦6 

உரிச்சொல்‌ / வேர்‌ உருபன்‌ 1001 morpheme 

உருபன்‌ / சொல்லுருபன்‌ 1107110116 

உருபனியல்‌ morphology 

உருபனியல்‌ அமைப்பு morphological structure 

உருபொலியன்‌ ௱mலorpho-phoneme 

உருபொலியன்‌ விதி mலrpho-phonemic rule 

உருபொலியன்‌ அமைப்பு mலrறpho-phonemic system 

உருபொலியன்‌ விதி மாற்றம்‌ mலrpho-phonemic rule change 

உருபு / சொல்லுருபு casemarkers / morphs 

உரையாடல்‌ நடை conversational style 

உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை inclusive plural 

உளப்படுத்தாத தன்மைப்‌ பன்மை exclusive plural 

ஊசலாட்டம்‌ / கட்டற்ற அல்லது நிபந்தனையற்ற மாற்றம்‌ 
free--variation 

எறி உரு pஓpர௦jection 

எச்சம்‌ n௦ற-finite 


கலைச்சொற்‌ பட்டியல்‌ 


எண்ணுப்பெயர்‌ நப௱eral 
எண்ணுமுறைப்‌ பெயர்‌ 010108] 
எண்‌ தருபொருள்‌ 0௦111 Noun 
எதிர்‌ துலக்குதல்‌ response 
எதிர்முறை நூegative 
எதிர்காலம்‌ fபture tense 
'எதிரொலிச்‌ சொல்‌ 6010௦ word 
எழுச்சி rising 

எழுவாய்‌ subject 

ஏவல்‌ 1mperative 


ஏவுவோன்‌, இயற்றுவோன்‌ வினை ஈரேவல்‌ வினை causal verb 


305 


ஏவுவோன்‌, இயற்றுவோன்‌ அல்லா வினை ஈரேவல்‌ அல்லா. வினை 


ஓட்டு 8117% 

ஓட்டுநிலை அஓஓglutinative 

ஒட்டு(நிலை) மொழி அஓglutinative language 
ஒட்டுநிலை விகுதி inflectional suffix 


. non-causal verb 


ஒட்டுநிலை அடையாத இரு பெயர்கள்‌ ௦15 in ௦றpposition - 


(பேச்சுறுப்புக்களின்‌) ஒட்டு நீக்கம்‌ release 
ஒப்பியல்‌ முறை comparative method 
ஒப்புமைச்‌ சொல்‌ particle of similarity 
ஒப்புமையாக்கம்‌ ௨௨1௦ 

ஒருமை 512187 

ஒருமைப்பாடு synthesis 

ஒலிச்சமன்பாடு நphonetic correspondence 
ஒலிச்சிறப்புக்‌ கூறு distinctive feature. 
ஒலித்தசை vocal cord 

ஒலி நிலை விளக்கம்‌ phonetic interpretation 
ஒலி அழுத்தம்‌ stress 

ஒலிப்பான்‌ articulator 

ஒலி மதிப்பு phonetic value 

ஓலிப்புடை voiced 

ஒலிப்பிலா voiceless 

ஒலிப்பு முனை point of articulation 
ஒலிப்பு முறை வaரticulation 

ஒலிமாற்றம்‌ 5௦nd change 


306 தமிழ்‌ மொழி வரலாறு 


ஒலியன்‌ றphoneme 

ஓலியனியல்‌ phonology 

ஒலியன்‌ மாற்றம்‌ phonemic change 

ஒலியின்‌ சிறப்புக்கூறு பi5tinctive feature 

ஒலியியல்‌ விதி phonetic law 

ஒலிவகை உறுப்பு phonological component 

ஒரே வடிவான சொல்‌ வழங்குமிடங்கை இணைக்கும்‌ கோடு 
isvgloss 

ஒன்றாதல்‌ merger / falling together 

ஒரசை வேர்‌ ௦10-83118110 root 

ஓரினமாதல்‌ 898111181௦ 

கட்டுருபன்‌ ஸbound mMmorpheme 

கட்டு வடிவம்‌ bound form 

கடன்‌ வாங்கல்‌ borrowing 

கடைநா கடையண்ண ஓலி velar sound 

கடையண்ணச்‌ சாயல்‌ பெறல்‌ velarisation 

கவர்படுபொருள்‌ நிலை வஅambiguity 

கலப்பு மொழி hybrid language 

கலாச்சாரக்‌ கலப்பு cபltural contact 

களஞ்சியம்‌ corpus 

கருவிப்‌ பொருள்‌ வேற்றுமை instrumental case 

கர்த்தா ௨20 

காட்சிநிலை நிறைவு ௦821781108] adequacy 

காலவகை ௨80001 

கிளைப்படம்‌ tee diagram 

கிளைமொழி dialect 

களைமொழிச்‌ சொற்கள்‌ dialect words 

கிளைமொழி ஆராய்ச்சி பialectology 

கிளைமொழி மாற்றம்‌ dialect change 

குகைக்‌ கல்வெட்டுக்கள்‌ cave inscriptions 

குறிப்பு comment 

குறியீட்டுத்தருக்கம்‌ symbolic logic 

குரல்வளை வெடிப்பொலி/ விட்டிசைத்தல்‌ glottal stop 

குழிந்துரசொலி கsiஸilant I 

கூட்டுவேர்‌ compound root 

கொடி வழி ஐூEneological 


கலைச்சொற்‌ பட்டியல்‌ 307 


சந்தியியல்‌, சந்திவிகாரம்‌ mலorpho-phonemics 

சமநிலை [evel 

சமூகக்‌ இளைமொழி 80018] dialect 

சர்வதேசக்‌ கலைச்சொற்கள்‌ international technical terms 
சார்பு நிலைப்பெயா்‌/ சொல்லடியாகப்‌ பிறந்த பெயர்‌ derived noun 
சாரியை நinflectiona! increment 

சிறப்புப்‌ பெயர்‌ (1116 

சிறப்பு வழக்காறு special usage 

சுரபத்தி Svarabhakti 

சூழல்‌ context 

செய்வினை 80196 voice 

செயப்பாட்டு வினை 855146 voice 

செயப்படு பொருள்‌ குன்றா வினை transitive verb 
செயப்படு பொருள்‌ குன்றிய வினை intransitive verb 
செயின்‌ என்னும்‌ வினையெச்சம்‌ conitional participle 
செய்து என்னும்‌ வினையெச்சம்‌ conjunctive participle 
செயப்படு பொருள்‌ வேற்றுமை second case 

செய என்னும்‌ வினையெச்சம்‌ infinite 

செயல்‌ முடி காலம்‌ perfect tense 

செல்வாக்கு influence 

சேய்‌ மொழி daughter language 

சொல்‌ மாற்றம்‌ [lexical change 

சொல்லொட்டு இயல்‌ நிலை விகுதி inflexional suffix 
சொல்லாக்க விகுதி formative suffix 

சொல்லுருபு வரும்‌ தொடரமைப்பு peripharastic-construction 
சொற்றொகுதி vocabulary 

தற்சுட்டு reflexive 

தற்செயலான வடிவ ஒற்றுமை accidental similarity 
தன்வினை ந௦n-ergative 

தனிநிலைப்‌ பெயர்‌ primary noun 

தனியன்‌ யர்‌ 

தலைப்பு topic 

தமிழ்‌ மொழித்‌ தூய்மை இயக்கம்‌ Tamil [Purist Movement 
இறப்பசை/ உயிர்‌ ஈறுன அசை o௦றen syliable 


திசைச்சொல்‌ 048160 word 
திரிசொல்‌ homonym and synonym 


308 தமிழ்‌ மொழி வரலாறு 


திராவிட மொழி மூலம்‌ Dravidian origin 

திராவிட மொழிகளின்‌ வேர்ச்‌ சொல்‌ அகராதி Dravidian 
Etymological Dictionary 

துணைவினை அபயxiliary verb 

துணை வேர்‌ auxiliary root 

தூண்டுதல்‌ stimulus 

தெரிநிலை வினை finite verb ள்‌ 

தேசிய ஊஞ்சல்‌ திருவிழா National Swing Festival 

தொடர்‌ இறுதி terminal ending 

தொடரியல்‌ £௮ 

தொடரிசை 1110108110 

தொடரியல்‌ அமைப்பு syntactic structure 

தொட ரொலி continuants ப 

தொடர்‌ நிலை termina! string 

கொல்‌ எழுத்தியல்‌ paleography 

தொனிப்பொருள்‌ 812265114௦ Meaning 

தொழிற்‌ பெயர்‌ verbal Noun 

நடத்தையியல்‌ behaviourism 

நடுவிடத்ததாக ஆக்கப்பட்ட ஒலி centralized sound 

நாடோடி இலக்கியம்‌ folk literature 

நான்காம்‌ வேற்றுமை, கொடைப்‌ பொருள்‌ வேற்றுமை dative 0850 

நிகழ்காலம்‌ 65001 tense 

நிபந்தனை வரைவுப்‌ பொருள்‌ 0௦10111018] 

நிறுத்திசை விட்டிசை Jபncture 

நில்த்தொடர்‌ 117896 structure 

நிலத்‌ தொடர்‌ இலக்கணம்‌ phrase structure grammar 

நிலைத்தொடர்‌ விதி phrase stucture rule 

நீங்கற்‌ பொருள்‌ வஅஸஓlative of motion 

நுனிநா ஒலிகள்‌ 8108] sounds 

நெகிழ்வு மாற்றம்‌ 100896 transition 

நெடுங்கணக்கு alphabet 

நோக்கப்பொருள்‌ pபரposive 

பகுப்பு / பாகுபாட்டு வடிவம்‌ analytical form 

படர்க்கை third person 

பதிலீடீ replacement 

பன்மை ற1யாக] 


கலைச்சொற்‌ பட்டியல்‌ 309 


பயனிலைத்‌ தொடர்‌ pரedicative construction 

பரிணாம வளர்ச்சிக்‌ கோட்பாடு Theory of Evolution 

பல்லுறுப்புத்‌ தொகை multiple compound 

பல்லிதழ்‌ ஒலி 1aஸbio-dental 

பல்லினச்‌ சாயல்‌ பெறுதல்‌ 6181128110 

பல சொல்‌ ஒரு பொருள்‌ synonym 

பல திளைமொழிகளுக்கும்‌ பொதுவான அமைப்பு ௦verall pattern 

பழக்கத்திற்கு ஆளாகி விட்ட habitual 

பாமர(ர்‌) மொழி விளக்கப்‌ போக்கு 1011 etymology 

பால்‌ காட்டும்‌ விகுதி gender suffix 

பிந்து நிலை enclitics 

பிறழ்ச்சி deviance 

பிறழ்‌ பிரிப்பு metanalysis 

பிறப்பால்‌ ஒத்தவை similarity of articulatory position 

பிறவினை ergative 

பிண்டப்‌ பொருள்‌ 11885 noun 

பின்னுயிர்‌ ஸback vowel 

பின்‌ ஒட்டு ! விகுதி 5யரரீiX 

பெண்பால்‌ feminine 

பிழையில்லா த . grammatical 

பிழையுள்ள பnதஜாammatical 

பெயர்ச்‌ சொல்‌ ॥௦பற 

பெயரடை 1௦௧1 attribute 

பெயர்த்தொடர்‌ (பெயர்த்‌ தன்மை உடைய) வாக்கியங்கள்‌ 
substantive sentences 

பெயர்ப்‌ பதிலி ௦1௦௦11 

பெயர்ப்‌ பதலி விகுதி றரonominal suffix 

பெருங்‌ கற்கால நாகரிகம்‌ megalithic culture 

பெருந்‌ தமிழ்‌ நாடு The Greater Tamil Land 

பெயரெச்சம்‌ relative participle 

பேச்சு மொழி 500161 language 

பேச்சுறுப்புக்கள்‌ 0128105 of speech 

பேச்சொலியியல்‌ சட்டம்‌ றphonetic law 

பொதுக்‌ கூறு C௦mMலn core 

பொதுமையாக்கம்‌ neutralisation 

பொது மொழி standard language 


310 தமிழ்‌ மொழி வரலாறு 


பொறுக்குக்‌ கூறு 8616011021 feature 

பொருள்‌ குறிப்பு 5600320110 feature 

பொருள்‌ நிலை உறுப்பு semantic component 
பொருள்‌ மாற்றம்‌ semantic change 

பொருள்‌ வீழ்ச்சி semantic degradation 
பொருளமைப்பு 5emantic structure 

பொருளன்‌ semanteme 

பொருளனியல்‌ semantics 

போலி (நாகரிக) ஆக்கம்‌ hyper-urbanisation 
மக்கட்பெயரீ & பிற பெயர்‌ human & n௦n-human noun 
(ஒலி) மதிப்பு phonetic value 
மனிதவியல்‌ / மானிடவியல்‌ anthropology 

மயக்கம்‌ cluster 

மரபுத்‌ தொடர்‌ 101௦10 

மரியாதைப்‌ பன்மை honorific plural 
மருங்கொலி 1ateral 

மாற்றம்‌ (அளவு) quantity change 

மாற்றம்‌ (தன்மை) 001103 change 

மாற்று வடிவம்‌ அlternant form 

மாற்றியல்‌ இலக்கணம்‌ transformational grammar 
மாற்றொலி 811000௦006 

மாற்றியல்‌ விதி transformation rule 
நீட்டுருவாக்கல்‌ ரeconstruction 

முக்காலத்துக்கும்‌ ஒத்தது aorist form 

முறைநிலை ஒலியன்கள்‌ systematic phonemes 
முடிந்த நிலை வினை completive verb 

முன்னிலை second person 

முன்வைப்புயிர்‌ 010114611௦ vowel 

முன்னுயிர்‌ front vowel 

முன்‌ னுருபுகள்‌ றர6-ற051110105 

மூக்கொலி 1858! 

மூக்கொலிச்‌ சாயல்‌ பெறுதல்‌ nasalisation 
மூக்கனச்‌ சாயலை | மென்மையை இழத்தல்‌ enasalisation 


மூக்னெ உயிர்‌ 858] vowel 
மூச்சொலி வspirated sound 
மூச்சிலா ஒலி பnaspirated sound 


கலைச்சொற்‌ பட்டியல்‌ 311 


மூடசை / மெய்‌ ஈறான அசை closed syllable 

மூலத்‌. திராவிட மொழி pர௦to-Dravidian language 

மூலபாட ஆராய்வியல்‌ textual Criticism 

மூல மொழி ஒpரலto-language 

மூலாதாரங்கள்‌ 8001065 

மெய்யொலியஸ்‌ 0018008018] phoneme 

மெய்‌ மயக்கம்‌ 0015012018] cluster 

மேல்நிலை / புறநிலை இலக்கணம்‌ பாface grammar 

மேல்நிலை அமைப்பு 801806 structure . 

மேலுயிர்‌ high vowel 

மொழிப்‌ புலமைத்‌ திறமை competence 

மொழியை வழங்கும்‌ திறமை performance 

மொழி அமைப்பு இயல்‌ structural linguistics 

மொழிகளில்‌ அமைப்பு வழி ஆய்வு typological study of the 
languages 

மொழிப்‌ பொதுமைப்‌ பகுதி 11தப15110 area 

மொழியியல்‌ கண்ணோட்டம்‌ linஜயistic point of view 

மொழியிறுதி ௭௦ம்‌ final 

மொழிதிரிதல்‌ corruption 

மொழி நூல்‌ ஆவணம்‌ philological record 

மொழிக்‌ குழப்ப நிலை linguistic pathology 

யாப்பு metre 

யாப்பியல்‌ 005003 

யாப்பியல்‌ அசை poetic syllable 

லண்டன்‌ மொழியியல்‌ வட்டத்தினர்‌ London Linguistic Circle 

வகையியல்‌ ஆராய்ச்சி taxonomy 

வடசொல்‌ 4008 borrowed from the north Indian languages 

வரிவடிவம்‌ / லிபி script 

வருணனை நிறைவு descriptive adequacy 

வருமிடம்‌ context 

வருமுனற distribution 

வாக்கியம்‌ sentence 

வாக்கிய அமைப்புக்‌ குறிப்பு Syntactic feature 

வாக்கிய அமைப்ப நிலை உறுப்பு syntactic component 

வாய்பாடு 080018] form 

வாயின உயிர்‌ 0181 vowel 


Sia தமிழ்‌ மொழி வரலாறு 


விட்டிசைத்தல்‌ glottal stop 

விந்தையான ஓலி peculiar sound 
விளக்கநிலை நிறைவு கexplanatary adequacy 
வினையெச்சம்‌ verbal participel 
வினையாலணையும்‌ பெயர்‌ participial noun 
வினைவிகற்பம்‌ conjugation 

வினைச்சொல்‌ verb 

வினைவேர்கள்‌ verb roots 

வினையடை verbal attribute / adverb 
விரைந்தொலித்தல்‌ கஅllegro pronunciation 
வீழ்ச்சி 191112 

வேற்றுமை 0856 

வேற்றுமைத்‌ தொகை declension 
வேற்றுமை உருபேற்கத்‌ திரிந்த வடிவம்‌ ௦11406: form 
வேற்றுமைப்‌ பாகுபாடு case clessification 





